திரிசிரபுரம்‌ மகாவித்துவான்‌ 


மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களால்‌ செய்யப்பெற்ற 


இருத்துருத்திப்புாணம்‌ 


திருக்கைலாய பரம்பரை, தருமபுர ஆதீனம்‌ 
உ௫௪.ஃவது குருமூர்த்தியாக எழுந்தருளியிருக்கும்‌ 
சுத்தாத்‌ துவித சைவ௫த்தாந்த பரமாசாரியவரிய 


ஸ்ரீலஸ்ரீ. சண்முகதேசிக மகா சந்நிதானம்‌ 
அவர்கள்‌ கட்டளை யிட்டருளியபடி 


குற்றுலம்‌, போர்டு உயர்தரக்‌ கலாசாலைத்‌ 
தலைமைத்‌ தமிழ்ப்பண்டிதர்‌ 
திருவளர்‌. ப. சிங்காரவேற்பிள்ளை 
அவர்கள்‌ பார்வையிட்டு 


எழுதிய உரை ௩டை, குறிப்புசையுடன்‌ 


க்ஷ கோவில்‌ விசாரணையிலிருந்த 
திருவளர்‌. சி. பொன்னுசாமிப்பிள்ளை 
அவர்கள்‌ உதவியால்‌ ௮ச்டடப்பெற்றது, 


ரைட்காப்பி.] 1933 [விலை ரூ. 128-0 


Pages 1 to 128 Printed at the ‘Star Press’, Kumbakonam 
and the rest 
Printed at The India Printing Works, 
Mylapore, Madras. 


க 
கணபதிதுணை, 


முகவுரை, 


_—— _——_— 


அ னாதிமலமுத்தராகய இவெபெருமான்‌ அனாதிமலபெத்தர்களா இய 

ஆன்மாக்கள்‌ உய்யும்பொருட்டு அருளே திருமேனியாகக்‌ 
கொண்டு அருளிய கலைகள்‌ பலவற்றுள்ளும்‌ :'வேதாகமபுராணவிதி 
காசம்‌” எனப்‌ பெரியோரால்‌ எண்ணப்பட்டுச்‌ இறந்து நின்‌ றன நான்கே 
யாம்‌. அவை, வேதம்‌ நான்கும்‌, ஆகமம்‌ இருபத்தெட்டும்‌, புராணம்‌ 
பதினெட்டும்‌, இதிகாசம்‌ இரண்டும்‌ ஆம்‌, இவற்றுள்‌ புராணத்தை, 

“ எங்கு மாக நின்றானு மியல்பறி யப்படா 

மங்கை பாகங்‌ கொண்டானு மதிசூடு மைந்தனும்‌ 

பங்க மில்பதி னெட்டொடு நான்குக்‌ குணர்வுமா 

யங்க மாறுஞ்‌ சொன்னானு மையாறுடை யையனே?” 
என்று தமிழ்மறை கூறுதலால்‌ நான்கு மறைகளுக்கும்‌ விளக்கமாகப்‌ 
புராணமும்‌, அங்கம்‌ அறும்‌ இறைவனாற்‌ சொல்லப்பட்டனவென்று 
அறிவுறுத்தின தாகவே, புராணம்‌ பதினெட்டும்‌ மறைகளின்‌ பொருள்‌ 
கூறுதற்கு இன்றியமையாதனவாமென்க. புசாணமென்ற சொற்பொருள்‌ 
பழமையான வரலாறு என்பது. இப்புராணம்‌ பொது, திறப்பென 
இருவகைப்படும்‌. மேற்‌ கூறப்பட்ட புராணங்கள்‌ பதினெட்டும்‌ 
பொதுப்‌ புராணங்களேயாம்‌. இவைகள்‌ இறைவனுடைய பழமையான 
வரலாற்றைக்‌ கூறுவன. அங்ஙனங்‌ கூறவே காலங்களும்‌, தொண்டர்‌ 
களம்‌, அவ்வக்காலத்தில்‌ அத்தொண்டர்கள்‌ இறைவனருளால்‌ 
பெற்ற இம்மை மறுமைப்‌ பேறுகளும்‌, ௮வற்றின்‌ சாதனங்களும்‌, பிற 
வும்‌ புலப்படா நிற்கும்‌, 

இனிச்‌ சிறப்பாவன, ௮வ்விறைவனார்‌ திருவுருவத்தின்‌ சிறப்பும்‌, அவ்‌ 

விறைவன்‌ வடிவுகொண்டெழுர்தருஸி இருக்கின்ற ஒவ்வொரு தலங்‌ 
களின்‌ சிறப்பும்‌, ௮வ்வடிவங்களை வழிபடுதற்‌இன்‌ நியமையாத இர்த்த 
மெனப்படும்‌ நீரின்‌ சிறப்பும்‌, பிறவும்‌ புலப்படுத்தா நிற்கும்‌ தலப்புரா 
ணங்களேயாம்‌. இவ்வாறு பலதிறப்படும்‌ புராணங்கள்‌ அனைத்தும்‌ 
இறைவன்‌ பொருள்‌ சேர்‌ புகழையே புலப்படுத்தும்‌. ஆயினும்‌ அப்‌ 


IV 


பொருள்‌ சேர்‌ புகழையே அண்பொருளாகக்கொண்ட வேதாகமங்களி 
னும்‌ பதினெண்‌ புராணங்கள்‌ மட்டும்‌ விரிநாலாக அப்பொருள்‌ சேர்‌ 
புகழையே கதைத்தொடர்புறப்‌ பருப்பொருளாகக்கொண்டு மிகுத்‌ 
அக்‌ கூறும்‌. இதுவே புராணத்திற்கும்‌ வேதாகமங்கட்கும்‌ வேறுபாடா 
மென்க, இதனால்‌ புராணங்கள்‌ வேதாகமங்களின்‌ அண்பொரு 
ளாகிய இறைவன்‌ பொருள்சேர்‌ புகழையே நன்கு விளக்கா நிற்குமென்‌ 
பது ஒருதலை. 

இதனால்‌ இறைவன்‌ பொருள்சேர்‌ புகழை விரும்பினாரிடத்து 
மலத்தைப்பற்றி வரும்‌ இருவினைகளாஇய கருமங்கள்‌ சாரமாட்டா 
வென்பது கொண்டு தெய்வப்புலமைத்‌ திருவள்ளுவனாரும்‌ “இருள்‌ 
சேர்‌ . இருவினையுஞ்‌ சேரா விறைவன்‌, பொருள்‌ சேர்புகழ்‌ புரிந்தார்‌ 
மாட்டு ?' என்றருளினார்‌. இதனை விரித்து 4 மூர்த்திதலம்‌ தீர்த்தம்‌ 
முறையாகத்‌ தொடங்கனர்க்கு, வார்த்தை சொலச்‌ சற்குருவும்‌ வாய்க்‌ 
கும்‌ பராபரமே'? என்றார்‌ தாயுமானவரும்‌. இவ்விருவருள்‌, பொதுவும்‌ 
சிறப்பும்‌ அடங்கப்‌ பொதுப்படப்‌ பொருள்‌ சேர்புகழே இருவினை நீக்‌ 
கஞ்‌ செய்யுமெனக்‌ காரியவகையால்‌ தெய்வப்புலமைத்‌ திருவள்ளுவனார்‌ 
கூறினாரேனும்‌ தாயுமானார்‌ பொது, சிறப்பிரண்டனுள்‌ இறப்பாய 
தலப்புராணங்களே .அடங்க அதனை விரித்து மூர்த்தி, தலம்‌, தீர்த்தம்‌ 
மூன்றையும்‌ முறையே கொண்டார்க்குப்‌ பெருவார்த்தையாகய குரு 
மொழி இடைக்குமெனக்‌ கருவி கூறினாரென்க. இதனால்‌ புராணங்கள்‌ 
அனைத்தும்‌ இருவினை நீக்கமாகய காரியத்தையும்‌, அதற்கேதுவான 
குருமொழியாகிய கருவியையும்‌ அளிக்குமென்பத பெறப்பட்டது. 
இதுபற்றியே '*கேட்டுறிற்‌ சிவபுசாணமே கேட்டுற? வெனவும்‌, “செவி 
காள்‌ கேண்மினகளேோ இவன்‌ எம்மிறை செம்பவள, எரிபோல்‌ மேனிப்‌ 
பிரான்றிற மெப்போதும்‌, செவிகாள்‌ கேண்மின்களோ ” எனவும்‌ கூறு 
மாறறிக. ரட்ட க்‌ இறைவனார்‌ பொருள்‌ சேர்புகழையே 
வலியுறுத்‌ துமாதலின்‌ அவையனை ததும்‌ ௮வ்விறைவன்பால்‌ அன்பாய 
தொண்டர்க்கன்றி அன்பில்லாத வன்பர்களுக்கு எக்காலத்தமாகா 
வென்பஅ. இனி பொஅவுஞள்‌ சறப்புமாகிய புராணங்களால்‌ கூறப்பெறும்‌ 
இறைவனார்‌ பொருள்சேர்‌ புகழையே தேவார திருவாசகங்களாயெ 
தமிழ்மறைகள்‌ தழுவிச்‌ செல்கின்றன என்பது அவைகளால்‌ நன்கு 
தெளியப்படுமன்றோ. அவற்றை விரிக்கிற்‌ பெருகுமென்று விடுத்தனன்‌. 
i ஞாலநின்‌ புகழாக வேண்டும்‌ ” என்‌ றருளியபடியே இவ்வுலகமுந்றும்‌ 
புராணங்களே ஆயிட என்‌ மனம்‌ விரும்பா நிற்கும்‌. அவற்றுள்‌, 


்‌ v 
திருத்துருத்திப்புராணம்‌ வருமாறு, திருத்துருத்தி என்பது % குத்தால 
மென வழங்கும்‌. அருத்தியாவது ஆற்றிடைக்குறை என்பர்‌. உமை 
யம்மையார்‌ பரதமா முனிவர்‌ மகளாகத்‌ திருவவதாரஞ்‌ செய்து காவிரி 
ஆற்றிற்கு இடையே ஒரு தலம்‌ வகுத்து இறைவனை வழிபட்டமை 
யால்‌ அவ்விடம்‌ துருத்தியெனப்‌ பெயர்‌ பெற்றது. அருத்தியெனப்‌ 
பட்ட ஆலயத்தை நடுவில்‌ வைத்து இரு பக்கமும்‌ சென்ற காவிரி 
பின்னாள்‌ கரை வகுப்பார்‌ வகுத்திட அவ்வாலயத்தின்‌ முன்னாகத்‌ 
தெற்றொோர்‌ து வடக்கோடியே அவ்வாலயத்தைத்‌ தென்பாகமாக வைத்து 
வலமே சென்றது. இதனால்‌ பன்னூறு ஆண்டுகளாக அக்கோயில்‌ 
முன்னாகவே தெற்ஒருக்து வடக்கோடியே வலஞ்சென்றது என்பதற்‌ 
குப்‌ பற்பல அடையாளங்களும்‌ இன்றும்‌ உள்ளன. இக்காலத்‌ 
தில்‌ திருத்துருத்தி என்னும்‌ பெயருடைய ஆலயம்‌ அக்காவிரிக்குத்‌ 
தென்கரையிலுள்ள அ. இத்தலத்தில்‌ விருட்சம்‌ உத்தாலம்‌ ஆதலால்‌ 
அதனை உத்தாலவனமென்பர்‌. ௮௮ இக்காலத்தில்‌ குற்றுலமென 
மரீஇ வழங்கலாயிற்று, இதனைத்‌ திருமணப்‌ படலத்தில்‌ காண்க: 
இதில்‌ அரும்பன்னவன முலையம்மையேர்டு சொன்னவாறறிவார்‌ எழுந்‌ 
தருளியிருக்கன்‌ றனர்‌. இவரால்‌ திருமணக்கோலங்கொண்டு திருமணஞ்‌ 
செய்யப்பட்ட காறுசாந்திளமுலையாளுடைய திருவுருவமும்‌, அவர்‌ 


மணவாளக்‌ கோலங்கொண்டு மணவாளகாதரெனப்‌ பெயர்பெற்ற அவர்‌ 


| திருவடிவைக்‌ குறிப்பிக்கத்‌ திருவடிப்‌ பாதுகையும்‌ அவ்வாலயத்தில்‌ 


எதிர்‌ எதிர்‌ உள்ளன. இவ்வரலாற்றைத்‌ திருமணப்‌ படலத்தில்‌ 
காண்க, இத்தல எல்லை ஐந்து குரோசம்‌ என்பர்‌, இத்துருத்தி 
ஆலயத்தைச்‌ சூழ்ந்துள்ள திருக்கோயில்கள்‌ பல உள. அவை அக்கி 
னீசம்‌, ஓங்காளீசம்‌, காமேசம்‌, வருணீசம்‌, முனீசம்‌, சோமசேகாம்‌ 
என்பனவாம்‌. அவற்றுள்‌ முறையே அக்கினி, காளி, காமன்‌,வருணன்‌ , 
எழுமுனிவர்‌, சோமசேகரன்‌ என்பவர்களால்‌ இவக்குறி நிறுவி வழிபடப்‌ 
பெற்றன. இவற்றுள்‌ அக்னீசம்‌, சோழனால்‌ வழிபடப்பட்டமையால்‌ 
சோழீசமெனவும்‌ பெயர்‌ பெறும்‌. இதன்‌ அண்மையில்‌ அக்கினி 
இர்த்தம்‌ உள்ளது. காளீசம்‌ காளியின்‌ வரத்திற்கு எம்பெருமான்‌ 
ஓமென்‌ றருளினமையால்‌ ஓங்காளீசமெனப்‌ பெயர்‌ பெறும்‌. இதற்குத்‌ 
தென்பாகத்தில்‌ காளி தீர்த்தமுள்ளது. இதனை வழிபட்ட காளியம்‌ 


* இத்தலம்‌ மாயவ.ரமிருந்து கும்பகோணம்‌ போகும்‌ மார்க்கத்திலுள்ளது. 
8. 1. %, ஸ்டேஷன்‌. திருக்கைலாய பரம்பரைத்‌ தருமபுரவாதீன பரிபால 
னத்துக்குட்பட்டது. 


சீ 


vi 


- மையார்‌ அப்பெருமான்‌ அருளால்‌ அக்கோயிலுக்குச்‌ றிது வடமேற்‌ 
இல்‌ கோயில்கொண்டு எழுந்தருளி ௮ந்நகரைக்‌ காவல்‌ புரிந்திருக்க 
ரூர்‌. வருணீசம்‌; பரிச்சேபன்‌ மகன்‌ வெபக்தனுக்குக்‌ காசகோயை 
மாற்றியருளிய௫, இது இப்போது காமாட்யெம்மை கோயிலெனக்‌ 
கொண்டாடப்படுன்றஅ, திருத்‌ அருத்தியில்‌ எழுந்தருளிய சொன்ன 
வாறறிவார்‌ உருத்திர சன்மனுக்குக்‌ காசித்தலம்‌ போல்‌ விசுவநாதரா 
கக்‌ காட்சி தந்தருளினமையால்‌ அத்‌ திருக்கோயில்‌ சொன்னவாநறி 
வார்‌ திருமுன்‌ உள்ளது, வைரவர்‌ இருவுருவம்‌ இத்தலத்திற்குத்‌ 
தென்‌ கிழக்கில்‌ உள்ளது. அத்தலத்தை ( க்ஷேத்திரபாலபு'” மென்‌ 
பர்‌. திருமாலானவர்‌ ஆதிகேசவரெனப்‌ பெயர்‌ பெற்று எம்பெருமான்‌ 
திருமணக்கோலத்தைக்‌ கண்டு களித்து இக்நகரத்தைக்‌ காவல்‌ புரிந்தரு 
ரூனைறனர்‌, அக்கோயில்‌ ஓங்சாளீசத்திற்குத்‌ தென்பாகத்திலுள்‌ 
ளஅ. இதற்குத்‌ தென்பாகத்தில்‌ புண்டரீக முனிவரால்‌ இயற்றிய 
புண்டரீகத்‌ தீர்த்தம்‌ ஒன்ற உண்டு, க 

இனி இத்திருத்தருத்தித்‌ தலத்தைச்‌ சூழ்ந்துள்ள தலங்களும்‌ 
பலவாம்‌, அவை தேரழுந்தூர்‌, திருக்கோழம்பம்‌, திருவாவடுதுறை, 
திருவாலங்காடு, வில்லிய ஈல்லூர்‌, எதிர்கொள்பாலி, திருமணஞ்சேரி, 
திருவேள்விக்குடி , கடல்தங்குகுடி; குறுமுளைப்பாடி, கதிராமங்கலம்‌, 
மார்க்கண்டபுமம்‌ என்பனவாம்‌. அவற்றுள்‌ தேரழுந்தூர்‌ ; உமை 
அம்மை பரதன்மாமுனிவர்‌ மகளாகத்‌ திருவவதாரஞ்‌ செய்யுமுன்‌ 
கைலையினின் றும்‌ தேரில்‌ எழுந்தருளி வர அத்தேர்‌ அழுக்தினமீபாது 
அம்மையார்‌ பசுவாதி நின்று அவ்விடத்தில்‌ சிவக்குறி கண்டு வழிபட்‌ 
டமையால்‌ அப்பேரெய்தியது. இர்நகர்க்கு அண்மையில்‌ தொழுவ 
மிட்டு அப்பசுவைக்‌ காத்தமையால்‌ அவ்விடம்‌ தொழுவாலக்குடி. 
யெனப்‌ பெயராயிற்று, அதை இப்பொழுது தொழுதாலங்குடி என்‌ 
பர்‌. அப்பசுவைத்‌ திருமாலானவர்‌ இடையராய்‌ நின்று காத்தமையால்‌ 
அவர்‌ அர்ஈகரில்‌ 4 ஆமறியப்பர்‌ '? என்று பெயர்‌ பெற்று அழுந்திசர்‌ 
ஆலயத்திற்குத்‌ திருமுன்‌ எழுந்தருளியிருக்கன்றனர்‌. திருக்கோழம்‌ 
பம்‌ ; அம்மையார்‌ பசு வுருவோடு சென்று உலாவ ஆண்டுச்‌ இவக்குறி 
யில்‌ தனது காற்‌ குளம்பின்‌ தழும்பு உண்டாகவே பின்னர்‌ அறிவு 
பெற்றுப்‌ பாலைப்‌ பொழிந்து அச்வெக்குறியை வழிபட்டமையால்‌ 
அப்பேர்‌ எய்தியது. திருவாவடுதுறை; அப்பசுவானஅ அரச வனத்‌ 
தில்‌ சவக்குறி கண்டு பால்‌ பொழிந்து ஒப்பிலா முலையாளெனப்‌ பெயர்‌ 
பெற்று ஆக்கேயுள்ள புனிதநீரில்‌ மூழ்கித்‌ தனது பசு உரு நீங்கப்‌ 


vii 


பெற்றமையால்‌ அப்பேர்‌ எய்தியது. இதனால்‌ அத்தலத்தை வட 
நூலார்‌ கோமுத்தி யெனவும்‌ அப்புனித நீர்‌ நிலையைக்‌ கோமுத்தி தீர்த்‌ 
தமெனவும்‌ வழங்குவார்‌, திருவாலங்காடு; அப்பசு தானே ஆலங்‌ 
காட்டில்‌ சிவக்குறி கண்டு பாலைப்‌ பொழிந்து வழிபட்டமையால்‌ அப்‌ 
பெயராயிற்று, இதுவே பரதமுனிவர்‌ தவஞ்செய்து சிவபெருமான்‌ 
அருளால்‌ திருக்குளம்‌ கண்டு சூழ்க ௮ம்பிகையாகிய புதல்வியை 
அடையப்பெற்ற தலமாம்‌. வில்லிய நல்லூர்‌ ; பரதமுனிவர்‌ வேள்வி 
செய்து எம்பெருமாட்டி தோன்றிய அவ்வில்வடி வான வேள்விக்‌ குண்‌ 
டத்தே வெக்குறிகண்டு வழிபட்டமையால்‌ அப்பெயர்‌ உண்டாயிற்று, 
இத்தீர்த்தத்தை ஓமக்குள மென்பர்‌. எதிர்கொள்பாடி; சொன்னவாற்றி 
வார்‌ திருமணக்கோலங்கொண்டு திருமணத்திற்குச்‌ செல்லப்‌ பரதமுனி 
வர்‌ எதிர்கொண்டழைத்அச்‌ வெக்குறி கண்டு வழிபட்டமையால்‌ அப்‌ 
பேர்‌ அடைந்தது, திருமணஞ்சேரி; திருமணஞ்‌ செய்த இடத்தில்‌ 
மாமி சுமித்திரை வேண்டுகோளுக்கு எம்பெருமான்‌ இவக்குறியாயிடக்‌ 
கண்டு வழிபட்டமையால்‌ அப்பேர்‌ எய்தியது. கடல்தங்குகுட ; 
பிரம்மாவின்‌ தின கற்பத்தில்‌ கடல்‌ பொங்கி வரப்‌ பிரம்மாவின்‌ வேண்டு 
| கோளின்படி திருமணஞ்சேரியில்‌ மணவாளராதர்‌ திருக்கை அமைக்க 
அவர்‌ திருமுன்‌ சிறிது தூரத்தே கடல்‌ தங்கியிடவும்‌ ஆங்கே வெக்குறி 
கண்டு பிரமன்‌ வழிபட்டமையால்‌ அப்பேர்‌ எய்தியது. அ௮அ இப்போது 
கடலங்குடியென மரீஇ வழங்கும்‌, குறுமுளைப்பாலி; முனிவர்‌ எம்‌ 
பெருமானார்‌ திருமணத்திற்காகக்‌ குறுமுளை செய்யவே ஆங்கே இவக்‌ 
குறி கண்டு வழிபட்டமையால்‌ அப்பேர்‌ எய்தியது, கதிராமங்கலம்‌; 
சூரியன்‌ சொன்னவாறறிவார்‌ திருவருள்‌ பெறத்‌ தன்‌ பெயரால்‌ மூத்த 
பிள்ளையாரையும்‌ வெக்குறியையும்‌ நிறுவி வழிபட்டமையால்‌ அப்பேர்‌ 
பெற்றது, மார்க்கண்டபுரம்‌ ; மார்க்கண்டேயரால்‌ சிவக்குறி நிறுவி 
வழிபட்டமையால்‌ அப்பேர்‌ பெற்றது, இது கதிராமங்கலத்திற்குச்‌ 
சிறிது வட இழெக்லுள்ளதென்பர்‌, 1 

இனி இத்தருத்தி என்பது அகத்திய முனிவர்‌ முதலியவர்களால்‌ 
வழிபட்டு அருள்‌ பெறப்பட்டது. திருநெறித்‌ தலைவர்‌ நால்வருள்‌ 
ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார்‌ மூழ்கத்‌ தமது கருமேகநோய்‌ 
நீங்கப்பெற்றுச்‌ சுந்தர தீர்த்தமெனப்பட்ட தாமரைக்குளம்‌ ஒன்று 
சொன்னவாறறிவார்‌ சன்னிதிக்கு வடபாகத்திலுள்ள ௮. அதனால்‌ 
அத்தீர்த்தத்தின்‌ மேல்‌ கரையில்‌ அச்சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ இருக்‌ 
கோயில்‌ கொண்டு எழுந்தருளி யிருக்கின்றார்‌, இந்நாயனார்‌ வரலாற்றை 
ஆசிரியர்‌ பெரிய புராணத்தில்‌ கூறப்படாத லெ பகுதிகளையும்‌ சேர்த்‌ 


viii 

அக்‌ கூறியுள்ளார்‌, அவை இன்றியமையாதவை, இத்தலம்‌ திரு 
கெறித்தலைவர்‌ நால்வர்களாலும்‌, பட்டினத்தடிகள்‌ முதலிய பிறமெய்த்‌ 
தொண்டர்களாலும்‌ அதிக்கப்‌ பெற்றுள்ளது, இதனை இப்புமா 
ணத்தின்‌ முன்‌ காணலாம்‌, ஏனையவெல்லாம்‌ இப்புராணத்தின்‌ 
அவ்வப்‌ படலத்திற்‌ காணப்படும்‌. இவ்வா.று இத்தல வரலாற்றை 
மிகத்‌ தெளிவாக விரித்துரைப்பது இத்திருத்‌அருத்திப்‌ புராணமாகும்‌, 
இத படிப்போர்க்கும்‌ கேட்போர்க்கும்‌ பத்திச்‌ சுவையும்‌, பொருட்‌ 
சுவையும்‌, சொற்சுவையும்‌, ஓசை நலமும்‌ இடையிடையே மனத்தை 
மகிழ்விக்குமென்பது ஒருதலை. இதனை இயற்றுவித்தவர்‌ செங்குந்த 
மரபில்‌ வந்த தியாகராஜ முதலியார்‌ என்பவராவர்‌. இவர்‌ நன்றியை 
இவ்வுலகம்‌ ஈன்று பாராட்டாமற்‌ போகாது, இதனை யியற்றினோர்‌ 
வரலாறு பின்வரும்‌ நூலாசிரியர்‌ வரலாற்றுச்‌ சுருக்கத்தால்‌ நன்கு 
விளங்கும்‌: 

குற்றாலம்‌ தெற்குத்‌ தெரு, மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ இப்‌ 
புசாணம்‌ ஏட்டுப்‌ பிரதியாக இருப்பது கண்டு எப்படியாவது அதனை 
அச்சிட்டு வெளிப்படுத்த வேண்டுமென்று அவாவுற்று அப்பிரதியை 
என்பால்‌ கொடுத்து முன்னமே ௮ச்‌டெப்‌ பலர்‌ முயன்றும்‌ இயலாமற்‌ 
போயிற்று ஆயினும்‌ இனியாவது பலர்க்கும்‌ உபயோசமாகும்படி அச்‌ 
சிட்டு வெளிப்படுத்‌ தவேண்டுமென்‌ ற வற்புறுத்திச்‌ கூறினர்‌. அடியேன்‌ 
இளமையிலேயே இதனைத்‌ தேடி வெளிப்படுத்த முயன்‌ றவனாயினும்‌ 
இப்போது இயற்றிய ஆசிரியர்‌ தந்ததுபோல ஏற்றுக்கொண்டு, ஒரு 
கைப்பிரதி செய்து ஒத்து நோக்க மற்றொரு பிரதி இடைக்கப்பெருமல்‌ 
மிகவும்‌ வருத்தமுற்று முயன்று எழுதுவோர்‌ எழுத்துப்‌ பிழைகளை 
இயன்றவாறு திருத்தி அரும்பன்னவன முலை யம்மையாளோடு மேவிய 
சொன்னவாறறிவார்‌ திருவருளைக்கொண்டு இப்புராணத்தை அச்டெ 
முயன்றனன்‌. அப்போது தருமை ஆதீனகர்த்தரவர்களின்‌ ஆக்ஞைப்‌ 
படி. அக்கோயில்‌ விசாரணை செய்துவந்த திருவாலங்காடு , பொன்னு 
சாமிப்‌ பிள்ளையவர்கள்‌ தம்மாலியன்ற பொருளுதவியை இடையிடை 
யே செய்து என்னை இத்தொண்டில்‌ ஊக்இ வந்தனர்‌, அவர்‌ கருத்தின்‌ 
படி இப்புராணத்தின்‌ புனைந்துரையான நாட்டுச்‌றப்பு, ஈகரச்சிறப்பு 
இரண்டும்‌ நீங்கலாக வழக்யெலான 88 படலங்களுக்கும்‌ உரை நடைச்‌ 
சுருக்கமெழுதி ௮வ்வப்படலத்தின்‌ இறுதியிற்‌ சேர்த்தளேன்‌, இப்‌ 
புராணம்‌ முற்றும்‌ அச்சிட்டு முடிவதற்கு ஈன்கொடையாகப்‌ பொரு 
ளுகவி செய்த செல்வப்‌ பெரியார்‌ பலராவர்‌. அவர்கள்‌ பெயர்கள்‌ 


முற்றும்‌ வரைந்து காட்டப்புன்‌ பெருகுமென்றஞ்‌ச அவருள்‌ பேரு 


ix 
தவி செய்த சிலர்களைமட்டும்‌ பின்னர்க்‌ குறிப்பிக்கன்றேன்‌. இப்புரா 
ணத்தை அச்சிட முயன்றபோது நேர்ந்த இடையூறுகள்‌ பலபலவாம்‌. 
அவற்றையெல்லாம்‌ பொருட்படுத்தா வண்ணம்‌ அரும்பன்னவன 
முலையாளோடு மேவிய சொன்னவாறறிவார்‌ திருவருள்‌ இத்தொண்டை 
நிறைவெய்தச்‌ செய்ததற்கு இத்திருவருளை என்றும்‌ மறவாமல்‌ போற்று 
இன்றேன்‌. இனி இப்புராணத்தில்‌ என்‌ கண்ணுக்கு அகப்படாத 
பிழைகள்‌ பின்‌ என்னாலும்‌ பிற நண்பர்களாலும்‌ அறியப்படுமேல்‌ 
அவற்றை இரண்டாம்‌ பதிப்பில்‌ திருத்தி அச்ச முயல்வேன்‌. இப்‌ 
புராணத்தின்‌ அருஞ்செய்யுட்‌ குறிப்புரை ஒன்ற எழுதியுள்ளேன்‌, 
அதனை இயலுமேல்‌ இதன்‌ இறுதியில்‌ சேர்த்து அச்சிட விரும்பியுள்‌ 
ளேன்‌, இத்தொண்டு விரைவில்‌ நிறைவெய்தத்‌ திருக்கைலாய பரம்ப 
ரைத்‌ தருமபுர ஆதீனம்‌ 28-வஅ குரு மூர்த்தியாக எழுந்தருளியிருந்த 
மகா சந்நிதானம்‌ ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள்‌ கட்டளை 
யிட்டருளியபடியே பொருளுதவி செய்த கே ஆதீனம்‌ 94-வது குரு 
மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கும்‌ சுத்தாத்துவித சைவ சத்தாந்த 
பரமாச்சாரியவரிய ஸ்ரீலஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பண்டாரச்‌ 
சந்நிதியவர்களாயெ மகாசந்நிதானம்‌ அவர்களின்‌ நன்றி இவ்வுலகம்‌ 
போற்றற்பாலதே. 
இவ்வாறே இனி என்னால்‌ பதிப்பிக்கப்பெறும்‌ எந்‌நூல்களையும்‌ 
இடையூறின்றிப்‌ பதிப்பித்து முடி.த்தருளுமாறு தண்ணார்‌ தமிழளிக்‌ 
கும்‌ பெருமானான இவெபிரான்றிருவடியைப்‌ பன்முறை இந்தித்து 
வணங்குஇன்றேன்‌. 
நன்கோடையாளர்‌. 
உயர்திரு, ராம, ௮௬, அரு. ராம, அருணாசலஞ்‌ செட்டியார்‌ அவர்கள்‌, 
சேல்கோட்டை 
es K. 1. வெங்கடராம ரெட்டியார்‌ அவர்கள்‌, கடலங்குடி, ' 
3 N. ற. R. ரெங்கசாமி ரெட்டியார்‌ அவர்கள்‌, 
ரைஸ்மில்‌, ஈாரரிங்கன்பேட்டை, 
3 ரா. P. இராமசாமிப்பிள்ளையவர்கள்‌, திருவொற்றியூர்‌ திருப்பணி, 
சென்னை 
i 1, மீனாட்செரந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌, ரைஸ்மில்‌, குற்றாலம்‌, 
Ai N. ந, சுப்பிரமணிய ஐயர்‌ அவர்கள்‌, தலைமை ஆசிரியர்‌, 
ம போர்டு ஹைஸ்கூல்‌, குற்றாலம்‌, 
உபா த்தியாயர்‌ சங்கத்தார்‌ 
மீனாட்செந்தரம்‌ பிள்ளையவர்‌ கள்‌, கண்டராக்டர்‌, தஞ்சை, 
» அமு. திருவம்பலஞ்‌ செட்டியார்‌ அவர்கள்‌, சாகை, 
11 


x 


சென்ன பிரசிடென்சி காலேஜ்‌ தமிழ்‌ லெக்ஸரரான 
சென்னை யூனிவர்சிட்டிப்‌ போர்டு, தலைவர்‌ உயர்திருவாளர்‌ 


0. 7. நமசிவாய முதலியார்‌ அவர்கள்‌ 
இயற்திய 
சிறப்புப்பாயிரம்‌, 


வானாட்சி தரும்புலவர்‌ இமையாது விழிதிறந்‌து வனப்பு நோக்கத்‌ 
தேனாட்சி தருங்கவிகள்‌ பற்பலவா யிரமாகச்‌ செய்து தந்த 
கோனாட்டு தரும்புலவர்‌ நாயகமா யிலகியென்றுங்‌ குன்றாச்‌ சீர்த்தி 
மீனாட்டு சுந்தரனாம்‌ புலவர்மணி மாட்சியிவண்‌ விளம்பற்‌ பாற்றோ | 


அன்னவன்செய்‌ உத்தால வனமேன்மை செய்யதமி ழகத்திலுள்ளோர்‌ 
கன்னலெனக்கண்டென்னக்கனிந்துவழிதேனென்னக்கனிவுகொள்ள த்‌ 
தன்னமுமோர்‌ குறையின்றி யச்சுவா கனமேற்றித்‌ தந்தா னிந்காள்‌ 
பன்னருஞ்சீர்‌ இத்தொண்டே தமிழ்வளர்க்கும்‌ நற்றொண்டாப்‌ பற்றி 
னால்‌. 
நல்லதமிழ்‌ தேர்புலவன்‌ ஈற்குணத்தான்‌ அன்பர்ஈலம்‌ நாடுஞ்‌ சோன்‌ 
பல்லவையில்துணிர்‌ தரைக்கும்பண்புடையான்ப 'திநாலிற்பற்றுமீங்கான்‌ 
மல்லலஞ்சேர்‌ மூவலூர்‌ எனும்பதியான்‌ குற்றாலம்‌ வதிவோன்‌ பண்ணில்‌ 
வல்லவனாஞ்‌ சிங்கார வேலனெலுஞ்‌ செந்தமிழின்‌ வாணன்‌ மாதோ, 


லவ்ஸ்‌ 


xi 
நாலாசிரியர்‌ வரலாற்றுச்‌ சருக்கம்‌. 


இந்நூலாசிரியர்‌ சோழகாட்டிலே திரிசரபுரமென்னும்‌ திருச்சி 
ராப்பள்ளியிலே வேளாளர்‌ குலத்திலே உயர்‌ திரு, சிதம்பரம்‌ பிள்ளை 
யவர்கள்‌ செய்த தவப்பேற்றால்‌ அருமைப்‌ புதல்வராய்த்‌ தோன்றினர்‌. 
இவர்‌ மீனாட்சசுந்தரமென்னும்‌ பிள்ளைத்‌ திருகாமம்‌ பெற்று இளமையி 
லேயே தமிழ்‌ இலக்கண இலக்கியங்களை வரன்முறை பிறழாமல்‌ நன்கு 
பயின்றனர்‌. அக்கல்வி வளர்ச்சியால்‌ இவன்பால்‌ அன்பு தலைப்படவே 
திருவாவடு அறையில்‌ கடுவது பட்டத்தில்‌ எழுந்தருளிய மெய்த்திரு 
அம்பலவான தேசிகசுவாமிகள்பால்‌ தீட்சைகள்‌ பெற்றுத்‌ தேவாரம்‌, 
திருவாசகம்‌ முதலிய அருட்பாக்களையும்‌, அதற்கு இன்றியமையாச்‌ 
சிறப்புடைய சித்தாந்த நூல்களையும்‌ நன்கு பயின்று தெளிந்தனர்‌. 
! கற்றதனா லாய பயனென்கொல்‌ வாலறிவன்‌ நற்றுடொழா௮ செ 
னின்‌ !' என்பதனால்‌ சிவ வழிபாடே இறந்த பிறவிப்பயன்‌ என்று 
அணிந்து உண்பதன்முன்‌ மலர்பறித்திட்டுண்ணும்‌ கோன்புடையராயி 
னர்‌, “ தாமின்‌ புறுவதுலதின்‌ புறக்கண்டு, காமுறுவர்‌ கற்றறிந்‌ தார்‌,” 
என்றபடித்‌ தாங்கற்றனவெல்லாம்‌ மாணவர்கள்‌ எவராயினும்‌ வேற்று 
மை கருதாமல்‌ அவரை அழைத்துக்‌ கல்வி கற்பித்துக்‌ கவிபாடச்செய்ய 
வல்லுகராய்த்‌ திகழ்ந்தனர்‌. இஃதன்றித்‌ தம்மைக்‌ காணாதவரும்‌ கற்று 
ணரப்‌ பல கிற்றிலச்கிெயங்களும்‌, பேரிலக்கியங்களும்‌ திருநெறித்‌ தலை 
வர்‌ அருட்பாக்கள்‌ முதலான பன்னிரண்டு திருமுறைகள்‌ சங்க நூல்‌ 
கள்‌ முதலியவற்றின்‌ நுண்பொருளும்‌, சித்தாந்த ஈன்பொருளும்‌ மிக 
விளங்க அன்பு தெறியானும்‌, விதிநெறியானும்‌ இயற்றித்‌ தமிழ்‌ மொழி 
யின்‌ குறை தீர்த்தனர்‌. இவ்வாரிரியரால்‌ முடிவுற இயற்றப்பட்டுச்‌ 
சிறியதும்‌ பெரியதுமாய்‌ வெளிவந்த நூல்கள்‌ ஐம்பத்தொன்றென்பர்‌, 
வெளிவராதனவும்‌ முடிவுருதனவுமான நூல்கள்‌ பலவாம்‌, இஃ 
தன்றித்‌ தேவாரம்‌ பெற்ற தலங்களும்‌ பிறதலங்களுமாகிப. சிவதலங்க 
டோறும்‌ சென்று இறைவனைப்‌ பாடிப்‌ பணிந்தனர்‌, இக்கவியரசர்‌ 
முன்‌ யார்‌ வரினும்‌ அவர்கள்‌ கவிபாட வல்லுஈசென்பது அக்காலத்‌ 
தவர்‌ யாவரும்‌ அறிந்ததொன்றாம்‌. இதனால்‌ “கம்பன்‌ வீட்டுக்‌ கட்டுத்‌ 
தறியுவ்‌ கவிபாடும்‌,” என்பது போலப்‌ “(பிள்ளை வீட்டுத்‌ தறியும்‌ 
பெருங்கவிபாமிம்‌,! என்ற பழமொழி வழங்கலாயிற்று. 

இப்புலவர்பால்‌ கல்விபயின்‌ றவர்‌ எத்தனையோ பன்னிருவராவார்‌, 
அம்மட்டோ ? இவர்பால்‌ பயிலப்பெற்ற கல்வியே இக்காலத்தும்‌ எக்‌ 
காலத்தும்‌ இத்தமிழ்‌ நாட்டு மக்களின்‌ தமிழ்ப்‌ பயிற்சிக்குக்‌ காரணமா 


xii 


யிற்றென்றால்‌ இக்கவிஞர்‌ பெருமானார்‌ நன்றி இத்தமிழ்‌ நாட்டிற்கு எத்‌ 
அணைத்தென்பத ஏழையேன்‌ சொல்லுக்‌ தரத்ததோ ? இவ்வாசிரியர்‌ 
திருவாவடுதுறையில்‌ மெய்த்திரு, அம்பலவாண தேகிகர்பால்‌ மெஞ்‌ 
ஞானம்‌ பெற்றனராயினும்‌ ௮அவ்வாதீன மடத்திலே “ ஆதஜீனமகா வித்‌ 
வா?! னென்ற பட்டம்‌ பெற்று அம்மடத்தில்‌ நெடுநாளிருந்து அறவு 
பூண்ட மாணவர்களுக்கும்‌, பிறர்களுக்கும்‌ கல்வி கற்பிக்கும்‌ கல்லூரித்‌ 
தலைமை ஆசிரியராயினர்‌, 

இத்தொண்டில்‌ அமர்ந்தது முதல்‌ இல்லறர்‌ துறவறம்‌ அயெ எந்நிலை 
யில்‌ நிற்பவராயிஓ.ம்‌ அவர்‌ பயின்ற சிறு கல்வியைக்‌ காணின்‌ அக்கற்ற 
வர்களை வேற்றுமை கருதாமல்‌ ஆவ்வா தனத்தில்‌ ௧௬-வது பட்டத்தில்‌ 
எழுந்தருளிய மெய்த்திரு, சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள்‌ திருமுன்‌ 
அழைத்துச்‌ சென்று அவரவர்‌ கல்வித்திறமைக்கேற்ப அச்சுவாமி 
களைப்‌ பரிசளிக்கச்செய்து மேன்மேலும்‌ தமிழ்ப்‌ பயிற்சியில்‌ அவர்க 
ளுக்கு மனவெழுச்சி உண்டாகக்‌ கழிபெருங்‌ களியாட்‌ டயரா நிற்கும்‌ 
வழக்கமுடைய வேளாண்மையாளியாயினார்‌. இப்‌ பெருந்தகையார்‌ 
போல்‌ இடையிடையே ஒவ்வொருவர்‌ தோன்றினும்‌ ஈம்‌ தமிழ்‌ மக்கள்‌ 
எத்தனையோ நலம்பெறக்‌ காண்போம்‌. 

இப்பாடல்‌ சான்ற பெரும்‌ புலவர்பால்‌ கல்வி பயின்ற பெரியார்‌ 

பலர்‌ இக்காலத்தில்‌ ஈன்கு மதிப்புடன்‌ ஈன்னிலையிலிருக்தும்‌, இவ்வா 
சரியருக்கு இதுவரை யாதொரு (ஞாபகச்‌ரின்னம்‌) அறிகுறியும்‌ 
செய்துவைத்துப்‌ போற்றாதது ஈம்‌ தமிழ்‌ மக்களின்‌ நன்‌ நியறிதலில்லாக்‌ 
குறையென்றே கூற யாரும்‌ முன்‌ வராமல்‌ போகார்‌, இப்புலவர்‌ பெரு 
மானார்‌ மாணாக்கர்‌ தியாகராஜ செட்டியார்‌ முதலிய பல ராவர்‌. இக்கவி 
யரசர்‌ மாயூர நகரில்‌ சிவனாரடிகூடி இன்புற்றனர்‌, இவர்காலம்‌ பத்‌ 
தொன்பதாவது அற்றாண்டில்‌ பவ ஆண்டு பிறந்து யுவ ஆண்டின்‌ 
வசை இருந்தனர்‌ என்ப, வாழ்க. 


முற்றிற்று, 


CRN 


ர 
ட்‌ 
| 
3 


தக்கல்‌. 





பக்‌ ற்சி 





ஆதனம்‌ 


தருமபுர 


த 


[3 


இருக்கயிலாய பரம்பரைத்‌ இரு 


ம்‌ 


நிதான 


மகாச்த 


வ து 


24 


ஸ்ரீலஸ்ரீ சண்முகதே. 


ரிக்‌ 


க பரமாசார்ய சுவாம்‌ 


சி 


௨ 
கணபதி துணை, 


தருமபுரவாதீனம்‌ ஸ்ரீ-ல-ஸ்ரீ மஹாச ந்‌ நிதானம்‌ 
சண்முகதேசிகசுவாமி அவர்களின்‌ 
திருவடிக்கு விண்ணப்பித்‌ அக்கொண்ட 
உரிமை உரை. 


TD 


தஇருவளர்‌ மார்பனும்‌ உருவளர்‌ பூமனும்‌ 
அவ்விய மின்றிச்‌ செவ்வி தோர்‌ இறைஞ்ச 
அமரர்கோன்‌ பூசையைக்‌ கமமுறக்‌ கொண்டருள்‌ 
வள்ளல்‌ தலைவன்‌ கள்ளு.றுங்‌ கமலையில்‌ 
ஊனசம்‌ பந்தமில்‌ ஞானசம்‌ பந்தனார்‌ 
அருள்வழி வத்த தெருளார்‌ தருமையில்‌ 
புத்தமு தென்னச்‌ சித்தார்‌ தத்தேன்‌ 
அடுத்தசன்‌ மாணவர்க்‌ கெடுத்தெடுத்‌ சாட்டி. 
இன்னருள்‌ புரியும்‌ பொன்னலம்‌ மிக்கு 
வருமுது குசவரில்‌ இருபதொடு நான்கென 
எண்முகப்‌ புகழ்வளர்‌ சண்முகக்‌ குரவ 7 
ஏழைக்‌ இரங்கும்‌ மாழைச்‌ செல்வ ! 
பன்னூற்‌ பொருளெலாம்‌ தன்னல மின்றி 
என்னரும்‌ உணசப்‌ பொன்னருள்‌ புரிவோய்‌ ! 
அருளின்‌ கொள்கலம்‌ தெருளி னிருக்கை 
தானென நின்றே வானென வழங்கும்‌ 
வள்ளல்‌ ! நின்‌ உரிமை தெள்ளுற நின்ற 
அருத்தித்‌ தலத்தின்‌ விருத்தியைப்‌ புகலும்‌ 
பயனருள்‌ புராணப்‌ பதிப்பின்‌ வளரும்‌ 
நலருங்‌ கொண்டு நலமுற 
அருள்செய்வாய்‌ நின்‌ அருள்வாழியவே, 
இங்கனம்‌, 
ப. சிங்காரவேலன்‌. 
2—3—84, 


திருத்‌ துருத்திப்புசாணம்‌ 


படல அகராதி, 


றந 3 
்‌ 3 


$C IFSP 


அகத்தியர்‌ பூசைப்படலம்‌ கல்‌ 
அக்கினி லிங்கப்படலம்‌ 0c 
அம்பிகை திருவவதாரப்படலம்‌ லத 
அம்பிகை பூசைப்படலம்‌ - 1 
அம்மை கோவுருவாசப்‌ பரமனருளியபடலம்‌ 
ஆதிகேசவப்படலம்‌ ses 
எதிர்கொள்பாடிப்படலம்‌ சத்த 
எழுமுனிவர்பூசைப்படலம்‌ ஸே 
ஓங்காளீசப்படலம்‌ 
கதிரவன்பூசைப்படலம்‌ 
காமேசப்படலம்‌ see 
குறமுளைப்பாலிப்படலம்‌ த்‌ 
கைலாயத்தியல்புரை த்தபடலம்‌ as 
கைலாயமடைந்த நிரஞ்சன னுக்குப்‌ பரமனருள்புரி 
படலம்‌ வ : 
கோமுத்திப்படலம்‌ 62௧ 
கோமுத்தித்‌ தீர்த்தச்சிறப்புரைத்தபடலம்‌ 
கோவிற்குப்‌ பயிலிடங்கூறியபடலம்‌ 
கெபத்தன்‌ ரோய்£ர்ந்தபடலம்‌ ses 
சுந்தர தீர்த்தப்படலம்‌ த்‌ 295 
சோமசேகரலிங்கப்படலம்‌ 


சோழீசப்படலம்‌ க்‌ 
. தருக்கோழம்ப்ப்படலம்‌ பல 
திருத்துருத்திப்படலம்‌ ன்‌ 
திருஈகரப்படலம்‌ 00 
திருகாட்டுப்படலம்‌ so 


திருமணஞ்சேரிப்படலம்‌ ன 


xiv 


திருமணப்படலம்‌ 
இருவாலங்காட்டுப்பட௯ல்‌ 
இருவேள்விக்குடிப்படலம்‌ 
இர்த்தச்செறப்புரைத்‌ததடலம்‌ 
தேரமுர்தூர்ப்படலம்‌, 
பாயிரம்‌ 

நிரஞ்சனன்‌ புவிவருபடலம்‌. 
நைமிசப்படலம்‌ : : 
நைமிசமுனிவர்‌: பூசைப்படலம்‌ 
பரதலிங்கப்படலம்‌ 
மார்க்கண்டேசப்படலம்‌ 
வருணலிங்கப்படலம்‌ 
விசுவநாதப்படலம்‌ 


விநமரை முதலியோர்‌ பூசித்தயடலம்‌ 


முற்றிற்று. 





கலாவை வு 


இருச்சித்தம்பலம்‌, 


திருத்துருத்தித்‌ தேவாரம்‌. 
EE 
ப தல்‌ மா தாயனார்‌ 
திருவிராகம்‌ பண்_ நட்டராகம்‌, 
திநுச்சி.ற்றம்பலம்‌. 
வரைத்தலைப்‌ பசும்பொனே டருற்கலன்க ளுக்‌ தவச்‌ 
தரைத்தலைச்‌ சமக்துகொண் டெறிந்திலங்கு காவிரிக்‌: 
கரைத்தலைத்‌ அருத்திபுக்‌ இருப்பதே கருத்‌ இனா, 
யுரைத்தலைப்‌ பொலிக்துன க'குணர்த்தமாறு வல்லமை. க 
அடுத்தடுத்‌ தகத்தியோடு வன்னிகொன்றை கூவிளக்‌ 
தெடுத்த டன்‌ சடைப்பெய்தாய்‌ அருத்தியா ( யோர்காவளைக்‌: 
கடுத்தடிப்‌ புற்த்தன னிறத்‌ அதை த்த காரண: 
பெடுத்தெடுத்‌ அரைக்குமர று வல்லமா௫ னல்லமே.. ௨ 
கங்குல்கொண்ட இக்களோடு கங்கைதங்கு செஞ்சடைச்‌ 
சங்லெங்கு வெண்குழை சரிந்திலங்கு காதனாய்‌ 
பொக்லெங்கு பூண அலு ருத்திராத ரூத்நிபுக்‌  : 

- கெங்குநின்‌ னிடங்களா வடங்கிவரழ்வ. தென்கொவோ., ஙூ 
கருத்‌ இினாலோர்‌ காணியில்‌.விருத்‌இயில்லை தொண்டர்க 
மருத்யொழத்றமல்லல்சொல்லியையமேத்ப தன்றிய 
மொருத்திபால்‌ பொருத்திவைத்‌' அடம்புவிட்டி யோகியை . 
யிருத்திரீ அருத்திபுக்‌ ககென்ன்மாய்‌ மென்பதே. ௪ 
துறக்குமா சொலப்படாய்‌ அருத்தியாய்‌ இருந்தடி ' 

- . மறக்குமா திலாதவென்னை. மையல்செய்இிம்‌ மண்ணின்மேற்‌. 
பிறக்குமாறு சாட்டினாய்‌ பிணிப்படு முடம்புவிட்‌ 

. டிறக்குமர்று காட்டினாய்க்‌: இழுக்குற: தன்னையே. ௫: 
வெயிற்கெ£ர்ச்‌:இடல்கொடா: தகங்குளிர்ந்த பைம்பொழிற்‌ 
அயிற்கெதிர்ர்த புள்ளின்‌ கண்மல்கு.தண்‌- டுருத்தியாய்‌ 
மயி  ந்கெிர்ற்‌ தணக்குசாயன்‌' மாதொர்பரக மாகமூ 
வெயிற்ி ர துல்‌ பவார்‌ கரத்‌ யல்லையே. ௯ 


= கிருத்துருத்தித்‌ தேவாரம்‌. . 
கணிச்சயம்‌ படைச்செல்வா கழிக்தவர்க்‌ கொழிக்தசர்‌ 
அணிச்ச்சக்‌ செக்தையரய்‌ கரக்தையாய்‌ அருத்தியா. . 
யணிப்படுக்த னிப்பிறைப்‌ பனிக்கதிர்க்‌ கவாவுநன்‌ 
மணிப்படும்வை சாகநீ ம்ர்தவண்ணை லல்லையே. 
சடப்பொடிர்‌ அடம்பிழர்‌ தனங்சனாப மன்மத 
னிடர்ப்படக்‌ கடந்‌. இடர்‌ அருத்ஜியாக வெண்ணினாய்‌ 

்‌ கடற்படை யுடையவக்‌ கடலிலங்கை மன்னனை 
யடற்பட வடுக்கலி லடர்த்தவண்ண லல்லையே 
சுள்ங்குளிர்க்‌ இலங்குபோது-கா தலானு மாலுமாய்‌ 
வளங்கிளம்‌ பொனங்கழல்‌ வணங்கிவக்து காண்லலார்‌ ்‌ 

அளங்கிளம்‌ பிறைச்செனித்‌ 'அருத்தியாய்‌ -அருக்கடி 
யுளங்குளிர்க்த 2 போலா முகக்துகக்‌ தரைப்பனே. 
புத்தர்தத்‌ அவமிலாச்‌. சமணுரைத்த பொய்தனை 
யுத்தம மெனக்கொளா அகந்தெழுர்‌ து வண்னம்‌ 
அத்தின்று பண்செயுஞ்‌.சூழ்பொழிற்‌ ௮ருத்தியெம்‌ 
பித்தர்பித்‌ தனைத்‌ தொழப்‌ பிறப்பறுதல்‌ பெற்றியே, 
கற்றுமுற்றி னார்சொழுல்‌ கழும்லத்‌ தருக்தமிழ்‌ 
சுற்றுமுற்று மாயின னவன்பகர்த்த சொற்களால்‌ 
'பெத்றமொன்‌ அயர்த்தவன்‌ பெருக்‌ அருத்தி பேணவே 
த  மின்மையிற்‌ குணங்கள்வக்து கூடச்‌ 2ம.. 

ட்‌ திருச்‌ சிற்றம்பலம்‌. ல்‌ 





இருத்‌ அருத்தியும்‌- இருவேள்விக்‌ ப படியும்‌. 
பண்‌. -சாதர்ரி. : க 


'இருச் சிற்றம்பலம்‌. 


தக்க்மே ௮ழிதரு மொலிபுனற்‌ கங்கையை யொருசடையேற்‌ ன்‌ 


றாங்கனொ ரிடுபலி தலைகல னாக்கொண்ட தம்மடிகள்‌ 


்‌ பாங்கனா அமையொடூம்‌ பகலிடம்‌ புகலிடம்‌ பைம்பொழில்சூம்‌ 


விங்குரீர்த்‌ அருத்தியா மிரவிடத்‌ அதைவர்வேள்‌ விக்குடியே, 
தூறுசேர்‌ சுடலையிற்‌ சுடசெரி யாடுவர்‌ துளங்கொளிசேர்‌ 
நீறுசார்‌ தெனவுகந்‌ தணிவர்வெண்‌. “பிறைமல்கு சடைமுடியார்‌ 
காஅசாந்‌ இளமுலை 'யரிவையோ டொருபக லமர்ந்தபிரான்‌ 
விகே சர்‌ ர்‌ அருத்தியா ல: ல்ல அ விக்குடியே,; 


ல்‌ ர ஆ 


ட? தேவாரம்‌. 
மழைவள ரிளமதி மலரொடு. தலபுல்கு லார்சடைமே்‌ 


கழைவனர்‌ புனல்புகக்‌ கண்டவெங்‌ கண்ணுதற்‌ கபாலியர்தா 
மிழைகளர்‌ தஜலல்கு லநிவையோ டொருப்க லமர்ந்தபிரான்‌. - 


விழைவளர்‌. அருத்தியா ரிரவிடத்‌ அறைவர்வேள்‌ விக்குடியே. 3 


- கரும்பன வரிஜெப்‌ பெருந்தகைக்‌ காமனைக்‌ கவினழித்த ' 


௩ 


சுரும்பொடு தேன்மல்கு அமலர்க்‌ கொன்றையஞ்‌ சுடர்ச்சடையா 2 


சரும்பன வனமுலை யரிவையேர டொருபக லமர்ந்தபிரான்‌' 
விரும்பிடந்‌ துருத்தியா ரிர்விடத்‌ அறைவர்வேள்‌ விக்குடியே, - 


வளங்ளெர்‌ மஜியமும்‌ ! பொன்மலர்க்‌ கொன்றையும்‌ வாளரவும்‌ 


௪ 


'களங்கொள்ச்‌ சடையிடை வைத்தவெல்‌ கண்ணுதற்‌ கபாலியார் தார்‌ 


அளல்கு நான்‌ மார்பின ரரிவையோ ட்டது லமர்ந்தபிரான்‌ அ 


்‌ விளங்‌,குநீர்த்‌ அருத்தியா ரிரவிடத்‌' அறைவர்வேன்‌ , விக்குடியே, 
பொறியுலா மடுபலி யூரிவையர்‌ ல்சியாாப்‌ பூண்டிலங்கு 
கெறியுலாம்‌ பலிகொளு நீர்மையர்‌ சீர்மையை கினைப்பசியார்‌- 
மறியுலாங்‌ கையினர்‌ மங்கையோ 'டொருபக லமர்க்தபிரான்‌ 
வெதியுலாக்‌ அருத்தியா ரிரவிடத்‌: அறைவர்வேள்‌ விக்குடியே. 
புரிதரு சடையினர்‌. புலியுரி யரையினர்‌ பொடியணிர்‌ த ல்‌ 

திரிதரு மியல்பினர்‌ திரிபுரமூன்றையுர்‌' தவைத்தார்‌ 

வரிதரு வனமுலை மங்கையோ 'டொருபக ல்மர்க்தபிரான்‌ 
விரிதரு அருத்தியா ரிசவிடத்‌ துறைவர்வேள்‌ விக்குடி யே. 
நீண்டி லங்‌ கவிரொனி நெடுமுடி யரக்கணின்‌ னிள்வரையைக்‌ 
ஒண்டிடம்‌ இடுவனென்‌ ஜெழுக்தவ. னாள்வினைக்‌ &ழ்ப்படுத்தார்‌ 

்‌ பூண்ட அரன்‌ மார்பின ரரிவையோ டொருயபக லமரந்தபிரான்‌ 


வேண்டிடம்‌ அருத்தியா ரிரவிடத்‌ அறைவர்வேள்‌ விக்குடியே. 


- கரைகட லாவணைக்‌ கடவுளுர்‌ த௨மசை நான்முகனுங்‌ 
குரைகழ லடிதொழ்க்‌ கூரெரி யெனகிறல்‌ கொண்டபிரான்‌ 
_வசைகெழு மகளொடும்‌ பகலிடம்‌ லக்‌ வண்பொழில்கூழ்‌. 
விரைகபழ்‌ அருத்தியா மிரவிடத்‌ அறைவர்வேள்‌ விக்குடியே. 
அயமுக வெயினிலை யப்ணரும்‌ . குண்டருஞ்‌ சாக்யெரு 
தயமுக, வுரையினர்‌ தகுவன. சரிதைகள்‌- செய்தழல்வார்‌ 
கயலன்‌ .வரிநெடுங்‌ கண்ணியேர டொருபக லமர்க்தபிரான்‌ 
வியனகர்‌ அருந்‌, ட்‌ ரித்‌ கை கடல 


௫ 


/ 

௪ திருத்‌தருத்தித்‌ தேவாரம்‌: 

விண்‌ ஹுலாம்‌ விரிபொழில்‌ விசைமணத்‌ நுருத்‌இவேள்‌ விக்குடியு 

மொண்ணுலா மொலிகழ லாடுவா சரிவையோ டுறைபதியை 

ஈண்ணுலாம்‌. புகலியு எருமறை ஞானசம்‌ பந்தன்சொன்ன 

பண்ணுலா மருக்தமிழ்‌ பாடுவா ராடுஙார்‌ பழிபிலரே, கக 
- திநச் சிற்றம்பலம்‌. 





இருதா௮க்கரசு தாவினார்‌ இருதேரிசை: 
திந ச்சிற்றம்பலம்‌. 

பொருத்திய குரம்பை தன்னைப்‌ பொருளெனக்‌ கருத வேண்டா 
இருத்தியெப்‌ போது நெஞ்சு ளிறைவனை யேத்த மின்கள்‌ 
ஒருத்தியைப்‌ பாலம்‌ வைத்தங்‌ கொருத்இியைச்‌ சடையுள்‌ வைத்த 
அருத்தியஞ்‌ சுடரினானைத்‌ தொண்டனேன்‌ கண்ட வாறே, த 
சவைதனைச்‌ செய்து வாழ்வான்‌ சலக்துளே யழுக்‌ ௮ இன்ற 
விவையொரு பொருளு மல்ல விறைவனை யேத்து மின்னோ 
வவைபு மூன்று மெய்து வடியவர்க்‌ கருளிச்‌ செய்த ட 

சுவையினைத்‌ அருத்தி யானைத்‌ தொண்டனேன்‌ கண்ட வாறே. ௨ 


உன்னியெப்‌ போது நெஞ்சு ளொருவளை. யேத்து மின்னே 
“கன்னியை யொருபால்‌ வைத்துக்‌ கங்கையைச்‌ சடையில்‌ வைத்‌ தப்‌ - 
பொன்னியி னடுவு தன்னுட்‌ பூம்புனல்‌: பொலிந்து கோன்றுக்‌ 
அன்னிய அருத்தி யானைச்‌ தொண்டனேன்‌ கண்ட வாறே, . ௩ 
ஊன்‌ றலை வலிய னா யுலகத்து ரூயிர்கட்கெல்லார்‌ 
தான்றலைப்‌ பட்டு நின்று சார்கன லகத்து விழ 

வான்றலைத்‌ தேவர்‌ கூடி வானவர்க்‌ கிறைவா வென்னும்‌ . 
தோன்றலைத்‌ துருத்தி யானைத்‌ தொண்டனேன்‌ கண்ட வாறே. ௬ 
உடறனைக்‌ கழிக்க லுற்ற வுலகத்த ரூபிர்கட்‌ கெல்லாம்‌ 

இடர்தனைக்‌ கழிக்க ே வேண்டி லிறைவனை யேத்து மின்னே. 

. கடறனி னஞ்சமுண்டு காண்பரி தாகி நின்ற ல்‌ 

சுடர்‌ தனிம அருத்தி யானைத்‌ தொண்டனேன்‌ கண்ட வாறே, டு 
அள்ளலைக்‌ கடக்க வேண்டி லரனையே கினைமி னீர்கள்‌ 

பொள்ளலிக்‌ காயம்‌ தன்னுட்‌. புண்ட ரீகத்‌ தகுந்த :. 

வள்ளலை வான வர்க்கும்‌. காண்பரி. தாகி நின்ற. 


ரன அருத்தி யானைத்‌. தெரண்டனேன்‌ கண்ட வாதே, ச. 


இருத்துருத்‌இத்‌ தேவாரம்‌. ௫: 

பாதியி லுமையா டன்னைப்‌ பாகமா வைத்தர்பண்பள்‌ 

வேதிய னென்று சொல்லி விண்ணவர்‌ விரும்பி யேத்தச்‌ 
, சாதயாஞ்‌. சதுமு கனுஞ்‌ சக்கரத்‌ தானுங்‌ காணாச்‌ 

சோதியைச்‌ துருத்தி யானைத்‌ தொண்டனேன்‌ கண்ட வாறே. எ 

சாமனை வாழ்க்கை யான சலத்தினு ளழுந்தவேண்டா 

தூமகல்‌ லகிலுங்‌ காட்டித்‌ தொழுதடி வணங்கு மின்னே 

சோமனைச்‌ ௪டையுள்‌ வைத்தக்‌ தொன்னெறி பல்வுய்‌ காட்டு? 

தூமணற்‌ அருத்தி யானைத்‌ தொண்டனேன்‌ கண்டவாறே. ௮ 
்‌ குண்டரே சமணர்‌ புத்தர்‌ குறியறி யாது நின்று 
கண்டதே கருது வார்கள்‌ கருத்தெண்ணா தொழிமி னீர்கள்‌ 
விண்டவர்‌ புரக்க ளெய்து விண்ணவர்க்‌ கருள்கள்‌ செய்த 
தொண்டர்க டுணையி னைத்‌ அருத்இசான்‌ கண்டவாறே, ௯ 
பிண்டத்தைக்‌ கழிக்க வேண்டிற்‌ பிரனையே பிதற்ற மின்கள்‌ 
அண்டத்தைக்‌ கழிய நீண்ட வடலரக்‌ கன்ற னாண்மை 
கண்டெ சத்துக்‌ கால்வி ரலா அன்றிமீண்‌ டருளிச்‌: செய்த 
அண்டத்துத்‌ அருத்தி யானைத்‌ தொண்டனேன்‌ கண்ட வாறே. 0 

* திநச்‌ சிற்றம்பலம்‌." 


அவை வையவன்‌ 


வைப்பு: 
பொது. 
பண்‌ பழம்‌ பஞ்சுரம்‌. 
்‌ பர்வராச க்‌ இருப்பதிகம்‌. 
மாலத்‌ தோன்றும்‌ வளர்மதியை மறைக்காட்‌ டுறையு மணாளனை 
. யாலைக்‌கரும்பி னின்‌ சாற்றை யண்ணா பலையெம்‌ மண்ணலைச்‌ 
சோலைத்‌ துருத்தி ஈகர்மேய சுடரிற்‌ நிகழும்‌ அளக்கிலியை 
மேலை வானோர்‌ பெருமாளை விருப்பால்‌ விழுங்க யிட்டேனே. க 
சோற்றுத்‌ அறையெஞ்‌ சோதியைத்‌ துருத்தி மேய்‌  அ்கியை 
யாற்றிற்‌ பழனத்‌ தம்மானை யால-வாயெம்‌ மருமணியை 
கீற்றிற்‌ பொலிந்த நிமிர்ண்டோ ணெய்த்தானத்‌ே தர்ிலாச்சுடசைத்‌ 
தோற்றக்‌ கடலை உ அட த்‌ தொழுதேனே, 


ன்‌ 


கீ 


திருத்‌ துருத்தித்‌ தேவராம்‌. ' 
திருச்சாய்க்காரஇருத்தாண்டகம்‌- 

விண்ணோர்‌ பரவாஞ்‌ சுண்டார்‌ போனும்‌  _ 

வியன்‌ றுருத்தி வேள்விக்‌ குடியார்‌ போனு . 
மண்ணா மலையுறைபு மண்ணல்‌ போலு 

மதியரைய மங்கை யமர்ந்தார்‌ யேர்லும்‌ 
பண்ணார்‌ களிவண்டு பாடி யாடும்‌ 

பராய்த்‌ துறை யுண்மேய பரமர்‌ போலும்‌ 
தண்ணம்‌ புகார்முத்‌ தலைக்குக்‌ தெண்ணீர்த்‌ 

" இருச்சாய்க்காட்‌ டினிதறையுஞ்‌ செல்வர்‌ காதம்‌ 
விலையிலா' வாரஞ்சேர்‌ மார்பர்‌ போலும்‌ 

வெண்ணீறு மெய்க்கணிந்த விகிர்தர்‌ போது. 


மலையினார்‌ டீங்கை மணாளர்‌ போலு * 


- மாற்பேறு காப்பாய்‌ ம௫ழ்க்தார்‌ நேரலுர்‌ - 
தொலைவிலார்‌ புரமூன்‌ அக்‌ தொலைத்‌ தார்‌ போலுஞ்‌ 
சோற்றுத்‌ துறைகுருத்தி யுள்ளார்‌ போலுஞ்‌ - 


. இலையினார்‌ செங்க ணரவர்‌ போலுக்‌ 


இருச்சாய்க்காட்‌ டினிதுறையுஞ்‌ செல்வர்‌ தாதி 
: புள்ளிருக்குவேளூர்‌. ன்‌ 
செருப்பனைய இருமேனி லெண்ணீற்‌ றானை -. 
நீங்காதென்‌ னுள்ளத்தி னுள்ளே நின்ற 


- விருப்பவனை வேதியனை வேத வித்தை : 


- வெண்காடும்‌ வியன்றுருத்தி ௪௧௬ 'மேவி 
யிருப்பவனை யிடைமருதோ மீங்கோய்‌ நீங்கா 
விறையவனை யெனையாளுங்‌ கயிலை யென்னும்‌: 
பொருப்பவனைப்‌ புள்ளிருக்கு வேளூ ரானைப்‌ ' 
க ட்டன யாதிறசாள்‌ போக்க னேனே... ்‌ 
- திருப்புதம்பய்ம்‌- ப்‌ 
ன கட்த. கையி லேர்திப்‌ --.... 2 
்‌ பனிமுல்போன்‌ மேனிப்‌ பவந்த நாதர்‌ : 
கென்மலிந்த ரெய்த்தா னஞ்‌: சோற்றுத்துறை 
நியமர்துருத்தியு பாச்சல்‌. . i 


ஜ்‌ 


- இருக்ககுத்தத சத்வ ரம்‌, 


ட்‌ தேங்கு கமூரீர்க்‌ | குன்றக்‌ 
கடனாகைக்‌ காரோணம்‌ கைவிட்‌ டிர்காட்‌- 
பொன்மலிந்த கோதையருக்‌ தாமு மெல்லாம்‌” 
வுறம்பயசம்‌:மூரென்று போயி னாசே. 
திருவையாறு: 
இண்டைச்‌ சடைமுடியா மென்றே னானே... 
-  விருசுடர்‌ வானத்தா யென்றேனானே 
தொண்டாற்‌ றொழப்படுவா யென்றே னானே. 
- தருத்திசெய்த்‌ தானத்தா யென்றே னானே 2 
கண்டக்‌ கறுத்தானே யென்றேனானே . 
கனலாகுவ்‌ கண்ணானே யென்றே னே $2 
யண்டத்துக்‌ கப்பாலா மையா முனே 


த நானசற்றி. ரைன்‌ தேனே. 


தக திைவிம்டம்‌. 
காப்ப: 

ந னறையார்‌ புனத்செடில விட்டமூர்‌ 

இருப்யா _இரிப்புலிஞூர்‌ இருவா.மாத்தூர்‌. . 
அறையார்‌ வன்முனிக ளேத்த நின்ற 
சேர்ற்றுத்‌ அதைதுருத்திகெய்த்‌ கானமு : 
மறையார்‌ புனலொழுகுகா விரிசூ . 

ழையாற்‌ றருநதன்‌ பழன. நல்ல 
கறையார்‌- பொழில்புடைசூழ்‌. கானப்‌ பேருங்‌ க 

கஞுக்ஞன்‌அ௩ தம்முடைய: i 


இருவாமாத்தூர்‌ ச்‌ 
கல்லலகு சாங்கொண்டு ன இயான்‌: 
்‌ கடியவிடை யேறிக்‌ காணக்‌ காண .. 
்‌ வில்லமே 'தாம்புகுதா விடுமின்‌ பிச்சை... ட்‌ 
or -யென்றாருக்‌. கெதிசெழூந்தே.. னெங்குல்‌ காணேன்‌... 
்‌ சொல்லாதே யோகன்றி கும்‌: மேது... ்‌ 
கருத்தி பழன மோரெய்த்‌ கானமோ 
- வல்லலே செய்தடிகள்‌ யோகன்‌ இந்தா 
ந யமாத்தா. சைய: ரே. ல்‌ 


டல்‌ ௩ F ்‌ 
7 ச ௫ > ௯. 


e ௮ 


திருத்துருத்தித்‌ தேவாரம்‌. 
திருவாரூர்‌. 
கருத்‌ தத்தின்‌ கதநாகங்‌ கையி லேர்திக்‌ 
கருவசைபோதி களியானை கதறக்‌ கையா 
அரித்தெடுக்துச்‌ சிவந்த தன்றோல்‌ பொருக்தமூட 
யுமையவளை யச்சுறுத்து மொனிகொண்‌ மேனித்‌ 
திருத்துருத்தி இருப்பமழனம்‌ இருரெய்த்‌ கானக்‌ 
திருவையா நிடங்கொண்ட செல்வ ரிந்கா 
ளரிப்பெருத்த வெள்ளேற்றை யடச வேறி 
யப்பனா ரிப்பருவ மாரு ராரே. ட 
க்ஷேத்திரக்கேரவை. 
நறையூரிற்‌ தச்‌ சாரள்‌ ளாறு 
நாரையூர்‌ நாேே£ச்‌ஈர நல்லூர்‌ நல்ல 
அறையூர்‌ சோற்றுத்‌ துறைசூல மங்கை 
- தோணிபுசக்‌ துருத்திசோ மீச்சுர ப: 
முழையூர்‌ கடலொற்றி யூரூற்‌ றத தூ 
சோமாம்புலி யூ2ரா ரேட கத்துங்‌ 
கறையூர்‌ க நப்பறியல்‌ கன்றாப்‌ பூருங்‌ 
கயிலாய கநாதனையே காண லாமே, க 
திநச்சிற்றம்பலம்‌,. 


சுநதரமூர்ததிநாயனார்‌ 

இருத்‌ தருத்தியும்‌- இல வள அடையக்‌ அத 
பண்‌-காந்தரரம்‌ 
திருச்சிற்‌ றம்பலம்‌, 

ன்னும்‌ மேகங்கள்‌ பொழிக்திழிர்‌ திருவி. 

வெடிபடக்‌. கரையொடும்‌. இரைகொணர்ர்‌ தெற்று- 
மன்னமாக்‌ காவிரி. யகன்கரை யுறைவா 

சடியிணே, தொழுதெழு மன்பரா.மடியார்‌ 
சொன்னவா றறிவார்‌ அருத்‌ இயார்‌ வேள்விக்‌ 

- குடியுளா ரடிகளைச்‌ செடியனே:னாயே- : 
னென்னைநான்‌ மறச்குமா தெம்பெரு மானை. ' 

யென்னுடம்‌. படும்பிணி யி.ர்கெடுத்‌ தானை க 





இருத்துருத்தித்‌ தேவாரம்‌. - ௯ 


கூடுமா நுள்ளன கூடியுங்‌.கோத்துக்கொய்‌ 
புனலேனலோ டைவனஞ்‌ தெறி 
மாமா கோங்கமே மருதமே பொருது 
'மலையெனக்‌ குலைகளை மறிக்குமா அந்தி 
யோடுமா காவிரித்‌ அருத்‌, தியார்‌ வேள்விக்‌ 
குடியுளா ரடி களைச்‌. செடியனே ஞயேன்‌ 
பாடுமா நறிகிலே னெம்பெரு மானைப்‌ 
பழவினை யுள்ளன பற்றறுத்‌ தானை. உ 


கொல்லுமா லிபானையின்‌ கொம்பெசடு வம்பார்‌ 
கொழுங்கனிச்‌ செழும்பயன்‌ கொண்கெட்‌ டெய்திப்‌ 
புல்டயுர்‌ தாழ்௬்‌ அம்‌ போர்‌. தவஞ்செயும்‌ 
போகரும்‌ யோகரும்‌ புலரிவாய்‌. கூஹ்கச்‌ 
செல்லுமா. காவிரி. வருத்திய வேள்விக்‌ 
குடியுளா ரடிகளைச்‌ செடியனே.னாயேன்‌ 
சொல்லுமா ஐறிகிலே னெம்பெரு மானைத்‌ 
தொடர்ர்தடுங்‌ கடும்பிணித்‌ தொடர்வொ மித்‌ தானை, ௩ 
பொறியுமா சந்தனத்‌ தஅண்டமோ டடிலும்‌ 
“பொழிர்திழிர்‌ தருவிகள்‌ புன்புலன்‌ கவாக்‌ 
கறியுமா. மிளகொடு கதலியு முக்‌இக்‌ 
கடலுற விளைப்பதே. கருதித்தன்‌ கைபோ 
யெறியுமா காவிரித்‌ அருத்தியார்‌. வேள்விச்‌. 
குடியுளா ரடிகளைச்‌ செடியனே. னாயே 
னறியு மாறறிகிலே னெம்பெரு மானை 
யருவினை யுள்ளன வாசறுத்‌ தானை, . ௪ 
பொழிர்நிழி மும்மதக்‌ களிற்றின மறுப்பும்‌ 
்‌... பொன்மலர்‌ வேங்கையி னன்மல. ந்தி. 
விழிக்இழிக்‌ அருவிகள்‌. கடும்புன. லீண்டி. 
: 'யெண்டிகை யோர்களு மாடவக்‌ இங்கே 
சழிக்திழி காவிரித்‌ அருத்தியார்‌ வேள்விக்‌ 
பகுடியுளா. ரடிகளைச்‌ செடியனே யே: & 
ஜெழிர்ல2 லன்‌ பிதற்றுமா தெம்பெரு மானை ப 
க்கம்‌ கா Man டட. சக இ 


திருத்துருத்தித்‌ தேவாரம்‌. 


. புகமுமா சந்தனத்‌ துண்டமோ டலும்‌ ்‌ 
.. பொன்மணி வான்றியு ஈன்மல ருந்த 
யகழுமா வருங்கரை வளம்படப்‌ பெருூி 
யரடவொர்‌ பாவர்திர்த்‌ தஞ்சன மலம்பிஜ்‌ 
திகழுமா காவிரித்‌ துருத்தியார்‌ வேள்விக்‌ 
குடியுளா ரடிகளைச்‌ செடியனே னாயே 
னிகழுமா நறிகலே னெம்பெரு மானை 
யிழிச்தநோ யிம்மையே யொழிக்கவல்‌ லானை, 


வரையின்மாம்‌ கனியொடு வாழையின்‌ கனியும்‌ 
வருடி பும்‌ வணக்தியு மராமரம்‌ பொருது 
* கரையுமா கருங்கடல்‌ காண்பதே கருத்தாய்க்‌ 
காம்பில்‌ சுமக்தொளிர்‌ நித்திலம்‌. கைபோய்‌ 
விரையுமா காவிரித்‌ அருத்தியார்‌ வேள்விக்‌ 
குடியுளா ரடிகளைச்‌ செடியனே னாயே 
னுசையுமா றறிகலே னேம்பெரு மானை 
யுலகறி பழவினை யறவொழித்‌ தானை, 
ஊருமா தேசமே மனமுகம்‌, அள்ளிப்‌ 
புள்ளினம்‌ பலபடிஈ்‌ கொண்கரை யுகளக்‌ 
காருமா கருங்கடல்‌ காண்பதே கருத்தாய்க்‌ 
கவரிமா மயிர்சுமக்‌ தொண்பளிங்‌ கிடறித்‌ 
தேருமா காவிரித்‌ அருத்தியார்‌ வேள்விக்‌ 
கூடியுளா ரடிகளைச்‌ செடியனே னாயே 
இருமா றறிகிலே னெம்பெரு மானை 


யம்மைகோ யிம்மையே யாசறுத்‌ தானை. 


புலங்களை வளம்படப்‌ போக கறப்‌ பெருக்கிப்‌ 
பொன்களே சுமந்கெங்கும்‌ பூசல்செய்‌ தார்ப்ப ' 
விலங்குமா முத்தின டினமணி யிடறி 
யிருகரைப்‌ பெருமரம்‌ பீழ்க்‌ துகொண் டெற்றிக்‌ 
கலங்குமா காவிரித்‌ அருத்‌இயார்‌ வேள்விக்‌ 
 குடியுளா ரடிகளைச்‌ செடியனே யேன்‌ . 
' விலங்குமா றறிகிலே னெம்பெரு மானை 
பேலைநோ யிம்மையே வீடுவித்‌ தானை, 


இருத்குருக்தித்‌ தேவாரம்‌, . 
மங்கையோர்‌ கூறுகர்‌ கேறுகர்‌ தேறி 
மாறலார்‌ திரிபுரம்‌ நீறெழச்‌ செற்ற 
வகையான்‌ கழலடி யன்றிமற்‌ றறியா 
னடியவர்க கடியவன்‌ ரொழுவனா சூரன்‌ 
கங்கை.பார்‌ காவிரித்‌ அருத்திபார்‌ வேள்வி 
குடியுளா ரடிகளைச்‌ சேர்த்திய பாட 
றக்கையாற்றெழுதுதம்‌ காவின்மேற்‌ கொள்வார்‌ 
தீவரெறி சென்றம ருலகமாள்‌ வாரே. 


திநச்சிற்றற்பலம்‌, 





பைப்ப, 

பண்‌ செந்தருத்தி 
துரத்தி யுறைவிர்‌ பழனம்‌ பதிபாச்‌ சோற்றுத்‌ அறையாள்வீ 
ரிருக்கை இருவா ரூ யுடையீர்‌ மனமே யென வேண்டா 
வருத்தி யுடைய வடியார்‌ தங்க எல்லல்‌ சொன்னக்கரல்‌ 
வருத்தி வைத்து மறுமைப்‌ பணித்தால்‌ வாழ்ர்‌அ போத. 

ஊர்த்தோகை. பண்‌ டழம்பஞ்சுரம்‌. 

துருத்திக்‌ சட ரே கெய்த்தா னத்‌ தாய்‌ சொல்லா.ப்‌ கல்லாலா: 
பருத்தி கியமத்‌ அறைவாய்‌ வெபிலாய்ப்‌ பலவாய்க்‌ காற்றுனாப்‌ 
இருத்தித்‌ இருத்தி வக்தென்‌ இதை யிடங்கொள்‌ கயிலாயா 


வருத்திக்‌ அன்னை யடைக்கார்‌ வினைக ளகல வருளயே. 


வேள்விக்குடி. பண்‌ நட்டராகம்‌ 


மூப்பஅ மில்லைப்‌ பிறப்பது மில்லை யிற.ப்‌ ர இல்லச்‌ 
சேர்ப்பது காட்டகத்‌ தாரினு மாகச்‌ ஏந்தி னல்லாற்‌ 


காப்பது வேள்விக்‌ குடிதண்‌ துநத்தி யெங்கோ னரைமே. 


லார்ப்‌.து நாக மறிந்தோ மேனா. மிவர்க்காட்படோமே. 


திருவாதவூரடிகள்‌ திருவாசகம்‌. 

. திருத்தில்லைக்‌ கண்டபத்து. ்‌ 
உருச்ெொல்க காலத்தே யுள்புகும்‌ தன்‌ னுளமன்னிக 
கருத்திருத்தி யூன்புக்குக்‌ கருனை பின லாண்டு கொண்ட. 
இருத்துருத்தி மேயானைத்‌ இத்திக்குஞ்‌ வெ தத்தை 
யருத்தியின னயடியே னணிொடலலை கண்டனே 


கக. 


6 சது 


_ திருத்துருத்தித்‌ தேவாரம்‌, 


கீர்த்தித்திருவகவல்‌. 
கிருத்திதன்னி லருத்தி3 யா டருந்தும்‌, 
ூயடிகள்‌ காடவர்கோனாயனார்‌ 


திருந்ததை்‌ திருவேண்டா. 


்‌ எஞ்யென அண்ணிடையார்‌ வாட்டடன்ச ணீர்சோசக்‌ 


குஞ்சி குறங்கன்மேத்‌ கொண்டி ரர்‌ அ கஞ்சி 
யருத்தொருத்‌ இ கோண்டுவா வெனனாமு னெஞ்சச 
இருத்தருத்தி யான்பாதஞ்‌ சேர்‌, 

பட்டணத் துப்பிள்ளையார்‌ தழனக ல. 
கூறுமின்‌ றொண்டர்‌ குற்முல தெய்த்தானம்‌ துருத்தியம்போ்‌ 
'தெறுமின்‌ வேள்விக்‌ குடிதிருச்‌ தோணி புரம்பழன' 
மாறுமின்‌ போல்சடை வைத்தவ ரூ ரிடைமருதென்‌ 
றேறமி னீரெம்‌ பிரான்கச்சி யேகம்ப முன்னினைக்தே, 


ட திருசீ சிற்றம்பலம்‌. 








தருக ப தப்பகம்‌. 
திருத்‌ அருத்திப்‌ ப்தாரண்ம்‌, 
தல 


விநாயகர்‌ காப்பு: 


பூமேவு பல்பசுக்கட்‌ கொருதாமே 
தணையாபெ பொலித நேற்ற 
.மாமேவு. கயிலாய வரைரின்றும்‌ : : 
பதியாகி வருமா தேவன்‌... 
- றேயேவு தணைபுணர வரும்போது 
ஆணைவந்த திறத்தா லான்றோர்‌ . 
பாமேவு அணைவந்தா ரெனப்பொலிவார்‌ 
துணைய்டிகள்‌ பழிச்‌. வாழ்வாம்‌. . 
வலம்புரி விநாயகர்‌ வணக்கம்‌, 
பசவுபலர்‌ வலம்புரிச லானோமற்‌ 
ற்வர்க்குவலம்‌ பண்ண லானோ 
விரவுசுவைக்‌ கனிக்குவலஞ்‌ செயலானோ.. 
மால்வளைகை மேவ லானோ 
கரவுதகி ருயிர்கலக்க வலந்தாலர்‌ 
னோலலஞ்சூழ்‌ கையி னோ 
புரவுவலம்‌ புரியானை யெனும்பெயர்‌ பூண்‌ 
ள்‌ ்‌ டொளீர்கடவுட்‌ போற்றி வாழ்வாம்‌. 
சொன்னவாறறிவார்‌ வணக்கம்‌. 
பொன்பூத்த மணிமெளலிக்‌ கடவளருந்‌ 
தடவுளரும்‌: புழைக்கை. வேந்தர்‌. 
தென்பூத்த மலரானும்‌ பலரானும்‌ ்‌ 
ட்‌ புகழ்இயிச்‌, செம்ம றரூனுங்‌ 


கொன்பூத்த மற்றையரு. முத்றயரும்‌ 


பணியேற்றுக்‌ குறித்த நல்கி. 
மன்பூத்த. அருத்தயமா சொன்னவர்‌ 
-றறிபவர்தாள்‌ வணக்கஞ்‌ செய்வாம்‌. 


க்‌ திருத்துருத்திப்‌ புராணம்‌: 
.. -அரும்பன்ன வனழுலையம்மை வணக்கம்‌: 
விரும்பன்ன வனக்கொடியான்‌ முதற்பலரு 
நறுமுறுப்ப வெம்பா சத்தே 
இரம்பன்ன வனமதுசீர்‌ தெவ்வானென்‌ 
றருள்விலக்கல்‌ செயாது கஞ்சத்‌ 
திருமபன்ன வனமெனப்பற்‌ ற றுத்துய்க்தார்‌ 
குமழாத்தொடுஞ்சேர்‌த்‌ தென்னை யாண்ட 
வரும்பன்ன வனமுலையா ளடிக்கமல 
முடிக்கமல மாக்கி வாழ்வாம்‌. சி 
மணவாளசுத்தரர்‌ வணக்கம்‌, 
ஒருவருமுத்‌ தமமறைக ளூணர்த்தினன்றி 
ச யெஞ்ஞான்று முணர்த ராது 
வெருவருமன்‌ பதைதெளிப விளக்டுவான்‌ 
்‌ பெருங்கருணை மிகுதி யாலே 
குருவருணஜ்‌ கைலாய வரைநின்‌ அ 
மணவாளக்‌ கோலங்‌ கொண்டு 
'பொருவருமுக்‌ தாலககன்‌ னிழல்வர்‌ த 
பெருமானைப்‌ போற்றி வாழ்வாம்‌. இ 
தாறுசாத்திளமுலையம்மையார்‌ வணக்கம்‌, 
-அங்கமிகு மறைமுடிக்கு மெட்டாத 
பெருங்கருணைச்‌ சுயம்பு மூர்த்தி 
சங்கறவில்‌ குழைப்பெருமா ன கன்மார்பத்‌ 
'அபவீதர்‌ தாருண்‌ டாக்கும்‌ 
பங்கமிகு முடைப்புலவு மா நிறு 
மணம்புவனம்‌ பரம்பி மேன்மேற்‌ 
பொற்கவொளிர்‌ காறுசாக்‌ இளமுலையம்‌ ' 
பிகைமலர்த்தாள்‌ போற்றி வாழ்வாம்‌. ௬ 
சபாநாயகர்‌ வணக்கம்‌, 
அருக மொழிதருபாக கையாறு 
காலா அ மவிர்மூ வாறும்‌ 
கூறாறு வழியுருவா அமர்தருமற்‌.. 
அளபலவுங்‌ குறித்த சாறும்‌ 


- இருத்‌அருத்‌இப்‌ புராணம்‌. கட. 
பாராத. மோரா ற முடித்தவனா . 
டணிமன்றம்‌ படர்வீர்‌ முத்திப்‌ 
பேராறு வேஜிலைமற்‌ நியாமுமதே . 
யுளங்கொள்ளப்‌ பெற்றுய்ந்‌ தாமால்‌ - ௭ 
சிவகாமியம்மை வணக்கம்‌. . 
ஒளிசெய்தனக்‌ கமைகருவி யுக்தானாம்‌ 
பொன்னாணி யொப்பவோவா 
வளிசெய்பர மனுக்குடம்புக்‌ தனக்குடம்பு 
மொருதானே யாவ தன்றித்‌ 
தளிசெய்மணி மன்றனையா னவிலுஈடங்‌ 
காண்பாணாங்‌ காட்டு வாளூர்‌ 
தெளிசெயொரு தானேயாஞ்‌ சிவகாம 
சுந்தரிதாள்‌ சென்னி சேர்ப்பாம்‌. த தர்‌ 
தெட்சணாமூர்த்தி வணக்கம்‌. 
.. வேறு. 
பரவுடன்‌ மூன்ற மப்பாத்‌ 
பகருட லீரண்டு மாயத்‌ க 
தரவுட லைந்து நீத்தல்‌ 
சன்றிரு வடியான்‌ மாக்கள்‌ 
'விரவவோ ருடலம்‌ தாங்கி 
விரிகல்லா. லடியெக்‌. நாளும்‌ 
வரமுற வமரும்‌ வள்ளன்‌ . . : 
மலரக்‌: ர்‌ செய்வாம்‌; த ஆட்‌ அர்‌ ௯ 
வைரவக்கடவுள்‌ வணக்கம்‌. 
வேறு... 
அக்குத னினக்குச்‌.சுதந்திர - 
மன்றென்‌ தலரவற்‌ கறிவிக்கு றல்‌ 
காக்குத னினக்குச்‌ சுதந்திர . 
மன்‌ அகருதனென்‌ அடம்புறு ர 
நீக்குதல்‌ புரிக்தங்‌ கரிக்கதி விக்கு. - 
நெடியமுத்‌  தலைக்கொடும்‌. பு 
போக்குதல்‌ புரியா தொருகரத்‌ தமைத்த 
பொருதிறல்‌ வடு.னைச்‌ தொழுவாம்‌, ...:. ... மி 


௧௬ திருத்‌ அருத்திப்‌ புராணம்‌, 
துணைவத்த பிள்ளையார்‌ வணக்கம்‌. 
வேறு, ்‌ 
்‌ மூலமல மென்னுமொரு கிழங்கைசயா ந 
கோடகழ்ச்‌ து மூனிக்து பேருஞ்‌ 
சாலவமை யிருவீனையா மிருமாசு 
மிருமதமுஞ்‌ சரிய மண்ணு 
கோலமேயன்‌ மும்மாயை மூவனத்தை 
முக்கணழல்‌ கொழிக்திக்‌ தீக்கு 
ஈாலமிளிர்‌ வாய்க்கருணை த்‌ ௮ரணைவக்த 
குஞ்சரத்தை ஈண்ணு வாமே ௧௧ 
_இருமுருகன்‌ வணக்கம்‌. 
கு இஹழறைசெயனஞ்‌ சத்தியென விறையளித்த* 
இருக்‌ கவுமோ. மிறைபுக்‌ தாழா 
தறைமுதலி றொழிபவிடை நெடுவரைவச்‌ 
செத்தடல்செய்‌ ததற்கு டு 
நிறைதாவொன்‌ ருற்றலாற்‌: முமைவே 
முற்றல்வலி நிகழத்‌ தேற்றி. 

- முறைகநிறுவி யமார்சிறை .மீட்டபிரான்‌ 
ருட்டுனேகண்‌ முன்னி வாழ்வாம்‌. ட்‌ க கல்‌ 
திரு நத்திகேவர்‌ வணக்கம்‌. 

பரசிவமே பிரமமலர்‌ மற்றைபரென்‌ ்‌ 
பதுதரங்கம்‌ படு£ர்க்‌ கங்கை: 

- வரமலிகா இியின்வாத ராயணமா 

முனியெடுத்த மீலர்க்கை யாலும்‌. 
தரமிதுவண்‌. கயிலாயத்‌ தரியயன்முற்‌. 
சூரல்வினைத்‌ தன்கை யாலும்‌ - 
- கரவற்த்தேற்‌ அபுகருணை கொழிக்குரக்தி 
பிரான்மனர் த்தாள்‌ கருதி வாழ்வாம்‌. கு 
- அகத்தியர்‌ வணக்கம்‌. 
்‌ வேறு. - ்‌ 
ஒருவரைமண்‌: புகவழுத்இ 'யொருவரையுட்‌- குறமொழியா 
த உ கவித்தபச்சை யொருவரையை வரிஜதெயா ' 
வொருவரைகைக்‌ கொளு பவள வொருவரையாக்‌. குபுமலைய : 


டதத ௮ வீ த்திருக்கு றின பொடுத்‌இப்பாம்‌. ௧௪ 


0 கடவுள்‌ வாழ்த்‌ து. ௧௪. 
்‌ வேறு, 
திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ வணக்கம்‌. 
அரியயன்‌ முதலோர்‌ தந்த மாணையென்‌ நிடுதற்‌ கஞ்சி 
விரி வ னாணை யென்றே விளம்பவொற்‌ அமையி னாலே 
இரிபுவ னமுந்த னானை சென்றிடப்‌ பாடி யன்னான்‌ 
பரிபுரப்‌ பதஞ்சார்‌ காழிப்‌ பனவனைப்‌ பாடி வாழ்வாம்‌. ௧௫. 
திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ வணக்கம்‌. 
மூழுதுல ன்ற தாயே முலைசுரக்‌ அட்ட வுண்டு 
தழுவருட்‌ இவபி ரானைத்‌ தந்தையாக்‌ கொண்ட வள்ள 
ஜொழுதுகை யப்ப சேயென்‌ வகையிற்‌: டாப்‌ பெற்ற. 
வழுவறு வாக்கின்‌ வேந்தர்மலரடி வழுத்தி வாழ்வாம்‌. ௧௬ 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ வணக்கம்‌: 
யாவரு மறையி னர்தத்‌ தியறனக இதல்‌ வேட்க 
மூவரும்‌ புகழ நின்ற முழுமுத லொருவச்‌ நல்கு 
தாவரும்‌ பொருளும்‌ வெளவித்‌ தான்கொடுத்‌ அவக்கப்‌- பெற்ற 
தேவரும்‌ பரவும்‌ காவற்‌: செம்மலைச்‌ சேர்ச்து வாழ்வாம்‌, கன 
மாணிக்கவாசக சுவாமிகள்‌ வணக்கம்‌. 
முழுதுல கவித்தை யென்ன. மூடிருண்‌: முருங்க மாயப்‌ 
பழுதக றவமென்‌ ரோகம்‌ பைம்பொரு ளுடையர்‌ வாங்கி 
யொழுகுதங்‌ காதிற்‌ .கோப்ப வுயர்ந்தவா சகமென்‌ ரோ அஞ்‌ 
செழுமணி வாயாற்‌.கான்‌ உ. சிவபோ யெர்தாள்‌ போற்றி, ௧௮. 
.. தண்டிகேசுரர்‌ வணக்கம்‌. வ்‌ 
ஒன்றுமெய்த்‌ தந்தைசூட அடுத்த அண்கல. மிம்ஐன்‌ அ. 
கன்றுமுற்‌. பீள்ளையாரு நகுகடைப்‌ பின்ளையாரு ' 
மெண்றுமெய்‌ திலரே யாக விடைப்பிள்ளை யாரென்‌ றோதத்‌: 
.தன்றுதா மேபெற்‌-றின்பர்‌ அய்ப்பவர்க்‌ கன்பு செய்வாம்‌. கக. 
அறுபத்துமூவர்‌ வணக்கம்‌. ்‌ 
3 : வேறு. 
பத்து மூவர்‌ ப்பி ரான்விருப்‌ 
பத்து மூவர்‌ கண்ணாம்பரற்‌ சார்ந்‌ அமுப்‌- 
பத்து மூவர்‌ பரவப்‌ பொலியறு 
பத்து மூவர்‌ பதமலர்‌ போற்றுவாம்‌... ... ன்‌ டு 


ர்க்‌ - திருத்துருத்திப்‌ புராணம்‌, 
்‌ குரு வணக்கம்‌, 
வேறு. . 


இருலீனை சிமிழ்க்க யாப்புன்‌ டவத்தையோ ரைந்து மெய்தி 


“யொருவினை யுருசாய்‌ மாழாக்‌ அழல்பவ ௬ழல்க ஞானச்‌ 
இருவினை யுறுங்கோ நகர்‌ நமச்சிவாய 

ர முத்திக்‌ இரு 5 
குருவினைப்‌ புகழ்வோ .மின்ப மல்லர்‌ குறையு (மன்டேோ 


வேறு, 


௨௧ 


துவள அறைசை கைஃயா வம்பொற்‌ மூ குளிர்திரு மடஞ்சின கரமா 
வுருவளர்‌ முனிவர்‌ பல்கணத்‌ தவரா. வுயர்பரா னந்தமே மாதா ' 


மருவளர்‌ சுகுண சுப்பிரமணிய வள்ளல்சே யாகவிற்‌ ஜிருக்குக்‌ 


திருவளர்‌ கருணை யம்பல வாண சிவனெம துளத்தினின்‌. றகலான்‌, 


கடவுள்‌ வாழ்த்து பற்றியது 





பாயிரம்‌: 

வேறு. 
அருத்தி நாயக, னலயத்‌ தொண்டுசெய்‌ தவரு 
மருத்தி நீறுகண்‌ மணிபுனைக்‌ தலங்கெழுத்‌ தைந்தும்‌ 
பொருத்தி நாவொளிர்‌ புண்ணியத்‌ தவரு மெய்ப்‌ போத 
விருத்தி மேவவெம்‌ முள்ளத்இன்‌ மருவுவர்‌ விழைந்தே 
சதா வப்பிரான்‌. இிருவடிச்‌ தொண்டுசெய்‌ தகையோ 

ரிதாலி அப்பகுப்‌ பெய்துகல்‌ வ்ழிச்செலு. மியல்போ. 

ருதாச மிக்கவ ருத்தம குணத்தினர்‌. கவெமென்‌ 


த்‌ பதாம்‌ ணப்பொருள்‌. வேறிலை. யெனத்‌ அணி பண்போர்‌ 


இனையர்‌ யாவரும்‌. அருத்திமாத்‌ தலத்தம ரிறைவன்‌ 
புனைய வல்லமான்‌. மியமெனும்‌. வடமொழிப்‌: பூசாணக்‌ 


தனைய வாய்மொழி பெயர்த்‌ தவண்‌ டமிழ்மொழி கென்ன . 


- ஊையர்‌ சொன்மறா அட்கொடு பாடுதற்‌ கமைந்தேன்‌ஃ ப்‌ 


இடத்து மேயவான்‌ முன்விடை யுருவங்கொண்‌ டியங்கும்‌, 
-இடத்து மேயநம்‌ மான்செழுங்‌ காவிரிப்‌. படுகாத்‌ 
தடத்த மேயபுல்‌. ஓண்வுங்கொண்‌. டூவர்ததன்‌ மையினான்‌ 
மடத்து. ' மேயவென்‌ புன்சொலுங்‌ கொள்வதை க்‌்‌ 2 


2 


ஆடாக 


௮௨௩ 


௨௪ 


ன்‌ ௨௫ 3 


$e ௬ 


2 பாயிரம்‌. 


மாயனாதியர்‌. வணங்கவுத்‌ தாலக வனத்து 
மேயதம்பிரான்‌ புராணத்சென்‌ வழுவக்அு விடினுக்‌ 
தாய தன்னருள்‌ மிரேரகப்‌ படுத்திய துணிபந்‌ 
சாய னோர்க்தெனை முனிதரா னயர்துகொள்‌: ளுூவனால்‌, - 
இயங்கு ரூதமெய்‌ யெழுத்துயி ரோடுகலர்‌ இயங்கு 
மியங்கு-ருதவென்‌ புன்சொலுக்‌ தன்னரு ளிள்நி 
யியங்கு ருதவண்‌ டருத்திவாழ்‌ பரமன்‌ திகழே. - 
உயங்கு முதமான்‌ மியத்தொடு கலத்தலி.” ee 2 
_ மதியி லக்கண முணர்க்தவ சமைஇயை வகுத்த 
_ விதிவி லக்கெனு மிரண்டுமே தெரிச்‌ தவிட்‌ டனர்கொ... ' 
ுஇதி றப்பில்யான்‌ பாடி.ய:பாடலின்‌ றுரிசு - 
மதிவி ருப்புட னமைத்தனர்‌ கொளற்கைய மின்ே. 
அருத்தி மேவிய சுந்தர ரொன்றொடு தொகுச௪- 
அருத்தி யார்பட்ப்‌ பூணினர்‌ சொன்னவா றறிவார்‌ 
அருத்தி ே கேர்மலத்‌ தியான்சொன்ன வாறுகன்‌ றறிவார்‌ 
அருத்தி யாளர்‌சொற்‌ றிடுவசென்‌ னதரதொல்‌. ல்‌ 
வேறு. 

மன்னிய: தத க்க மான்மியம்‌. தமிழாற்‌. எக்க 
பன்னிய கலைக ளெல்லாம்‌ பகுத்தரி றபுத்த ணர்க்தோன்‌. 
சென்னிய வானந்தேயுர்‌- திரிசிரா மலையில்‌ வாழும்‌ - 
அன்னிய புசழ்மி வ சுந்தர நாவ லோனே; 


உ மழதம 





. திருநாட்டூப்படலம்‌, “ 
அங்க மாமறைச்‌ த்தன சொன்னவா றறிவரர்‌ 
சங்க 'வான்பிறை யரும்பன்ன வனமுலைத்‌ தையல்‌. எல்லன்‌ 
பங்க வாவவாழ்‌' அருத்திமுற்‌ பலதலம்‌ பராய்‌. - 
அங்க மார்புகழ்ச்‌ சோழசாட்‌. ப ணிசில சொல்லாம்‌. 


அறைமு ழக்கெழு கடன்மாறக்‌ இனுமிகத்‌ : அவன்று. . 
நிறைமு. ழக்கு காவிரி மட்டுமோ நிலவு 


மதைமு'ழக்கமு மாகம முழக்கமு. மருவு 
கறைமு ழசுகெழு பொழில்சுலாஞ்‌ வ்‌ உன்‌ 


௨௪ 


௨௮ 


| ்‌ க 
உம௰ திருத்துருத்திப்‌ புராணம்‌: 


ன ளாவுதன்‌ மகத்தெழு அமமாத்‌ தரமோ 
மீன ளாவுகட்‌ செய்யவாய்‌ மடக்தையர்‌ விரிபூங்‌ 

. கான ளாவுதங்‌ குழற்கிடு தூமமுங்‌ கண்டீர்‌ 
தேன ளாவுதண்‌ பொழில்சுலாஞ்‌ சென்னிதன்‌ னாட்டில்‌. ௩ 
என்ற மில்லன வுலோபமு மிடியுங்‌ கொ லினியா 
தொன்று சோய்களு மிருதுவா ஓறுமஞர்த்‌ திறமும்‌ 
தொன்று காயக னடிப்பணி செயா இய ஜொழிலு 
ஈன்று பல்வள மலிதரு செம்பியர்‌ நாட்டில்‌ ௪ 
அரியர்‌ வந்துவந்‌ தடைபவ ருளுமிடி. யாள 
சரியர்‌ வந்தவ ரிருக்தவ ருளும்பழி யமைவா ' 
ரரியர்‌ விண்ணுல காதியல்‌ லாலள றடைரை 3 
சியர்‌ செற்றிடப்‌ பொலிதரும்‌ வளவா்நாட்‌ டம்மா. ௫ 
ஒரும ருட்பு உட யும்பனம்‌ பரமென வொளிர்ந்த 
பெருமு இற்குல மம்பர வழீக்கொடு பெயர்ந்து 
பொருதி ரைப்புன லம்பரங்‌ குடித்தெழீஇப்‌ போந்இன்‌ 
வெருவ லத்தனா னம்பரத்‌ அருக்கொடு மீண்ட, ்‌ ௬ 
தல்ல அள்ளவர்க்‌ காம்விளக்‌ கழுமது ஈயலா 
தல்ல அள்ளவர்க்‌ காமுழக்‌ கமுமறி வித்தார்‌ 
கொல்லு நீருமொல்‌ லாதவெவ்‌ வுருமுங்கொண்‌ தகாஞ்‌ 
செல்லூர்‌ தேமெலா மின்னுபு செவிடுற முழங்க, ட 
தசணி யென்பெயர்‌ தாங்னென்‌ யாம்பொழி தண்ணீர்‌ 
தரணி யெக்கும்வற்‌ நிடச்செய லொடுகொ இத்தவி 
தரணி யசய்விளை வித்‌இடு வேனினோய்‌ தபுக்குக்‌ 
தரணி யாதுமென்‌ றதற்‌ குற வவன்‌ றனை மறைத்து: ட்‌ னு 
வரைய டங்கலு மாநிரை செறிபெருங்‌ கானத்‌ 
தரைய டங்கலுந்‌ தாமரை யோடைகா லேரி 
நிரைய டங்கலு நெய்தல்‌ கைதைகசுழ்‌ வேலித்‌ 
திரைய டங்கலு மூவப்புற வெங்கணுஞ்‌ செறிந்‌அு, க்‌ ௯. 
அருத்தி கூர்தரு கருமத்த முயலு௩ ராங்கால்‌ 
கருத்தி யேயர ணெய்தறத்‌ இவலைக ஸிறக்‌க. - 
அருத்இ மாதவ முழப்பவர்‌ மாட்டு வண்கருணை ்‌ ்‌ 
அருத்தி நாயகன்‌ பொழிதல்போற்‌ பெருமழை சொரிந்த. “௧௦ 


திருநாட்டுப்பட லம்‌ 

அண்மை பயாளர்தஞ்‌ சொலுஞ்செலிப்‌ புலம்புகா தகலத்‌ 
தண்மை யார்மழை சள்சள வெனுமொலி தழைப்ப 
வெண்மை ஓதிம வண்டத்திற்‌ கனோபலம்‌ வீழ 
வொண்மை வாரணத்‌ தொண்டையிற்‌ ரூரைக ளுழழ்ந்த. 
மேய மாமழைத்‌ தாரைகள்‌ வியனிலங்‌ குழிப்ப. 
(வாய பற்பல குழிதொறுஞ்‌ செம்பொன்மிக்‌ கவிர்வ 
தோய வெண்டிரைக்‌ கருங்கடல்‌ சூழ்நில மடந்தை 
"சேய தன்னிறம்‌ வெளிப்படுத்‌ இியதிறஞ்‌ வேணும்‌. 
நிலத்து வாரரு விகண்மலிச்‌ தனசுர பிப்புனை 

கிலத்து மிக்கார்த்த கான்யாறு பேரங்கா லானனை 
கிலத்து வாவியா இகணிறைந்‌ தனமர கனை 
நிலத்து நன்கூறின கவின்மணக்‌ கேணி, ட்‌ 
அல மார்களத்‌ தண்ணலா ரருண்முழு கான்மாச்‌. 

சால வேற்றதன்‌ முதன்மையைத்‌ தவிர்த்தமர்ர்‌ தாங்கு .. 
நீல மேகம்பெய்‌-நெடுமழை வெள்ள 22 மூழ்கு 

ஞால வேனில்வெப்‌ படங்கலு ஈலித்தமர்க்‌ தன்றே, 
வெள்ள நீர்பரற்‌ தடுதலான்‌ மேதினி பசுமை : 

கொள்ள வுள்ளபல்‌.புல்லெலாங்‌ குலவி யல்குரித்த 
வுள்ள. வன்புநீர்‌ பரத்தலு முடம்புயர்‌ தன்மை 

கள்ள வெண்ணிலா வுரோமமுஞ்‌ சிலிர்த்ததன்‌ னலம்போல்‌, 
முளைத்த புற்களாற்‌ பச்செனக்‌ தோன்றிய முந்நீர்‌. - 
வளைத்த மாநில மடக்கொடி மழைபெயல்‌ வெள்ளந்‌ 


"இளைத்த வேதுவாஜ்‌ செதிகுளிர்‌ முழுமையுஞ்‌ சிதையத்‌ 


தளைத்த*மென்மையிர்ப்‌ பைம்படாம்‌ போர்த்தது ததையும்‌, . 


தருவெ லாந்தலை மிசைவிமு நீ2சலாந்‌ தள்ளி ்‌ 
புருவ வாடடிப்‌ படுத்‌;துவ வுவரிசூழ்‌ வைப்பில்‌ -... 
வெருவு முவுண வகப்படி அண்டிடு விழைவோர்‌. 
பொருவில்‌ வாயன்றி வேறிடம்‌ புகுத்‌துவர்‌ கொல்லோ, 
பயலும்‌ வாவியு மோடையுங்‌ கூபமும்‌ படுக 

ரயலு மாழிய டெங்கருங்‌ கால்களு மளவில்‌ 

வயலுஞ்‌ சிற்றுற வியளையும்‌ புகும்புனல்‌ வள்ள 
லியலும்‌ போரு டகுதியிற்‌ புகுக்இிற மேய்க்கும்‌. 


௧.2. 


௧௫ 


கடு 


௧௬ 


கனு. 


௨௨ திருத்துருத்திப்‌ புராணம்‌. 
கரிய யானைத்தோல்‌ போர்த்திய கண்ணுதற்‌ பெருமான்‌ 
விரிய வாளரிச்‌ தோலுமெய்‌ மீதுபோர்த்‌ தாங்குத்‌ 
தெரிப வாகிய கார்குலம்‌ போர்த்திய இறவா 

அரிய வெள்ளிய மூழற்படாம்‌ போர்த்திய தொருங்கு 
விழைவ எம்பல வாக்குவான்‌ மீதிதொறும்‌ விலகர்‌ 
மழைவ ளஞ்சொல வல்லவ ரெவர்பெரு வளவர்‌ 
பினழைவ எந்தபு நாட்டிடைப்‌ பெருக்தணை யைந்துட்‌ 
குழைவ எம்பட குறிஞ்சியின்‌ வளஞ்ில புகல்வாம்‌, 
மாக வானதி முழுகுவ மால்வரைக்‌ கோடு... 

மேக ராசயுண்‌ முழுகுவ. வேங்கைவண்‌ கோடு 

வேக மாறவா மெய்முமு குவகரிக்‌' கோடு 

மோக வேடுவர்‌. கிறமுமு குவமுலைக*கோடு. 

எங்கும்‌ ண்ட ளம்கண்மிக கிறைப்பன தட்டை 
யெக்கு மீளவு மீனுவ குரலிறார்‌ தட்டை. .... 
யெங்கு மங்கைய ரியல்கிளி கடிவது தட்டை : 
யெங்கும்‌ வேட்டுவ ரிவறலம்‌ மாதரு தட்டை. 
மொய்த்த தோன்றியோ டருஜியி னொழுக்‌ குவ முருகு 
மொய்த்த வேங்கைவண்‌. டூுறுவகை வீசுவ முருகு. 
மொய்த்த வேடுவ முஇியர்நீர்‌ படி.க்துறன்‌ முருகு, 
மொய்த்த மற்றவர்‌ வழிபடு தெய்வமு முருகு. 
வெய்ய வேட்டுவர்‌ குறிஞ்சிசூ மாணமும்‌ விரும்பு. 
_ மைய்ய மற்றவர்‌ மாதரா ரைவனம்‌ வைத்தல்‌ 


செய்ய வாகிய: கருவியும்‌ தலையணை செயலும்‌. 


வைய்ய மேத்திடப்‌ பொலியுமால்‌ யானைவெண்‌ பருப்ப, 


பரவு சாரலிற்‌ றவழ்மதி யலர்பசுந்‌ு: தோன்றி: : 

யரவு வான்படம்‌ பைத்தமர்‌ ன்ற 9 தென்‌ நஞ்சம்‌. 
விரவு மாமயில்‌ கொத்தபு' விரைத்துளம்‌ வெள்கிக்‌ 
காவு திர்தாக்‌ காணினு மற்றெனக்‌ கழியும்‌... ன்‌ 
சுசையி ரும்பினு லிறவுளர்‌ கவலைக' டொடும்போ 
அரைச்‌ றத்தசெம்‌ மணிவெளிப்‌ பட்ழெறிந்‌ அந்த 
வரைய கங்குடா. வடியழ லென்றுள மறு 
விசைய வோடியோர்‌ கொடிசெறி புதலக மேவும்‌, . 


இதத 


௨௧ 


திருநாட்டுப்படலம்‌: ட 


எல்லி யக்கொடி யுச்தழ லெனப்பொலிக்‌ இடலாற்‌  -. 

புல்லி லெம்பய மந்நின்று போக்‌.துவேய்‌ புகுந்து 

கொல்லி யாந்தமழ லாங்கெழ வேறிடம்‌ கு௮குஞ்‌ 

சொல்லி யென்னெவ ணுதினும்வெய்‌ யவரமார்‌ அயர, த ௨௭ 
' அய வியவா யணுய வையும்‌ வெங்கா கம்‌ 
பாய வெக்தநா ளினுமணு காப்பருப்‌ பதமு 2 

மேய தாயென நாலிரு பதப்புளாம்‌ வெற்பும்‌ க 
அய மாதவக்‌ குறிஞ்சியேல்‌ யாமினிச்‌ சொல்லென்‌ - உறு 
வள்ள லாருணச்‌ சாரகூட்‌ டியதிரு மலையும்‌ - 

விள்ளன்‌ மேவுறா அறவிக எருச்சிக்கும்‌ வெற்பு 

மெள்ள நீர்மகத்‌ அவம்பொலி யினும்பல சிலம்புங்‌ : 
கொள்ளன்‌ மாதவ்க்‌ குறிஞ்சியின்‌ பெருமையார்‌ குதிப்பார்‌ ௨௯” 
பிழைவ எந்தபு போதகா சிரியரிற்‌ பெட்கு' 
| மழைவ எந்தபு காலையு மருவிரீர்‌ மாண்பால்‌  - 
(விழைவ எந்தரு குறிஞ்சியின்‌ வளமெவன்‌ விண்டா 
[முழை ளம்பொலி முல்லையின்‌ வளஞ்சிறி துரைப்பாம்‌. ௩௦. 
முன்னு மாய்ச்யெர்‌ குழற்கணி வதுஈறு முல்லை. 

மன்னு மான்மமை தரவவர்‌ வளர்ப்பது முல்லை 

இன்னு மாயர்புல்‌ லதலவ ரிடையிலா முல்லை 
பன்னு மித்தகு பல்வளம்‌' பரவிய முல்லை. தன ப து ஏ 


அன்ற வேய்ங்குழ லாயர்கைக்‌ கொள்ளுவர்‌ சட்டச்‌. 

தோன்ற வெங்கணு. மேய்வன பரற்குடஞ்‌ ல 

சான்ற மாத்திரை. யொன்றுமுற்‌ சார்தரு சுட்டு . ்‌ ல 
நான்ற ஈன்னுத லாய்ச்சியர்‌ வனம்பெ.றுஞ்‌ சுட்டு, ன்‌ வ படர 
' இருந்த வெங்கணுஞ்‌ செறிதர விளைவகோச்‌ திரவம்‌ 
பொருந்த வாய்ச்யெ ரவயவம்‌ 'பொலிவன்‌ திரவம்‌ வல்‌ ல்‌ 
வருக்க மாரி ரினஞ்சொட்டு. மரத்அப்‌. பத்தல. க 
மருந்த "வேண்டுவ அண்மையா ஞ்லபி திரவம்‌... 










மருவி யாவயிற்‌. பர்வுவ' மல்குகார்‌ மாலை. ்‌ 
,பொருவி. லன்பர்தேர்‌. வரமினார்‌ தொடுத்தல்‌. பூமாலை. 
வெருவி லேறுறத்‌: கழுவமே வாரென்ற மாலை... 

பொருல்‌, லண்டர்கை. தொழுதது மொண்ழோய்‌ 





௨௪ இருத்துருத்திப்‌ புராணம்‌. 
நன்று கைத்தெழுங்‌ குறுமுய லதன்னய னவ்லிக்‌ 
கன்று கைத்தெழு மதனய லானிஎவ்‌ கன்று 
நின்று கைத்தெழு மதனய னிலவுமாய்‌ மழக்கள்‌ 


சென்று கைத்தெழு மொன்றினொன்‌ நதிகமாய்ச்‌ சிவண, 


சரிய மாயவன்‌ றெய்வமாய்ப்‌ பொலிதரு கானம்‌ 
வீரிய மற்றவன்‌ மேனியி னொளிபரம்‌ தாங்குத்‌ 

தெரிய வெங்கணு மலர்வன செழுமலர்க்‌ காயா 
பிரியமிக்‌ கெங்குஞ்‌ சூழ்வன பெயற்கருங்‌ கொண்மூ 
பூத்த பூவைமேற்‌ பொன்மல ரிதழியஞ்‌ சாகை 
யாத்த காட்சிமால்‌ பொற்கலை போர்த்திய தேய்க்கும்‌ 
பாத்த வோர்புறச்‌ செய்யதேத்‌ தடையுறல்‌ பகையூன்‌ 
கோத்த செஞ்சுடர்ச்‌ சக்கரம்‌ பொலிதிறம்‌ கூடும்‌. 


எள்ளுஞ்‌ சரமையும்‌ கோத்த வழுமிரும்‌ பயறுங்‌ 
கொள்ளு சொன்ன லு மவசையுக்‌ அவரையுங்‌ குலவ. 
விள்ளு மேனவும்‌ தடித்தன மிகவிளை இறத்தா 
அள்ளு மாவயி னிலதிலம்‌ பாடெனு மொன்றே. 


வெள்ளி மால்வரை யானமர்‌ நியமமேற்‌ காட்டுப்‌ 

பள்ளி வானவர்‌ சூழ்கெடுங்‌ கனம்பய றணீசத்‌ 
தெள்ளியோர்‌ கங்கை கண்டசேோ மீசமுற்‌. சறக்௪ 
புள்ஸி மாத்தல முல்லையேத்‌ புகலுவ தெவனே. . 
அண்டர்‌ யாவரு முறுப்பெலா மாகிய வாக்க: 

எண்டர்‌ போற்றிடப்‌ பொலிவன வளத்தெவ னறைகத்தா 
மண்டர்‌ நாயக னஸித்திடப்‌ படுபெரு மருதத்‌ 

தண்ட ரர்தலத்‌ தமைதரச்‌ இதிதெடுத்‌'தறைவாம்‌. 


வேறு. 


தண்ணிய. லோடை தோறுத்‌ தடக்தொறும்‌ பூப்ப வாம்ப 


லெண்ணிய மருத மாக்க ளிகல்வலிக்‌ இணைவ வாம்பல்‌ 
கண்ணிய வாற்றுக்‌ காலாட்‌ டியர்கணக்‌ யைவ வாம்பல்‌. 
நண்ணிய வனையர்‌ செவ்வாய்‌ நகுமுத்த: மொப்ப வாம்பல்‌. 


௩௫ 


கூசா 


௫௦ 


௪௭- 


4 திரு நாட்டுப்படலம்‌, ௨௫ { 
தாமரை மலர்க டோறுங்‌ களிப்பொடு ததைவ வன்னர்‌ 

தோமி னர்தாதி யூரூஞ்‌ சுவட்டினும்‌ படுவ வன்னங்‌ 

காமரு மின்ன லேய்க்குங்‌ கடைசியர்‌ மேணி வன்னம்‌: 


பாமவண்‌ மடைய்‌ டைக்கப்‌ படுப்பதுண்‌ காக்க வன்னம்‌. ௫௨ 


வளைபல முத்த மீன வடை தரும்‌ வயல்வ ரம்பை 
விளைகனிக்‌ குலை5 டாங்கி மிடைதரு மிகவ ரம்பை 
களைகளை மடநல்‌ லரரைக்‌ கொடுதா முந்‌ தகவ ரம்பை 


தளைகும லவரைக்‌ கண்டார்‌ தவார்கிளி யபவ ரம்மை. ௪௩ 


மலைபடு பொன்னும்‌ முத்தும்‌ வைர மணிபு நால்வாய்த்‌ 
தலைபடு மருப்புஞ்‌ சகது? தடந்திரைக்‌ கையின்‌ வான்றிக்‌ 
குலைபடு இறத்இன்‌ வீசிக்‌ குரைகடல்‌ கிழியப்பாயு 4 
நிலைபடு பெருக்கு ே மேவு நிறைபுனற்‌ பொன்னியாறு.... ௪௪ 


பகர்சிவக்‌ குதியி னின்றும்‌ பல்லுருக்‌ சொத்த பக 

னிகரில்‌கொள்‌ ளிட்மே யென்று நிறைபு 5ம்‌ மண்ணியென்‌ றும்‌ 
புகரிலா வரி லென்றும்‌ பொங்‌ தரீர்‌ முள்ளி யென்றும்‌ . 
தகர்தலி லினும்பல்‌ யாறு ளெைத்ததண்‌ பொன்னி நின்‌ றும்‌. ௪௫. 


தெங்கிள மட்டை பாலை ௪ செறின்‌ விருபாற்‌ அுன்றிப்‌ 
பொங்கிருங்‌ கால்க ஞூ புதும்பெரும்‌ பொன்னி நீத்தக்‌ 
தங்குபல்‌ வபலும்‌ பாயத்‌ தவாமD்‌ பூத்து மள்ள 3 ஆ 
ரங்குகின்‌ மார்க்கு மோதை யன்டமுஞ்‌ செகிடுசெய்பும்‌: ௪௬. 
உட்ம்பில்வாள்‌ வெட்டுக்‌ காய மொழி மதகமென்ன ல்‌ 
விடம்படு கழனி யுள்ள விடரெலா மில்லை யாகச்‌ 


தடப்புனல்‌ புகஉப்‌ பொருத்துக்‌ தன்மைதேர்ந்‌ அத்த மள்ளர்‌ 
முடம்படு ன கொண்டாய்‌ குழுதொழின்‌ த 2௮ ௪ 


வளைகறாங்‌. கோட்டு மேதிப்‌ போத்‌இன்வன்‌ பிபலின்‌ மேலாற்‌.. 
அசைச்‌ டெத்தி காப்பட்‌ டொடருயோ்க்‌ கர்ல்பொ ரத்தச்‌ 
தனைவட மாட்டி முட்‌ே கா றரிச்தொர்கை யொருகை மேழி 
யளைதரப்‌ பற்றி யாங்கரல்‌ கமைதா வுழன்மேற்‌ கொண்டார்‌, ட சுறு 


ட இருத்துருத்திப்‌ புராணம்‌ 
'ரசெய்தொழி லாளர்‌ பாச்செய்‌ நீர்மையி னேர்‌ செலுத்திச்‌ 


டல இனுக்கு நென்னக்‌ ௧ களைபல த்‌ மாதோ, 


'எய்‌ துற வளைத்த பின்ன ரூடையாம்‌ இயைத்த லெய்ப்ப 
மொய்இறக்‌ களமர்‌ மாறி முனையலஞ்‌ செலுத்த லாலே 
வெய்‌.அபற் ஜொழிந்து சாய்க்தமேயபுல்‌ லாதி யாவும்‌ . . ௪௯ 


முண்டகன்‌ குவளை யாம்பன்‌ முருகுவீ யனைத்து மூழ்த்து 
வண்டல்செய்‌ செயற்கை யோடு மியற்கைவாய்‌ கரிய சேறு 
தண்டருஞ்‌ செயற்கை கூட்டித்‌ தவாமணத்‌ தியற்றப்‌ பட்ட 
இண்டருக்‌ காக தண்டச்‌ சேற்றினை நிகர்க்கு மாலோ. இம 


வரம்புமே லுயர நீரும்‌ வரியுமே இயரு மென்று 


கரம்புதீ ராக்கு மள்ளர்‌ கங்கரிக்‌ தனரு யர்த்தி 
கிரம்புமே.ட.வலாம்‌ பேத நீத்தாடி யனைய தாகப்‌ - 
i அர்த்தா ரஞ்சொற்‌ பசுமுளை விதைத்தார்‌ காளில்‌ ௫௧. 


க்க க னோக்டிக்‌ கவிழ்த்து மாணவர்‌ கோடோர்கு. 


- மலங்கனீ ரொழியக்‌ கல்வி வழங்குமா ரியர்‌ போல 


விலங்க னீர்கொள்ளா மள்ளர்‌ மென்முளை யளவு நேரக்‌ 


யலங்கனீர்‌ பாய்ச்ச வெண்மை bring அடர்த்த கெங்கும்‌ 


மாதர்தம்‌ பருவ கோக்கி.மணப்பவ ரில்லக்‌ தோறு 
மேதக வவரை யுய்க்கும்‌ விரனர்‌ பொருவ. நாற்றின்‌ . 


..நீதகல்‌ பருவ 'ரோக்கிச்‌ செதிபுனல்‌ கழனி தோறு . ல்‌ 


மாதர. மிகப்ப நித்து ஈட்டன ரளவின்‌ மள்ளர்‌... ௫௩ 


தவனிலம்‌ புக்க. மாதர்‌ தாழ்ந்தன ம லேய்ப்ப 

வுவமையில்‌ கழனி புக்க கவொள்ளிப முதல்க ளெல்லா. -- 

மிவர்‌தரும்‌ படிமு னந்தாழ்ர்‌ தெழுந்தன' வளருங்காலைத்‌ " 225 
ல்‌ ௫௪ 

கல செறிந்த டர்த்தல்‌. கண்வொர்க்‌ கடைவரர்ந்‌ ர்க்‌ 

களைநனி அகர்க ருங்காற்‌ களமர்கள்‌: பலரு மீதே > ச 

களைதரு- பருவ. மென்று கரைந்திட க்‌. கழனி புக்கார்‌ டன்‌ ES 


த்‌ வதனத்‌. ட. காலாட்‌ ட வேரும்‌ 2 ஒடு. 


2 3 
ல 


“ இருதாட்டுப்படலம்‌. க ட ௨௭ 


ஒருவரு முழத்இி மார்வா யொன்றற்கே. பகைச்செவ்‌ வாம்பல்‌. - 
வெருவரக்‌ களைந்தார்‌ கண்கள்‌ காட்டக்கான்‌ மேவு விப்பப்‌ : ட 
பொருவில்கைக்‌ கமல்‌ சாடும்‌ பொருபகை யொன்றதெஞ்சிற்‌ ! 
பருவரும்‌ பலவி ராய அபக பாரி அட்‌ > - ௫௯ . 


இருமலர்‌ தருமம்‌ பண்ணை செழித்இிடக்‌ காக்கும்‌ த்க்‌ 
கொருமலர்‌. வளங்க ளெல்லா முத்திவிழ்த்‌ தியது மற்றோர்‌ 
'குருமலர்‌ மேனி நக்தங்‌ சுதிபுணர்த்‌ தியதென்‌ ஜோரா -.. SEs 
மரும்ல ரணைத்‌ தங்‌ கொய்தார்‌ வன்பகை கொண்டு மாதர்‌. ௫௭ 


அவாமுதற்‌ குற்ற மெல்லா மறத்தவம்‌. பணைத்தாற்‌ லத்‌ ல்‌ 
தவாமலர்க்‌ களைக செல்லார்‌ தண த்தலிற்‌ நடித்த பைங்கூ. 
-முவாமதிக்‌ கஇரைப்‌ புல்லி யுறுகருத்‌ தாங்கி யின்று 
குவால்பட்க்‌ காய்த்துப்‌ பின்னர்‌ i குண்‌: மாய ௫௮... 


பிறைவடி விரும்பு கொண்டு, ப்ளு வனின்‌ களமர்‌ யாரு. . 

நிறை மத றடிக்தி யாத்து நெடுங்களத்‌ இடைப்போர்‌ செய்க்‌ 
குறையறச்‌ சரித்துப்‌ பின்பு கொடுங்கடாரப்‌. பிணையல்‌ சூற்வித்‌, 
சறைதரு பலாலம்‌ பட்டத்‌ தூற்றியாங்‌ எனு செய்வார்‌, இக. 


க்க செலவுநீதி யரசுகொள்‌ கடனு. நல்க. 
யூறமலி யெச்சம்‌ வாரி யுயர்பெரு மனையி அப்த்துத்‌ 
இறமலி தென்பு லத்தா ராஇயர்‌. சிறப்ப வோம்பிப்‌ ந 
பெ மின்பக்‌ அப்த்‌ அப்‌ பெரிது வாழ்‌ குடிக்‌. ne ஆறி 


அரிசன மிஞ்ச யாதி யமைக்தய்ல்‌ வளங்கொள்‌ வாரும்‌ - 

்‌ விரிதரு கதலி கந்தி விருப்புது" “வளங்கொள்‌. வாகும்‌... 53 
பரிதாக கரும்புடைத்தப்‌ 'பலபெரு வளங்கொள்‌” வாரும்‌ 
ட்‌ ட்ட க க ுர்பண்ணை ம்‌ ௬௧ 


இடை௰ரு. தா "விழிபின்னம்பர்‌ குடக்தை யம்ப ட்ட 
சடை இருக்‌ குறுக்கை யெங்க ளாவடு அறைமா நாஞ்‌... 
சடையவர்‌: அருத்தி யாதித்‌ தலம்பல தழுஉம்‌ பணைச்சர்‌ - = 
கடையெத னுரைத்தா த வத தின ந்‌ க ௬௨ 


2௨௮ ._.. திருத்துருத்திப்‌ புராணம்‌, 
்‌ | 
. வேறு 
சுறவு முண்டருப்‌ பூன்அபு தணர்மலர்‌ சூட்டி 
யிறவு பாய்கடல்‌ உலைவளம்‌ படவெதி ரிறைஞ்சி 
. யுறவு கூர்பர தவர்க்கொரு வருண னங்குதித்து 
நறவு கூர்வனம்‌ தந்‌ தகாப்‌ ப.அககு கெய்தல்‌ க் 
குரைசெய்‌ வெண்டிரை யெடுத்தெறி வஅரிதக்‌ கோடு 
திரைசெய்‌ முத்தென வரும்புவ செழும்புன்னைக்‌ கோடு 
புரைசெ யெண்ணரும்‌ ஒலைக்குடி பொலிவத கோடு 
வரைசெய்‌ பலபட வியக்குவர்‌ மறுவில்சோங்‌ கோடு ்‌ ௬௮௫ 


பரவு வாரியிற்‌ படுவன கொடிகவீடு பவளம்‌ 
பாவு வேலைவாய்த்‌ தொழில்செயப்‌ பொலியுமுப்‌ பவளம்‌ 
பர மாதர்சர்க்‌ இரியுமா னிறச்சிறப்‌ பவளம்‌ . 
பரவு மாயிடை யுற்ற்வ ருவன்‌ பவளம்‌. 2. ப 
ஓங்கு தாழையு ஞாழலும்‌ புன்னையு மொருங்கு 
வீங்கு செய்தனு ஈறமணம்‌ வீடோ வென்னில்‌ ஆ 
வாங்கு தெண்டிரை யுணக்கனமீன்‌ வீசுறு வாசர்‌ 
தேங்கு மாநில நாயைப்‌ புதைத்தலே செய்யும்‌, ௬௬ 
பெரிய செல்வர்க டம்முளும்‌ பயன்படு. பெற்றி” - 
யரிய ருண்டென தெரிக்குமா முவர்சிறு செல்வ .. 
முரியர்‌ தம்மூளும்‌ பயன்படு வாருமுண்‌ டென்று ' ்‌ 
தெரிய வாவயிற்‌ செறிவை றெமணத்‌ கேணி, ௬௭ 
அரசு மாளிகை யுவளகத்‌. அப்து சென்ன ்‌ 
விரசு வார்கட லக துறும்‌ வெற்புமுற்‌ பலவும்‌ A 
பரச பேவன்மேற்‌ கொண்டுழல்‌ பலசென கல்‌ 
cfr மேவவ ஆலவுவ மரக்கல எக, ௬௮ 
புக்கு மாமறை போற்றிய தானமும்‌ புலவர்‌. ல்‌ த 
... செக்கு கேர்தொழு அத்‌ நெட்டரா வொடுவெள்‌ 
எக்கு மேவசை யரர்முல்லை வாயிலும்‌ பிறவும்‌ 
தொக்கு க்‌ ரெய்தலின்‌ ம்‌ சொல்லார்‌; ௬௯ 


திரு நாட்டுப்படலம்‌. ௨௯: (௫ 


அயமெய்த்தவ நாவினுக்‌ கரசரைச்‌ சுமந்த 

பாய மைக்கடற் பெருவளம்‌ யாவரே பகர்வார்‌ 

தீப வேனினண்‌ பகலிடைச்‌ செவ்விய தோற்ற 

மேய பாலையின்‌ வளத்‌ இஞ்‌ ஏற்க விள்வாம்‌. எ 


பாய வண்டின மிடக்கொறு முரல்வபண்‌ பாலை 
நேய மார்தரப்‌ பழுப்பன நிலவுட்ல்‌ பாலை 
யேய மாதர்க ளெய்துவ இன்பமாம்‌ பாலை 


யரய நானில மளித்தலிற்‌ பொலிதரு பாலை, 2 1 


உண்டு ளார்பிறி தொன்‌ றணா வசையுத க 
மண்டு பாலைகள்‌ பழுப்பன வுண்டுளார்‌ மற்றொன்‌ 


றண்டு மே வினா யாவகை பழுப்ப சர்ச்ஞாம்‌ . 
விண்டு கள்ளிக ளூகுத்தகா ரசன்மிவிர்‌ சுசத்தே ....... ௭௨ 


ஆத வன்கஇ ரருஞ்சுரக்‌ கமர்வழி யடைந்து 

போத யாரையும்‌ வருத்இினு மத்றவர்‌ புழுங்கா 

சேத நீவுபே ரீர்தொடா மலகமான்‌ குகுக்கு 

மோத வாங்கனி யவ்வழி. யடையவுண்‌ வேப்பார்‌, ப ௮௩. 


புறவு ணும்பரல்‌ பஞ்சிதூம்‌ போம்வழிக்‌ கோங்க 

முறவ மீக்துவெம்‌ பசிதெறுக்‌ தாகநோ மொழிக்கு . 
மிறவி லாதவா மலகம்‌ பாடல்‌. மலரியு , 
ரறவ வோதியார்‌ கொழுகர்யின்‌ செல்லி விலசே. க - ௫: 


தன்னை யேத்துகர்‌. கோல்கிலைத்‌ தாழ்த்து மாதருளு 
மன்னை கொற்றவை வாட்படைச்‌ செல்விஈன்‌. கமரும்‌ 


பொன்னை யொத்தகோட்‌ டம்பொலி. சுமப்பெரும்‌ புகழை கட்‌ 
யென்னை சொற்றனம்‌ இண்ம்யக்கமுல தி இசைப்பாம்‌. i எட - 


வரைய கம்பொலி குமரகர. ய்கன்மல ரடிக்கண்‌ 
.. விரைய முல்லையுங்‌ கஞ்சமு நிலமும்‌ விதுவு ண்டு 


முரைசெய்‌, போயும்‌ வருணனு மிருக்கைநின்‌. தொக்க 7 ்‌ 
கசையி லாதெடுத்‌ தருச்சிப்பர்‌, கன்னிகண்‌ டுவப்ப, ்‌ ட 


கூ௰ திருத்துருத்திப்‌ புராணம்‌, 
"வேத நான்குமோர்‌ பரனையே பற்றிய விதம்போற்‌ 
காத லார்கொடிச்‌ இயெரிடைச்‌ யெர்கடைச்‌ சயர்டீ” 


சோத மார்பரத்‌ இயர்முன்றி லுற்றுக்கை நீட்டி 
யாதல்‌ சால்குராப்‌ பாவையைப்‌ பற்றுவ சம்மா, 


கான வாரணம்‌ அதிக்கையாற்‌ சொன்னலைச்‌ சாடக்‌ 
கான வாரணம்‌ இனையுணக்‌ கலப்புமுண்‌ டொருசார்‌ ட்‌ 
மான வாரண மதிற்புற மாங்கனிச்‌ சாற்றைப்‌ 

பேன வாரண ஈ மேத்திடும்‌ பெற்றியு மொருசார்‌. 
கன்ற ருந்தவா ததன்‌. லோடைநீர்க்‌ சயத்து 
ணின்ற ருக்துவ வோதிமம்‌. பிரித்து நன்கு தலி. - 
யொன்ற ருங்கனி யட்டபாற்‌ கல்த்‌ ௫5 வுவப்பிற்‌ 
சென்ற ரூர்‌ அவர்‌ குறும்பொறை காட்ர்கள்‌ ர்‌ சேர்த்து... 


பணைவி ராம்வய ஊக்கொடி கடலகம்‌ படர 
-வணைவி ராம்பவ ளக்கொடி பனையக மளாவு 
மிணைவி சாவிய இரண்‌ மூலை மடசலர ரிருவா 
அணைவி சாவிய வெதிரெதர்‌. மனைபுக அணையும்‌. 


இன்ன வைந்இணை வளம்பெரலி சோழகாட்டியல்பை - 
யென்ன. சொற்அளேஞ்‌: சொத்றிடத்‌ கெளிதுகொல்‌ மீறர்க்குஞ்‌ 


சொன்ன வாற்றி தம்பிரர்‌ னமர்திருத்‌ அருத்தி . 
கன்னர்‌ மாவளச்‌: அஞ்சிறி ததிச்தவா நவில்வாம்‌. 


திநநாட்டுப்படலம்‌ ழற்நியது. 


ஆக படலம திருவிருத்தம்‌ ௧௧௨... 





DS 2-4 அரப பது உ அரு தகரப்படலம்‌, 
ம கட்‌. குப்‌ புணார்க்குர 

னம கட்கு. சன்யுங்‌. கலைசயத்‌ - 

தர்ம கட்க து நல்கு ண்ட ப 


. கோம கட்குக்‌ ர அருத்தியே, ப 


௭௮ 


௭௯ 


2 ம்‌ 


திருதகரப்படலம்‌.. os ௧௧ ட்‌ 


பன்ன கேசன்‌ ப்இக்விற்‌ செம்மணி 
யென்ன வும்பொலி யில்லம்‌ 'பொலிர்தொளி 
மன்ன லாலென்றும்‌ வானக ரம்பொருஉஞ்‌ ட்‌ 


சொன்ன வாற்றி வார்தந்‌ அருத்தியே ்‌்‌ (க 


கொம்மை கூரரும்‌ பன்ன வனமுலை 

யம்மை யோடெங்க எண்ண லமர்தலாற்‌ 

செம்மை யாந்றிறாத்‌ தொண்டர்‌ பா இப்‌ க்கப்‌ 
. மும்மை ாடமொழி யுற்‌ அருத்தயே, - க லில்‌ ல 


யாரு மெய்தற்‌ வெறும்‌ இத்தன. 
-லோரு மென்று மழிவின் றி. யோங்கலாற்‌ : 


சேரு மேன்மைச்‌ கவபுர முமபொரூஉம்‌ த, ட்‌ க. 
பாரும்‌ விண்ணும்‌ பரவுந்‌ அருத்தயே, - ட ்‌ 5 ௫ 
அலி லாப்பொரு ளாக்கலி டெ oO - அ. 
மல லாவறல்‌.காத்தலி னண்மினோர்க்‌ So 
கலஃில்‌ பாவம்‌ விளித்தலின்‌. முவரா 5 Cp ல்வில கதன்‌: ட 
மலகல்‌ ர்த்தி யமைந்த அருத்தியே, டட டவ்‌ டு 
அய செம்பொற்‌ அருத்ித்‌ இராக்‌ es ப ட்‌ 
்‌ சாய பொன்னிற ஞாலமடுக்‌ கல்கள்‌.. . ்‌ க 
டபாய மாளிகை சூழும்‌ பசுங்சட்‌' 


றேய மீவளை பைந்தழைச்‌ சோலையே, க ரது ல்‌ ட ணி 


“பல்ல வண்டு பறந்து முழங்கலா - 
னல்ல மேக. ஈயப்ப வணைதலாற்‌ 
சொல்லவா மலர்த்‌ தோற்றத்தி ஞத்பொழில்‌ ்‌ 
வெல்ல வாங்கட லேயெனல்‌ es வ Me ea 

பூவின்‌ வார்மஅப்‌ பொங்குர்‌ தடத்திடை . ப டட பம ட 

மாவின்‌ நீங்கணி வாங்கவி விழ்ப்பன நல்‌: 1 த டட 

கோவின்‌ மேய கொழுமதுச்‌. சாடியுண்‌- தைய லில்‌ ப முட்‌ அத்‌ 
மேவி க்க ..... வாசென. பட 





J ௩௨ தருத்‌அருத்திப்‌ புராணம்‌. 


்‌ பட்ட வாளை வெடித்துமேற்‌ பாய்சர 
'வுட்ட வாவச்ச மத்தி யுறறெரிர்‌ 

தட்ட வாளையஞ்‌ சக்கடு வன்குலை 
விட்ட தெம்னொண்‌ பாளை மிதிக்குமே. 


ஆய சோலை ய3த்து நுழைதொறு 
மேய பூமக சந்தம்வி ரவலாற்‌ 

பாய செங்கஇர்‌ பைங்கஇ ராமெணி 
லேய சீதள மிற்றெறனல்‌ வேண்டுமோ. 


அவி யன்னம்‌ அதைய வம்போருக 
மேவி மல்குவி யன்புனற்‌ பட்டமுங்‌ 
காவி யாவியுங்‌ கண்டவர்‌ மானது 


வாவி கண்ணு றும்‌ வாஞ்சை வெறுப்பே, : 


விண்ட செங்கழு நீர்மிளி சோடையும்‌ 

வண்ட௩ பாண்செப்‌ மலர்க்தவுப்‌ யானமுந்‌ 

தீண்ட வாவளஞ்‌ சார்ந்த தட.வையுங்‌ 
கண்ட வானவர்‌ கண்டிறை தடட 


எண்ணி லாடவ ரின்னகர்‌ ன ப 
மெண்ணி லாரொன்‌ றியைவ தன்‌ தென்றுவே 
ளெண்ணில்‌ சாப மெடுத்து. வளைத்தன 
வெண்ணி ரும்‌ பெல்குஞ்‌ செறியுமே, 


செற்ற வாழைச்‌ ௦ செழுங்குருத்‌ தோக்குப்‌ ்‌ 
விற்ற வாமுடுல்‌ விண்டட்‌ ல்‌ 
மற்ற வாழைவண்‌ கூன்குலை ௮ 
அற்ற மண்டட வாநிற்து மூறல்‌ ற. 


ன மாககர்‌ சார்க்த்ணி நே க்குவான்‌ 
வி மயம்‌ வெப்ப மிடியொரு காலத்து ' 
அழையு மாதில: தாக கோடிப்பருங்‌ 
கழைபுஞ்‌ ல்‌. கதிருஞ்‌ சலாவுே, 


க்க 


௧௨ 


௧௩ 


க்கு 


கடு 


இரு நகரப்படலம்‌, 
ககுது ருத்தி ஈகரத்தைச்‌ சூழ்வன 
தகுசு ராதியர்‌ தங்கால்‌ களேயல' 
மிகுபெ ருக்கின்‌ மிளிர்பெருங்‌ காவிரிப்‌ 
புகுபு னற்பொலி யும்பல கால்களும்‌. 


போற்ற நாளும்‌ பொருர்திப்‌ பொலிவன ்‌ 
மாற்ற மார்சங்க மேயல மாற்றருந்‌ 
தோற்றம்‌ வாய்ந்த சுவைப்புனற்‌ காவிரி 
யேற்ற மாக வெடுத்தெறி சங்கமும்‌, - 

_ நிறக்குஞ்‌ சோலையு ணேரிழை மாதரை 
யுறக்கொண்‌ டாடுவ வூசல்க ளேயல * 
மறக்கும்‌ தன்மையின்‌ மற்றது கோக்கிய” 
சிறக்கு மைந்தர்‌ திகழ்தரு நெஞ்சமும்‌, . 
ஈரிரண்‌ டென்றி யம்பலர்‌ வாசமும்‌ . 
வேரின்‌ வாசமு மென்‌ நளிர்‌ வாசமுஞ்‌ 
சாரு மாகொடு தங்கிய நந்தனம்‌ 
யாரு மேத்த விலங்குவ வெங்கணும்‌. . 
அருத்தி மாஈகர்த துவள அட்லெ 
வருத்தி கூரப்‌. பொதுவி னறைக்தனம்‌ 
பொருத்தி மேய புறமிடை யுள்ளெனும்‌ 
விருத்‌ இ சானகர்ச்‌ சர்முறை. விள்ளுவாம்‌. . 

்‌ புறநகர்‌ வேறு. 
சந்த வாரண முடியமர்‌ தம்பிரா னிகலி: ...-... 

“ வக்க வாரணங்‌ கண்டவ னாயினும்‌ வழுத்த 

முக்த வாசண மாயதா லினமென முன்னி 

யெக்த வாரணங்‌ களுமவட்‌ பயில்வன 'விரியா.. 


... முரித ருர்திசை யெறிர்துற முழங்கு. மந்திர்‌ 
“சொரித ரங்க டாமொரு மூன்௮ுமேற்‌ நோன்றி 

யிரித ருந்தித. னிலாதகூம்‌ பீகல்‌ வெளி. லெவரும்‌ 

புரித- ருல்கலம்‌ போகுயர்‌ புழைக்கைமா லியானை 


இ டட ன ள்‌” 


௪௭ 


ட 


உ௰ 


- ௨௨. 


௩௪ - திருத்துருத்திப்‌ புராணம்‌. - 


உழைம ருட்டுகட்‌ சசிமுலை புணர்பவ. னூரு 

- மழைம தக்களி ஜொருதவன்‌ வாய்ச்‌ “சொலாற்‌ கறுத்துத்‌ 
தழைகி லத்திடைச்‌ சரித்‌ அப்பின்‌ விளர்‌த்தமை சரத்திற்‌ 
க ளித்தெழு மிக்ககர்‌ களிற்றிகல்‌ - கண்டே, 

பட்ட நீரிடைத்‌ தந்கிழல்‌ ன ர பகைவர்‌. : 

அட்ட லா.துற்ற தென்றுகி ரொருங்குகை வாங்‌ குங்‌ 
கெட்ட .தெங்கெனத்‌ இயங்கும்பின்‌ கெழுமரீர்‌ 'விடுக்கு 


மொட்ட வுத்ததென்‌ றாற்அமும்‌ செயலிவ்வா :௮:ழலும்‌, 


உற்ற காகமுட்‌ கொடுபொலி வாரிரிற்‌ கோரேம்‌ 


கொற்ற நாகமுட்‌ கொடுபொலி வாரிபல்‌ லெமக்கென்‌ 


றற்ற மிந்ககர்‌ செருக்குமண்‌. ணவைகளை யேவின்‌ 
ட்‌ வாரியஞ்‌ சும்புழைக்‌ கையுட்படன்‌ மதித்தே ... 


ட. முற்பல வருவெடுத்‌ இகலுடைத்‌. இருமா. 
வாய விற்றும்‌ முருக்கொள- வவாகிய இறத்தான்‌ 
மேய வன்மையி னாஞ்சிறந்‌ தனமென மிக்குப்‌ 
பாய வாம்பரி' சலைத்தலிற்‌: தலைப்பன பல்ல, : 


ஏறு கைப்பவ ஞயினு மியம்மினுங்‌ க்க 

பாறு மாமறை யனைத்தையு நம்முரருப்‌ பண்ணி 

வீறு வாய்ப்புற ஏகைத்தமே லவனம ரிட மென்‌ பக 
ர தாம்பரி. is ப்‌ வகலா... 2 


உரிய தாகாம்‌. ந்த எ ளி அயர்ந்தோர்‌ ல்‌ 


ப கரிய மாயனை யரியெனக்‌ கழவ ரின்னுர்‌ : தல்‌ 


தெரிய யாரையுக்‌: தாங்குவ. னென்‌ அஞ்செப்‌ வ்‌. 
“புரிய Oo ய்‌ ர்‌ ப புரவி, 


தீத்‌, மாநகர்‌ வாம்பரான்‌ கானிலந்‌ வ்‌ a 


உ௫ 


& வருத்தி பமேவுறத்‌ காய்ச்செலு முண்மையை யறிக்தாம்‌ ச்‌ 


விருத்தி யாந்தம. அருவிழை யிவுளியின்‌” மேனி 
வருத்தி நா க றான, சா போதம்‌ 2 


a 


- இருககரப்படலம்‌. “5... சடக்‌ 
பரர்முடக்‌ குரமழுத்துவ. i பாமர்‌. ட 
- வாமு டிக்கா மழுத்ிய. ட அ மடத்துத்‌ 


திமு டிக்கவிற்‌ வொடுசெல்லும்‌' பரிகண்‌. மந்திரங்கள்‌. * ல 
விரவு விட்பொலி பரியிலர யத்துமேல்‌ விளக்கும்‌. ... * டு” 


மண்கி ழித்தல்செய்‌ யடியுமிர்‌ திரனுமுண்‌ மறுக ee 
விண்ட மித்தல்செய்‌ முடியும்விண்‌.. ணெழுக்‌ தழல்‌ பவரை 

னெண்௫ ழித்தல்செய்‌ க இயுங்‌ கொண்‌ டியங்குவ வெண்ளார்‌ 
கண்டு மித்தல்செய்‌ விறலுடைப்‌ பெருங்கன கத்தேர்‌.. படல ரக. 


அடுத்த தேர்க்குலக்‌ கால்பல்‌ வாற்றிடைச்‌ சுவடு 

படுத்தி டாவெனிற்‌ பாய்பரி விலாழியும்‌ பறப்பு 

கடுத்த வாண. கான்றிடு மூவகைக கட டாமு. : es 
மெடுத்த சேத்றவ ட்‌ தட்‌ னதி ட தன்ட 


ர்‌ 


பரிகள்‌ கான்‌ திடு விலாழிமுன்‌' அ அரையப்‌ - 
்‌... பரிகள்‌ வாக்‌இரைக்‌ குலங்கடுப்‌. 'பொடுபின்பு படரும்‌ 

பரிப, 2தர்கலல்‌ கெர்டிமாம்‌ பாய்மா ம்திற்சேர்‌ ்‌ அம்‌ 
பரியும்‌ ப பாய்படர்‌ அரும்‌ 2 பரவை, 7 ௩௩. 


ஓடு சேர்ல முற்றல்‌ ட துபூட்‌ டுத்த 
நீடு வாம்பரி வாய்விடு விலாழிகன்‌ னீத் மம்‌: 


பாடு: சரல்கட லெனவளைப்‌ பதையு ணர்‌ பண்பு... 


- கூடு துவர்‌ வையமென்‌ ஜொருபெயர்‌ கெடுத்தார்‌. ்‌ ட உ 


நண்ண பலக 2220 கால்கொடு ௩ கங்க 


்‌ எண்ண லார்திருத்‌ தேர்கிழித்‌, தேகுத 2 லமைந்த: 
பண்ணை லாமிர தம்பல செறித்தபல்‌ கூடம்‌ ன. 


விண்ண லாருல்‌ க்‌ விதம்பரித்‌ தன்றே. 


“மாண வப! ள்ல ல சரன்‌ 1 
.ரீன மென்பதொன்‌. ஐறிலலார்‌ . விழிச்ககண்‌ ணிமையா 3 
சான வெஞ்சமர்‌ முன்வைத்த. கால்பின்வைத்‌ தமையார்‌ த்‌ 
வான. ட. ட்‌ வீரர்‌. i ப வை ள்‌ க்‌ | 


ட்‌ 5 தத்கல்‌ 


» 


சகன்‌. திருத்‌அருத்திப்‌ புராணம்‌. 

ஒருகை தம்முடல்‌'காத்‌ இடு தோலினர்‌ மற்று -... 
மொருகை தெவ்வுட லழித்தீடு வாஷின ருடல்போ 

 தொருகை முன்செல றவிர்ந்தது முடங்டெ வொளிகூ 
சொருகை பின்செல்‌ ஐவிர்ந்துகிண்‌ டிடப்பயின்‌ அள்ளார்‌. ௩௭ 
அரம்‌ வாகுவ லயமதா ணிகள்பிற வனை த்‌ அம்‌ 
பார வேல்வடுக்‌ கணைவடு வாகமுன்‌ பரப்பி 
வீர:நாடொ.றம்‌ விளக்குவார்‌ கூற்றமே வுறினு . 
மீர ரேர்குவர்‌ புண்ணிட்டு வேல்வளை வெடுப்பார்‌. : ..,. ௩௮ 
இன்ன வீரர்வா ழிருக்கையு மிவர்தொழி லியற்‌.அ 
மன்னர்‌ வாழ்தரு மிருக்கையு மடுகளி றிவுளி 
வன்ன மாலிகைத்‌ தேர்த்தொழி லீனர்வள விருப்பு! - 
நன்ன ராவயிற்‌ நிருவொடு பொலிதரு நாளும்‌. ௩௬ 


கிடுகு. கூவிர மத்‌இிகை இம்புரி கலனை 5 

கொடுவில்‌ வாளயி லாஇயாக்‌ குநர்குடி அவன்‌ றும்‌ 

வடுவி லாப்புற. நகர்வன மெவன்வகுத்‌ தனமே : 
னெடுவின்‌ மாளிகை 'யிடை௩கர்‌ -வளகிகத்த்‌ திகொம்‌, இடு 


"இடை நகர்‌ வேறு. . 


மரகத வோங்க ஜென்று.மாணிக்க விலங்க ண்ட்‌. ட 
விரவுபொற்‌ குன்‌ றமென்‌ அம்‌ வெள்ளியம்‌ பொருப்பே யென்றும்‌. அல 
பரவுமிர்‌ இரப்பேம்‌ நீலப்‌ பருப்பத மென்று மன்ப ்‌ 

பட 12. கரம்கு விக்க வள்ளன பற்பன்‌ கர்ப்‌” த்‌ 


அணிளெர்‌: மாட பெல்லா மங்கஇர்‌ பரப்ப லாலே - 

மணிமுடி மதவே ளூரு மால்யானை புகாமை 'நொக்டித்‌ 

தணிதலின்‌ மலையச்‌ தோற்ற முற்றத ணிரத மூர்க்து ்‌ 
ப்ணிகொள்சா. 2 தோறும்‌ 2 புகுவன்‌ டட தத்‌. 


மேனிலை, மாடத்‌. அற்ற ௦ வெண்ணிலா முற்ற மேவி 

மானின மருளும்‌ கண்ணார்‌ மணம்லர்‌ பலப ரப்பி : 
வேனில்வேள்‌ விழவு சர்ப்ப விழைவொடு தொடுக்குங்‌ காலை 2-5 
வானிலைர்‌ தருவு குக்கும்‌ மல்ரும்விழ்ச்‌ தருவாய்‌. | மும்‌... ட்ட ௪ 3 


அலல 


. திருநகாப்படல்‌ம்‌. . 


விரிகஇிர்‌ காட மேலால்‌ மிளங்‌ழை மடந்தை நல்லார்‌... 
கரி௪று நறுநீர்‌ கொண்டு காரு மேனி யப்பு 

மரிசன மாதி மண்ணி யாடூரீர்‌ முழுகிவந்த 

ஒரியவெண்‌ களிற்றை கல யதன்பிணு வூடு மானோ, 


பொருவரு மாட மேலாற்‌ பூவையர்‌ தொழுக சோடு. 

இருவரு மதவேள்‌ சாறு சிறப்புற: நடாத்தச்‌ சேற ' : 
லொருவரு மிளைப்பு வான்யாற்‌ றெண்டருக்‌ இளைக டோய்ர்‌ த 
மருவருந்‌ இவலைதூவி மாற்றுதல்‌ குறித்துப்‌ போலும்‌, 


மருவுவள கத்தை யுற்ற மாதரைத்‌ தழுவு;மைத்தர்‌ 
வெருவரைக்‌ கலைரெ இழ்க்கும்‌ வேலைராண்‌ மீக்கூ' ரன்னா 
சொருஈடர்‌ விளக்க, மாற்ற வோரா யிரஞ்சுடர்‌ விளக்கம்‌. 
பொருவிறம்‌ மணிப்பூண்‌ செய்யக்‌ சுண்டுதங்‌ கண்பு தைப்பார்‌ 


கொடி மாமாய மூங்கிற்‌ குழாம்பெருன்‌ காடு செய்யக்‌ 

கடிகெழு மாடமூள்ளால்‌ வசையெனக்‌ கதிர்ப்ப வோர்பாற்‌- 
படிகரு முன்மூன்‌ காழிப்‌ பறம்புசூழ்‌ வேய்வ னத்‌. 

ளடி தொழு. த விப னமர்‌ தல்‌. காட்டும்‌! 


மதி யெழ உமர்‌ காலும்‌ வாணிலா றல்‌ மெல்லாம்‌ 
அதிகெழு பட்ட மொக்குஞ்‌ சுடர்க்தெழு திப மெல்லாம்‌ 
புதியசெல்‌ கழுகி சொக்கும்‌ பொன்னனார்‌ பயிற்கி நாளு 
மெதிரிலோ த குங்கை பிடிசுவர்‌ சூ குலையை மேய்க்கும்‌. 


மற்றதிற்‌ தவழாசின்ற. பிறைகறு தோ சணி.மானு 
முற்றவச்‌ சுவர்க்ழ்த்‌ அம்பு குலையுறு மதகை யொக்குஞ்‌  : 
- செற்றமைர்‌ தர்கணீ சாடச்‌ செறிர்‌தமால்‌ யானை போல்வா 
ரற்றபில்‌, கரிசண்டஞ்சு ம்ப அக்கு ப்ர. 5: 


அன்ன தின்‌ மிதவை யிட்ட மங்க மதற்கு ஈர்ப்பண்‌ 
மின்னவிர்‌ குதிட்டோட மிளிர்ஈடு மண்ட பஞ்ச்‌. ம்‌ 


பன்னருங்‌ -கொடிம ரங்கள்‌ படவலைப்‌ புண்ட கற்ப. . : 


மன்னவாங்‌ குகுத்தல்‌ செய்யு மரும்புகண்‌ முத்த மார்‌ 2 


த்‌ 


௪௫ 


௪௬ 


- ௪ 


௪௮. 


௪௯ 


௩௮: - திருத்துருத்திப்‌ புராணம்‌: 
ப்ளகற வுயர்ந்த மாடம்‌ படியுயர்‌ விலங்க லேய்க்கும்‌ 
'வளனமை யடியிற்கேணி வரையடிச்‌ னையை மானுர்‌ 5 அது 
தளர்வரு மதமால்‌ யானை தடம்புய எமக்தர்‌ சங்கக்‌ 
களமட-வார்க ்‌ ரேணு கயக்தலை மகார்க ளொக்கும்‌, ட ௨.௫௧ 


இன்னுமா மடவார்‌ தங்கை காந்தளே மிரு வோதி- க 
ன்‌ மன்னுமா மயிற்க லாபம்‌ வளம்பெர்லி இரடோண்‌ மூங்கின்‌. நத 
முன்னுதே னிணிய : வார்த்தை முலைறு குன்றவறிதின்‌, க 
மன்னுபூஞ்‌ கணக்கு வேங்கைப்‌ பழக்க வடம்வார்‌ சித்தம்‌ ௫௨ 


மற்றும்வெண் வக ட கம்‌ வட்டமாம்‌ ்‌ பளிக்குப்பாறை 
சுற்றுமுய்‌ யான மெல்லாஞ்‌ சூழ்பல தருக்கள்‌ வானும்‌ 

பற்றுபன்‌ மணியும்‌ பொன்னும்‌ பற்‌ .௮லவளனு மேன்மே 7 
அற்றுநீங்‌ கரியதாய .இருவமே யொக்கு மாதோ, -" ௫௩ 


ஊடிய மாதர்‌ வீசு மொள்ளிய தத்து மாலை. 
நீடிய மறற போமோர்‌ ப்நடன்றோ. ணிறைய வீழக்‌ 
கூடிய. ம௫ற்ச்சி யுதிறான்‌ 'குறிக்கொணா : ச்‌ அயரமுற்றன்‌ 
- பாடிய விற்கண்‌ டாற்றன்‌: முத்தமும்‌. பாற்று ட த ௫௪ 


கறுத்தகண்‌ மடந்தை நல்லார்‌ கணவூோ டூடுல்‌ காலு - 
.. முனத்தவுள்‌ ளூவகை விம்ம வொ௫தரு கொடியிற்‌ புல்லிப்‌ * 
. பொணுத்தமிக கின்பம்‌ அய்த்தால்‌ கவசத்தைப்‌ பொரும்‌ அங்‌. காதும்‌ 
த்தல்‌ கலனும்‌ அ க கு. ற்‌ ம்‌ “டட 


2 கருவிழிச்‌ ல்ல 2 அச்தெய்‌ புடைத்த கங்கை. 

 யுருவ வொண்புருடர்‌ சோனி முன்னும்‌ பின்னுந்தாக்க ' கு 

க “வெருவரும்‌ யானைப்‌ பேரி. னிடைத்த்ரு அிழையுமானு - பன ட 
... மருவலைப்‌ பட மம்மா வளமலி 1 ல்க அண்ட 10 அ 


த்‌ மாடுபொன்‌ மணிதே ல மருலலித்‌ ட்‌ பஞ்‌ யாகும்‌. 
பாடுபைம்‌, பயறு. முன்ப பரவலின்‌-. முல்லை யாகும்‌. 1 
கூடி? நல்‌ லெழுவாய்‌ ! பல்ல குலவலின்‌, மருத மாகு. 
- ர த்‌ த்‌ நியம விதி. : ன்‌ 


௪ 


௮ ப்‌ ட அபு ட இ: 


> ட்‌ ௯. 


௮௪ ்‌ 


ட்ட த்‌ - இருதகரப்படலம்‌: " ல்‌ ட ங்‌ 


_ ச்டையொரு தலைம ணக்குந்‌ தளிசொரு கடைமணக்கு லட 
மடையொரு புடைம ணக்கு மரும்பொரு இசைம ணக்கு - 135 
மிடைமல ரொருவாய்‌ மல்டி. மணக்குமிவ்‌ விதஞசா வென்ற 

ப அட வ மாதர்‌ கருங்குழற்‌ ந்‌ ம்‌ ௫௮ 
மாங்கனிக்‌ னை ளோர்பால்‌. வாஸ்‌ ற்று வருக்கை நல்க - 
வர்ம்கனிக்‌ குவைக ளோர்பா லாம்பையங்‌ கனிக ளோர்பாற்‌ 
ழேங்கனி. யிளநீர்‌ கன்னன்‌ முதலிய: செறிவ வோர்பாற்‌. அதல்‌ 
பூங்கவி மொழியாள்‌. ட காட்டுவான்‌ ண்ட தொகு 


உடை இலைக்‌ கட ல்சூழ்‌ ல்‌ சொருகி ர்‌ ன்‌ 
ரடைதரச்‌ சுமக்கும்‌ வல்லோ. னாயிரம்‌ வாயாற்‌-சொத்றும்‌. ்‌ 

கடையுறா தோடல்‌ கண்டு மெலியனாய்க்‌ கழியத்‌ அக்க. ர ஆ 
விடை௩கர்‌ வளமென்‌ எதிரா மகந5 ்‌ ரியம்ப்‌ அற்றும்‌, ௯: 


டத உ 


i ல்‌ ள்‌ அதககர்‌ வேம 
ற்சி ரிருக்க மத்ஜெர்‌ அதர்வ” அதய்மாம்‌' ப்டிவால்‌. டக்க - 
' மருமலர்க்‌ கடுக்கைச்‌ சொன்ன. வரததிவார்‌. வரங்கெளக்‌ ' கதரியங்‌ - 
"டுவா; னிருநிலத்‌ 'இடையோ ரண்டம்வே றியற்ற 'வெண்ணியுன்‌. | 
பித்திகை. வகுத்தால்‌... குருவவொண் மதில்குத்‌. தீருமது. OO 
சொத்த தந்த. க்குத்‌ கிடங்கு, பக்கல்‌ 2 படட கக 





ஊழிகா ளுறுபோ. தெழுபெரும்‌ ல வர்‌. 

- அறப்‌ பொங்க, வாழிமல்‌ வரினும்‌ புனற்பெருங்‌.. இடல்‌. வாய்‌. ்‌ 
விமூஉம்‌ வியாப்பிய்‌ மாமப்‌, ஃபாழிமா. இடங்கை. நிறைக்துமே லெமி. 
னும்‌ பட்ர்பெறா கொச்சியென்‌ மூளைக்கு; மாழிமால்‌. வ்‌ வியாப்‌'. 
பிட மாகு மா an oe தில்‌ ப ப ௬௨ 


கண்ணிக்‌ காலாக்‌ றும்‌ விம்‌ னனர. இருப்பிவ்‌ 

ரெவரு, முன்னிய ஒனையார்‌. மேனிவெப்புற்று' 'முருங்குறா அய்க்இனி 5 
்‌ இருத்தல்‌, : பன்னிய” வினைய எட்ங்குறிர்‌ச்‌ சதம்‌ பரவுறு தன்மையா -. 
லன்றோ, "தன்னிய, பிறி கத அன்‌ லோகம்‌ _ அனன்ம்இில்‌ 


ஆட 


ட்‌ னம்‌, டட வட்ல தக தண்ட வத. ட பதம இல்‌ சகட்ட 


! ௪ம்‌ . ' தருத்துருத்திப்‌ புராணம்‌. 
பொறிகளு அனைய படைகளு மடைந்து புகலருங்‌ கொடு மையே 
புரியு, செறிமதி லெனினு மிக்கக ரன்றி நெடியவா னகாமும்‌ புரக்குஞ்‌, 
செறிகரா வடைந்து சொற்றதே யாற்றுந்‌ இறத்ததா யினும்புன ற்‌ 
டெங்கு, குறிமலர்‌ பலவும்‌ 'தருமுப காரங்‌ ப வத்டில்‌ பயனுணர்க்‌ 
பத்தை ்‌ ௬௪ 


ஆழிமால்‌ . வரையும்‌ புக்‌ கடலு மல்லவா மெனவுயர்‌ 
மதிலும்‌, பாழிமா டெங்கு மினைய பொற்பட்‌தம்‌. பாவையும்‌ அங்கு 
நம்‌ வயி, னூழிகர யகன்பாற்‌ பெருவரங்‌ கொண்டவுறு வலிச்சூர்‌ 
முன மிளை யோன்‌, வாழிபே ருருவல்‌ கொண்டுயர்க்‌ ர மதிப்‌ 
ப்ரி டல தனவே, : 2 '௬௫ 
பரத்தையர்‌ வீதி. 

“நிறைதரப்‌ பூத்த பொற்பசுங்‌ கொம்பி னின்றசைகச்‌. தாடுத 
லானு, முறைபடு இவவுக்‌ கருவிகொண் டமுதி னொழுக்கெனப்‌ 
பாத லானு, முறையுறு ப்வரி-னூடுதலானு முயங்குபு கூடுத லானு 
மிறைதபு. புருடர்‌ ட்‌ அண்‌ பார்‌ -விதிவா னணுலகென 
அல எழும்‌? த . ்‌ ப ஆக்‌ 


si கையர்தம்‌ வார்ருடிப்‌ பவீழ்ப்போர்‌ தங்கள்கை. லார்‌ 
முடிப்‌ பவிழ்த்தோர்‌, விழைதரு தனங்கைக்‌ கொளப்பெறு வார்தம்‌' 
மிகுதனங்‌ கைக்கொளப்பெற்றோர்‌, பிழைதப வணைத்து வாய்முத்தங்‌ 
"கொள்வார்‌ பிறங்குற வாய்‌ முத்தங்‌ கொடுத்தார்‌, குழைதரு மினய 
வளங்‌ கெர்ள்வார்‌ இக்‌ அபின்‌ வளங்‌ கொடுத்தவரே ௬௭ 


எண்ணிலார்‌ வந்த அடைக்கினி தாட விடங்கொடுத்‌ இடு - 
யுயரு, மெண்ணிலார்‌. வக்‌ வ௫ிக்திட வுவப்பித்‌-இடங்கொடுக்‌ தடு 
தல முயரு, மெண்ணிலார்‌ வந்து 'கலந்தின்பர்‌ துய்க்க விடங்கொடுத்‌ 


தடூவ. முயரு, மெண்ணிலார்‌ வந்து _ கிழிஇமடழ்‌இனைக்க. விடம்‌ 
வட்ட இடுமிவர்க்‌ இழிபென்‌... ௬௮ - 


உருவகக்‌ குறுகல்‌ வார்த்ஸ்தகே 2: டடத, விவி தாவா யூற. 

. அண்‌ டிடுதன்‌, . மருவவெவ்‌ விடத்து. முயிர்த்திட அறுகன்‌ கில 
யைக்‌ மின்‌ . பாதல்‌, பறாவமுற்‌ . றெளிரம்‌ மாதர்பா லன்றிப்பகர்‌. ்‌ 
சிவா னந்தவின்‌ பூட்டுஞ்‌ துவது ஞான சாரிய ரிடத்‌அர்‌ இருக்‌ 2 
அமித்‌ அணேயிலை மாதோ... 


௬௯. 


இருதகரப்படலம்‌, அத ப்‌. 


இத்தன ன குரியவ ரொருவ ரிருவர்மேற்‌ பலரினி யெய்த 
மத்தின மதனுக குரியவ நவின்ற வத்தொகை யாளரென்‌ அணர்ந்து 
மெத்தினங்‌. களினு கவநவ. மாக்‌ வெண்ணுபூ மைந்தர்‌ வீழ்‌ குவரேன்‌ 
ப ஈகையார்‌ தவஞ்சதி க்‌ மொழியவர்‌ 'தெருவளஞ்‌ . 

்‌ ்‌ கத்‌ - ஏடு. 


ட்‌ சாலியத்தெரு, பண்ட்‌ 


கட்க 


உம 


்‌ ஈசன்‌ ரடியார்க்‌ குடைமுத லுதவி பருக்க. யுற்ற கம்பன்‌ 


கேசனார்‌ மாபி லுஇத்தவர்‌ தீவாது' செய்தொழில்‌ : -வளம்பெருக்‌ இடு 


வார்‌, பேசனார்‌ நீற்றுச்‌ சாதனம்‌ பெருக்கிப்‌ பெருஞ்வெ . கேசசே 


யாகத்‌; தேசனார்‌. பாவென்‌. அைசெய மடவார்‌ இிரளொடும்‌ வாழ்‌ 


தெருக்‌ பலவால்‌. 2: ௪௪ 


க டல்‌ செங்குந்தர்லீதி. 


கொடிகெழு தாளைப்பசை முரண்‌ டபுசென்‌ குக்தர்த மரபில்‌ வச்‌ 
அதித்தார்‌, வடிகெழு பி சாதனம்‌ போற்றி மன்னிய செய்தொபி்‌ 


லாற்றிக்‌, கடிகெழு மருமைப்‌ பொருளுடன்‌. னிம்மைக்‌ சுவின்றரு 


பொருளுமிக்‌ குயர்ப்பார்‌; படிகெழு ப மிக்கவ ரனையர்‌. பாவி: 


வாற தெருக்களும்‌ பலவால்‌. -.. . ஏ . 


டத - 


வம லின்‌ மறையோ செண்ணருக்‌ யா. 
ட்வின்‌ பொருதிறன்‌ , மன்னர்‌ வாணிபத்‌ இறத்தாற்‌ புகல்மிரு வி 


கர்‌ வேளரண்மை, யொருவருச்‌ "இதத்துச்‌. சூத்திர ரசவ்‌ ருதிறபா 
வாய்தலிற்‌ புலவர்‌, பருவரா வொவ்வோ. அல லின்னம்‌ ல ்‌ 


சதக. சமனா ந்த்‌ - ls’ 


செற்றலித்‌ இறத்தார்‌. தருதல்‌ ௦ கொண்டு தொறுவிய ரூட்‌ 
தனர்‌ களைபோ, “தற்றமி 'லொளிர்பொற்‌ அலிஞன்‌ கவர்த்த தப்ப 
மற்‌ அடற்சிறப்‌. புணர்க்கே,. குத்தமில்‌ ககுபத்‌. அுலுடைப்பானும்‌ - 
 கொடெகுமுன்‌' மறுமலேற்‌ ஜிடுமேன்‌, ' மற்றவர்‌ டட சொலப்‌ 
்‌ படா இதவர்கடு | ட. ட ரன்றோ தட ட. 


ப கண்ல 5 1 ப அ கல்‌! இட்ட படல்‌ * அல ல அனலடல்‌ 
1 ட்ட ன்‌ - ~ ல்‌ க 
2 கட ட்ட ்‌ ப i 


௨ ்‌.. திருத்துருத்திப்புமாணம்‌.. 
வேளாளர்‌ வீதி. 


தகவுடைப்‌ பிரமன்‌ முகமுத லுறுப்புக்‌ தளர்வறக்‌ கொடுகடத்இடுதா 
ள்கமுறத்‌ தோன்ற லான்முக மாதி யளித்தவர்க்‌ கொடுகட த்‌ திடுவார்‌ 
மிகவொளிர்‌ கங்கை மாபெனற்‌ கேற்ப மேவிய புனிதமு ன்மைக்தார்‌ 
சுகமிகு மனையா இயரின்‌ வேளாளர்‌ தொக்குவாம்‌ வீஇயும்‌ பலவால்‌. 


விருக்து கண்டெதிர்சென்‌ அபசரித்‌ தழைக்கு மேதகு முழக்கு. 
மிற்‌ புகுத்தி, -யருந்துமி னி௫சற்‌ றருக் துமி னினுமென்‌ றாதரித்‌ 
அட்டிடு முழக்கும்‌, பொரும்‌ அமத்‌ றவர்க்குக்‌ குறைவினாய்‌ முடித்‌ 
அப்‌ புராணனைப்‌ மூரிக்குர்‌, இருக்துபஃ ப்‌ முழக்கு மோ 
வானு இறர்தவே ளாளர்தம்‌ வீத, 5 ௪௭௬ 


வணிகர்வீதி, 


எவின வறினு மினம்புகன்‌ றொழிக்க' வெண்ணுறுர்‌ சுட்டியே 
புரைப்பார்‌; முஅபொருள்‌ பலவு முகக்குக்கான்‌ முகத்து மோகத்து 
விடுக்குங்கால்‌ விடுப்பார்‌, கஅமெனப்‌. பலர்வர்‌ தடையினு மேற்கு 
கருமமில்‌ -வழியொன்று முரையார்‌; மதமலர்க்‌  கடுக்கைப்‌ பிரான்‌' 


புக முரைக்கும்‌ வணிகர்வாழ்‌ தெருக்களும்‌ பலவால்‌. எள 
அரசர்வீதி. ட ்‌்‌ 


்‌. மாற்றலர்‌ பரிதி வயங்குட அனைக்க மற்ற ரத்தன்‌. இடுவார்‌ 
போற்றமை யவர்விண்‌ கைக்கொள லவர்மண்‌ பொருக்கெனக்‌ கைக்‌ 
கொளும்‌ திறத்தார்‌, சாற்றரு மனுமான்‌ முதற்பல நாலும்‌ தடையற 
வுணர்ந்தவர்‌' வலியா, : னேற்றமிக்‌ குடைய செய்யகே கா லாச சினி. 
தமர்‌ 1 பலவால்‌, ... ஏது 


சந்தணரலீத. 


்‌ தழலுரு வ பிமானைத்‌ தழ்லிடைக்‌ கண்டு போற்‌ 
திடுவார்‌, தொழலமைமறையோ' டங்கமு முணர்க்தார்‌ தூயவான்‌ 
பதியுடம்‌ படுவா, னுழலமைச்‌. இயங்கு பசுவுடம்‌ படுவா சொரு பழி 
யேனு மில்லாதார்‌, நிறலமை ஜெப்பின்‌. வாய்மையர்‌ தி ணிரம்பி 


வாம்‌ படட பலவால்‌, .."... ள்‌ 


“௪௯ 


திருநகரப்படவம்‌. அ 
ஆதிசைவர்‌ வீதி. 


வரைகுழைத்‌ தெடுத்த 'வர்தனைம்‌ முகத்தும்‌ வந்தவர்‌ நிகமமா 
கமமோர்‌, புரையுமின்‌ ணர்ந்து பரார்த்த மான்‌ மார்த்த பூசனை 
கனிவொடும்‌ புரிவார்‌, கரையக லருளன்‌. பொமுக்க: ஓர சாரங்‌ கைக்‌ 
கொளுஞ்‌ £லமிக்‌ குடையார்‌, தரைபுகழ்‌ பகை வாய்ச்தவ ராதி 
சைவர்வாழ்‌ தெருக்களும்‌ பலவால்‌: ௮9 


கலைதேரி கழகம்‌. 


பல்வகை நிகண்டுர்‌ தெரித்துயர்க்‌ தவர்செய்‌ பல்வகைப்‌ பாக்‌ 
குர்‌ தெரித்துச்‌, சொல்வகை. மதமேழ்‌. தழீஇயழ 'கொருபான்‌ 
ரறேமொரு பானறப்‌ பொருத்தி, யொல்வகை யுத்தி முப்பதிற்‌ நிரண்‌ 
டோ டுறவியல்‌ காண்டிகை விருத்தி, ஈல்வகை யுறமா ணாக்கருக்‌ 
குரைக்கும்‌ கயத்தகு கழகமும்‌ பலவால்‌. , * ௮௧ 


. சாற்று முத்தேச மிலக்கணம்‌ பரிசோ தனையொரு மூன்றினா 
லொன்றை,' யேற்றுகன்‌ கனுவாதித்தனர்‌ நிறுத்தலிரித்தல்‌ வல்லவர்‌ 
கலைபலவும்‌, போற்று அண்ணுணர்விற்‌ ஜெளிக்தவர்‌ கவலில்‌ புந்தியர்‌ 
நந்திய புகழ்சா, வீற்று: தட்‌ முதல்வன்‌ திருவடி டு நிரம்பிய 


கழகமும்‌ பலவால்‌. - க ௮௨ 
்‌ ல்‌ 


“சமயாசிரியர்‌. 

மறையினித்‌ சிறந்த வாகம்‌ மிலக்கம்‌ வடித்‌.அணர்ர்‌ அத்தமம்‌ 

வாய்ந்து, குறைபறத்‌ தழுவு தொண்டரா தியர்தய்‌... குறிக்கொளும்‌ ' 

பக்குவ தெரிக்‌து, . கறையறச்சமப மாநிகள்‌. புரிக்து கைக்கொளத்‌ . 
அகுபணி நிறுவி, மிறைதபப்‌ ப பாசன்‌ ரக எ வித்தக. 

ரிடங்களும்‌ பலவால்‌, - 22 ட ௮௩ 


த்த மடம்‌. 


மே தன்‌ அரைக்குஞ்‌ சூத்திர பசித்‌ ல்லி இறப்பிய 
ட லாய, பே கமென்‌ றிரண்டின்பதி பசுபாசப்‌ பெற்றிகன்‌- “குணர்ச்‌ அறத்‌ 
தெளிந்து, வாத: மொன்‌ றின்றி 'யொன்றி யொன்றாது மாமறைக்‌ 
ப தலையொடும்‌' விக்ன, நாதமும்‌. , கடந்து. உ சட புற்ற ஞானிபர்‌ 
மடங்களும்‌ ர. ணட ப ட ட ௮௧... 
ப்பட. அத 


 திருத்துருத்திப்புராணம்‌, 
தத சப்பரத்‌, ட்ரே 


புத்மணல்‌ ட -நிரனிறை வைத்துப்‌ ருதம்‌ றனம்புஸ்‌ 
ஊிரப்பி, மனும்லர்‌ நனுவே ரொடுஅடி யிட்டு தம மோருற . 
விட்டு, முஅசுவை பயக்கு. மிலிகுசச்‌ சாறு 'முயங்குற்க்‌ கூட்டியுங்‌ - 
குளரீர்‌, அன்னன்‌ ல்‌ தனித்தனி ப்ட்‌ காமர்‌ நீர்ப்பர்‌ ' 
ந ல்‌ அநு ்‌ 


சத்திரம்‌, - 


தளவரும்‌ பனைய்த்‌. தண்டும்‌ கொண்டு சமைத்தவின்‌ சொன்‌ 
றியும்‌ பொன்னிற்‌, ப படு பருப்புங்‌- கருனையும்‌ பாகுங்‌ குய்‌ : 
கமழ்‌. வறையலும்‌ பா அம்‌, வளவருர்‌ தயிரு ரெய்யுமுன்‌ னிடினும்‌ நட 
ப்பின்‌ அர அசிற்‌ ணவ, முள வரும்‌ விரும்ப ட்தமும்‌ படைத்‌ .. 
தற்‌ குள்ளசத்‌ க பலவால்‌. ்‌ ௭௬ 


ப திருக்கோயில்கள்‌: 


கதிரவன்‌ ற்ளியும்‌ 'பைந்துழாய்ப்‌ துத்‌ கரியவனமர்னெ காமு 

முதிர்‌. மடங்க லுகைத்சொரு மூட முடிமிதித்‌ தவணிகே தனமு 
ம்ஜிர்தரு கழற்கா லையன்‌ வல்‌ வடுக ன அமுக னமரு மக்திரமு, மெதிரி 
க பண்ணவன்‌ ன்‌ ர்க்‌. டும்‌ பலவால்‌. : 


5 இன்னன : யுரைத்த. பள்வும்‌, ஸ்தல அலைக்‌ முழூமஇ ல்‌ 
ரல்‌, முனகட அலக்‌ முழுஅம்வர்‌ தேத்தி முத்தியின்‌ பெளி 
அற வமரு, மதுமனர்க்‌ கூர்தற்‌. பரையரும்‌. பன்ன வனமுலைப்‌ பிராட்‌ ., 


டியோ டென்றுஞ்‌, அன்‌ பாவச்‌ சொன்னவா ம்‌ தம்பிரர - 
வினிதிகர கோவில்‌. ப அ பகவ பகல a 


சாட கையில்‌ ட இன்கம்‌ ஒன யுமையைக்‌. 
.. கூடுறும்‌ பருவமுணர்ர்‌ தடைபொழுஅ' கூடமே ருவுமடைக்‌ 'தெவரும்‌, 
பாடு அ மணங்கண்‌ ட்கலுதற்‌ கஞ்டப்‌ பாங்குற. வைக்‌ தின்‌ தென்‌ 
னச்‌, சேடு செய்பொனி்ியல்‌ உம்‌ ரியுக்‌ கூற்ற! 
இலங்கும்‌. ள்‌ ௮௯. 


» 


-திருதசரப்படலம்‌: a ண்‌ சட: 


மேருமால்‌ வரைசார்‌ மானத மடுவும்‌ விழைந்தடைக்‌ அள்ளமர்க்‌ 
தாங்குச்‌, . .சாராமா தீரங்கூர்‌ சொன்னவா  றறியுக்‌ தம்பிரான்‌ நிரு 
முனர்‌ வலப்பா, லாருமா தரித்துக்‌ குடைந்தினி. அய்ய வமர்தரு 
மூலமும்‌ விசும்பு, ல்‌ காவ லட்‌ ட்‌ 2 யுருவகல்‌: க 
பெருக்‌ தீர்த்தம்‌. த ள்‌ ்‌ - டே 
வெள்ளிமால்‌ தர்ர ட விரிநிழல்‌ செய்து வந்து... ன 
தள்ளிய வினையி னேனாப்த்‌. தரித்திங்கு. நிழல்செய்‌ வேற்கு . 
வள்ளிய பிறதலத்து மட்டுமாந்தருவொப்‌ போவென்‌ , 
அள்ளிய களிப்பி ளு முத்தால மோகங்க நிற்கும்‌. 2 ௯௧ 


நமையுகைத்‌ தருமி ரானே நம்மூருக்‌ கொள்வ சென்னி. 
லமையுகம்‌ முருவொப்‌ பில்ல தாயதென றிறுமாப்‌ புற்றங்‌. 7 
- - இமையவ ரூலக மஞ்சத்‌ தலையெடுத்‌ நீருக்கு: மிஞ்சி... 
கமையுற வழுத்தி ல்‌ கலந்தம ரிடபக்‌ ௮ கூட்டம்‌ த்தும்‌ 


நிழல்செயுக்‌ தருவோர்‌ எரங்கி எசா ன்‌ தருவொன்‌ நம்மா 
கழல்செய்‌ பச்சலையும்‌ தாங்கிக்‌ கமற்தரு பற்பல்‌ பூவுங்‌ 

' குழல்செய்வண்‌ டினங்கண்‌ மல்கக்‌ கொண்டுபல்‌. பலனா நல்கு 
முழல்செய்வெம்‌ பவநோய்‌. தீர்ப்பா இத்றடைந்‌ தவர்க்கு கானும்‌. 


இருமல்‌. மென்னுமென்னே... உரும்லர்‌. அுமித்து. நாத 

னிருமல ரடிவாம்‌ வாமென்‌ ஜெண்ணுபு முூனமர: அற்ற. 
விருகதி சவருமொன்‌ நியிருந்தவ. மிருந்து. செய்தாக பவ அகலப்‌ த 
ஒருமு.அ. குரவர்‌ மேவு மிறாவிமா சப்னா, வீசும்‌. . 5 1 


த, 


சேர்தபொன்‌ மேருமேய தேவா லயம்‌ஃ தோடு. A 
போந்தவென்‌ அசையா. 'கிற்பப்‌ புதம்‌ முடியார்கூத்னு - 
_வாய்ந்தகுஞ்‌ தெப்பொற்‌ ருள௱ார்‌ வயிரவர்‌ சேரமாக்‌ ட 
 சேய்த்தவே: னையரும்‌'வாழு மால. ப்ம்பொலிமுமாதோ. ட ௬௫ 


| கூறுமா. வாண தேவர்‌. கேர்யில்கள்‌ 1 புறக்குன்‌ ரக அத 
2 காஅதே. மலராத தால நாவலம்‌. தருவே யாக. ப 
வீ றுபா லோடும்‌ பொன்னி விழைசாம்பூ ஈகமே பர்க்‌ ன்‌ 
வாஅ2சர்‌ முடியார்‌ கோயின்‌ மேறாவெ யாயிற்‌ றன்றே... .. ௯௬. 
ட ர பவ வக்கம்‌ ர ட டட டட 


ஆ ட்ட ட்‌ ்‌ - ஆ: ச 


படப்‌ இருத்‌துருத்‌இப்பு ராணம்‌, 


அயபொன்‌ மதிலே கோடா மகமதில்‌. வயிரம்‌ வீசும்‌ 
பாயபே சொளிரஈன்‌ னீமாம்‌ பரவிய தேவர்‌ கோயின்‌ 
மேயபன்‌ மலராப்‌ ஈாப்பண்‌ விளஙல்யெமணிவி மானம்‌ 


தூயதா மரையா முள்ளாற்‌. சொன்னவா ஐறிவார்‌ செம்‌ தன்‌. ௯௭ 


கொடியிரு கண்க ளூடுங்‌ கோத்தவோர்‌ மணியேயபோல 
யொடிவிலா லயமிரண்டி அற்றவீ ருருவத்‌ அடு . 
முடிவிலா முதல்வி யாய. வொருத்தியே முயங்கி க்ளு 
மடியவர்‌ பெருமா ஸனாழ்றுக்‌ தொழிற்றுணை யாகி மன்னும்‌. ௯௮ 


மறையொலி நால்வர்‌ வாக்கின்‌ வளரொலி யேனை யன்ப 

ரறையொலி வீணை யாதி யமையொலி பல்லி யத்துங்‌ 

குறையொலி யெனாது 6 தான்றிக்குலவொலி பனைத்‌ மொன்றி 
நிறையொலி யாக நாளு நிகழுவ காலர்‌ கோனும்‌ ட ட 


முடிவிலா முதல்வன்‌ பாலு மூவுல ன்றுள்‌ பாலு 
மடியவர்‌ வணங்குங்‌ காலை யடியுறை யாக வைக்கு 
மொடிவில்பன்‌ மணியும்‌ பொன்னு முயர்ந்ததேத்‌ இரமுமற்று 


மடிவிலா வளங்கள்‌ யாவும்‌ வயங்குவ வரங்கரங்‌ கம்மா. ௧௦௦ 


இன்னசெம்‌ பொற்கோ யிற்க ணேமுலன்றா ளோடு 
சொன்னவர்‌ றறிவா ரம்பொற்சுடரரித்‌ தவிசன்‌ மேவி 
யன்னவா கனன்மா லாதி யமரரு மூலக்‌ அள்ள . 


னன்‌ று பகன்‌ போற்ற. தல்‌ அத்‌ தன வாழ்வார்‌, 0 


அருக னகரின்‌ வண்மை ச்ட்‌ வேண்டுமென்னு... 
மருத்‌திதூண்‌ டுதலாற்‌ சொற்ற தாயிரத்‌ தொன்றுமன்று 
'வருத்தியைம்‌ பொறியை நாளும்‌ வருத்தமா. தவரெஞ் சக்தைத்‌ 
ருள்‌ முனிவர்‌ வாமு நிச சிதப்புஞ்சொல்வாம்‌. 


- ௧௦௨ 
- திருநகமப்படலக்‌ த்திய ல ்‌ ்‌ 
ஆகப்‌ படலம்‌ ௩-க்குத்‌ திருவிருத்தம்‌ ௨௧௪. 





மைமிச்ப்படலம்‌. ௪௭, 
௪-வது நைமிசப்படலம்‌ 


ட வறுத்த போகமா ரிந்த வுலகமும்‌ விழை 

ருத்த மாமல ரரனிவா முலகமு மொன்னார்ச்‌ 

செறுத்த சக்கரம்‌ படைப்பிரா னுலகமுஞ்‌ செறுத்துக்‌ , 
கறுதீத. மாதவர்‌ விழைவது கைமிசக்‌ காடு. 7 ர 


பொற்‌... மைந்ததன்‌ பாலுளா ரிதிற்புகுக்‌ தெற்க 
வர்ப பைக்தது மிதினளார்‌ விஸ்‌ உயி னடைந்தூ 
தர்பயன்கொளர தொழிப்பது மெண்ணியுட்‌ சாம்பிக்‌ 
i கற்ப கந்தொழப்‌: பொலிவது றைமிசக்‌. காடு, ல்‌. 


மாடு கொன்றையும்‌ வில்வமும்‌ பொலிதலால்‌ வானத்‌ , 
£ தோடு தங்கண்மே லுறுதலாற்‌ கங்கையு (முறலா ' 
ஞடு மாத்தியஞ்‌ செறிதலா னாயகன்‌ சடிலக்‌. 


காடு போன்‌ மெனப்‌ பொலிவஅ நையிசக காடு, ள்‌ ௩ 


உற்ற வெஞ்னெ மளவிலர்க்‌ செய்தினு முறைதே. 
மற்றதன்மைய தன்‌ றுபல்‌ லோர்முயன்‌ முலுஞ்‌ 


செற்ற வெம்மையிற்‌ கவர்தரு திறத்தது மன்று 
கற்ற ப குழுமிய. கைமிசக்‌ ட்‌ i 


இரைய மைந்தபாற்‌ பரியம்‌ ப - ல்‌ 

னணுரைய மைந்தவண்‌ காமதே அவினெளிர்‌ பிறிதிற்‌ 

புரைய மைக்தவர்‌ 'னவர்பஇ முழுதறப்‌. போக்கை. 

்‌ கரைய மைந்தவின்‌ பளிப்பஅ க காடே ௮ கு 


ட்‌ நீங்குற வாயிடு விளாக்களு பொன்னே 

டொன்று நீங்குற அகர்தரு தெங்குமோ ரிசண்டோ ்‌ 

டொன்று நீங்குற உணப்பட நரந்தமு முறழ்ந்தாம்‌ 
கொன்று. முற்றனை த எ ம உ a 


பூத்தகொன்றைமு னத்‌ தொழிற்‌ ம்ஸ்பல்‌ பலிக்‌ 
சோத்த மென்னம£ீற்‌ றவரொடு பிரானிலை அணையு . ' 


மேத்த. -நாப்பணஞ்‌ சோதிமா மாமிரண்‌ டிலங்கல்‌ ்‌ 


்‌. ட oe ன்ட்‌ ட 4 or 


- 


சு... திருத்‌ துருத்திப்புராணம்‌: 
பொற்ற்‌ வஞ்சிரு னிற்குமோ ரிளங்கரும்‌ புன்னை 
யுற்ற இற்றரைச்‌ சுற்றிய-கொடியொரு குற்றி 
சுற்ற லாய்ச்‌ மொன்‌ கண்ணனை யரையுறச்‌ சூழ்ந்த 
பிறர்‌ வாய்கையி ஜேருக்‌ வற்றிய, அணர்சதம்‌: க 
ஒருபு தங்கரும்‌ புள்ளைய மற்றொரு புறத்து . 
்‌ - மரும லர்ச்செழுஞ்‌ 'செருந்தியு மிணைந்துறு மாண்பு 
இரும கட்கொரு மணாளனு முமைமுலை திளைக்கும்‌ 
ள்‌ பெருமை யாளனு_மிணைந்துறு பெற்றியே. கடுக்கும்‌. ௯ 


. கறைமி உற்றிறை யவன்வியா. பகத்தினுட்‌ கலந்து - 


மறையி யிர்த்திர! ளெனவொரு மரத்இினுண்‌ மறைந்து 2: 
“குறைதி றத்தினி. அறவமர்க்‌ தொருதருக்‌ குலவு ல்‌ 


த்த ரற்கரும்‌ பெருவளம்‌ பொலிதரு ககம. ல்‌ ம 


பன்னு வம கி யுடம்பு£ னணாசயொண்‌ பார்வை. 
_ யென்னு மைந்தனுட்‌ கண்களின்‌ வியாபக, மேற்ற 
“மன்னு மாறெனப்‌ பற்பல தருவுளும்‌ வானக்‌ 
்‌ அன்னு மாறெழுக்‌ அயர்‌ அ சற்‌ லெதருத்‌ தொக்கும்‌, கக்‌ 


்‌ அமார்‌ தம்பிரான்‌ கேள்வியில்‌ வேண்பட்‌- டாலும்‌ 
விமரி சத்தினில்‌ வேறுமு வாறென விரண்டு . 

பமா மார்தரு. முளைத்தலில்‌ வேறுபட டாலுங்‌ - 
கமவ னகயில்‌ வேறா வணமொன்றாய்க்‌ குதிக்கும்‌, ௧௨ 


போத ண்ட வன ரன்ன. மக்களே பொருக்க x 
தே வான்றொடச்‌ சிறந்தொரு தருநிற்ற லேச 

பாத நாயக: னிற்றலு மவன்கையிற்‌ பத்றுங்‌ ்‌ 

கோத வான்படை த்த றக்‌ குலவும்‌: ட ரட்ட 


ல இளம ரக்கனைப்‌ பெழுதலு மேதக கன 
'வளமு லச்சுரப்‌ பொடும்புது மாட்டு. மொருசா > 
சளவ ரும்பச. யாளருக்‌ இவலைபா. லருக்‌இற்‌ * ச 

தளர்வு மூகிகு தக்‌ 2 முன்‌ டொருசார்‌ ௬2 2 ப ள்‌ 


கத 


நைமிசப்படலம்‌. 


வெட்டு கட்டையிற்‌ றவாதுகை செய்‌ துமே லிவர்த்தா 
லொட்டு வானுல குறச்செயுர்‌ தருவுமுண்‌ டொருசார்‌ 
தொட்டு மேலிவர்‌ தரின்றக வான்முதற்‌ ௬ரரைக்‌ 
கிட்டு கட்புலன்‌ செயுக்தருக்‌ கொழும்‌ மொருசார்‌ 


அடுத்‌ அ. ளாருடம்‌ புத்திட வடத்தொறா ஈம னு 
டுத்து வாழ்சா வாஜ்றிந்‌ ,திருவுமுண்‌ டொருசா த 
டுத்‌ ளார்தமை வருடிநோய்‌ நரைதிரை யகதஜ்ரி 
யடுற்அ ஞாலத்‌ அ. வாழ்யிச்‌ குர்‌ சரு௮மான்‌ கெ. சார்‌, 


அன்ன 6 மொண்புன ' லர்த்திடு தருவும்வன்‌ கரிய 
சொன்ன நீறுசெய்‌ தருவும்வெங்‌. கொடுவிடம்‌: தோயா 
முன்ன மின்சுதை புரிதரு ந கத்த முடையைப்‌: 
பின்ன ஆண்க றிடு தருவுமால்‌ காங்குறப்‌ வதங்கும்‌. 


வென்று வாயுடம்‌ பிடைப்பொருத்‌ இடுமினிர்‌ தருவு 
மட்டு வீழ்த்திடு மிரும்பைப்பொன்‌ னாக்குமொண்டருவு 
விட்டு காற்றிசை: யினுகிறல்‌ : 'விரித்திடாத்‌ தருவு ' 
மொட்டு கன்ணுருத்‌ தோத்திடாச்‌ தருவ மாங்குள்ள, 


“இங்கு வாற்பவர்‌ பரம்பரன்‌ திருவரு வெய்த. 

தக்கு வாமவர்‌ கரத்தெனத்‌ தங்குவ குரங்கம்‌ 

பொங்கு போர்வைய, மூடுக்கையும்‌. பொருத்துவா மென்றே 
யங்குமேவுவ அழுகைக்‌ முழுவையு. மம்மா. 


புலவர்‌ வாழி... மாகவும்‌ தில்ல வு 
மல) லாதுகொண்‌ டவர்முடி மாதிசே சா 
இலக மாதவம்‌ சேவடி யாதியிற்‌ சேர்த்துக்‌ . . 


ஒவ்‌ மாசவே- ளெற்றைக்கு. மவாருள்‌. கூடும்‌, 


வேறு. ௮3" 


ஆடச்‌ 


கரு 


௯ 


அன 


உடு 


இன்னம்‌ ௮ ல்‌ நையிச வனத்தி வி நுப்பல பல்‌ 5 - த்து. 
மின்னவொண்‌ சடில, மூடி சவ ர௬ுடம்பு கிடித்தவ- சருள்விளை. பூமி 
வன்னவர்‌ தவமிக்‌ குற்றவர்‌ மலமூன்‌ ஐற்றவர்க்‌ கத்றவு னைத்‌ அம்‌- 
: என்ரும்‌ விரக வோப்பின. பொழுக்கப்‌ பரப்பினர்‌." ரன பலரும்‌. 5 


7 க 


ச 50 
ல்‌ ௯, 


-இ௰ திருத்துருத்திப்புராணம்‌. 
எறிதிரைக்‌ கட்ல்க ளேழுமொன்‌ மு௫யிரும்புறக்‌ கடலொடுங்‌ கோத்து 
முறிதரப்‌ புடவி மூடு மக்காலு முரண்மீகு மாருத மெழுக்து 
செறிதாப்‌ பறம்பு பலபறித்‌ தெறிந்து தரியமக்‌ காலமுட்‌ டிரியா 
ரறிவதற்‌ கரிய பரவப்‌ பெருமான்‌ கிருவு ௬ rob இருப்பார்‌. 


Ps யிருப்பின்‌ தென்செய்கோ' வினியென்‌ நிரங்மொ 
மாக்கலைக்‌ தொ௫யப்‌, புடைபரத்‌ தெழுக்கு கச்சற விங்கிப்‌ யொரு 
மிய சணங்கிளல்‌. கொங்கைக்‌, கடைகுழன்‌ நிஞுண்ட்‌ கருங்குழற்‌ 
செவ்வாய்க்‌. காரிகைமடகல்லா சடைக்‌, தடையற விழுந்து... தழு 
வினு முழுவத்‌ தன லை தங்கல்‌ . i ௨௩ 

வினைகரு பயனா மின்பழு மதனை வித்ஒடு அன்பமு. பெற, 
நினை தரு முடலூ ழென்றுள மதிப்பர்‌ ரிவறுதல்‌ வெறுத்தலொன்‌ 
தில்லார்‌, புனைதரு மதவான்‌ முதலிய புலவர்‌ பொருக்திவாழ்‌ பெரும்‌ 
பதமனைத்து, நீனைதரு தன்மை யில்வை. கண்ட்‌ 5 யென 


மதத்‌ தெ.ழிக்ே தார்‌. ட ௨௪. 


௪ 


முற்றிய கருணைச்‌ வெபிரான்‌ புகழே: முகக்‌ கொண்‌ டுணச்‌' 
செவி விடுத அச்‌, சுற்றிய சடைமற்‌ றவன்றிரு. வுருவிற்‌- சுடர்விழி" 
யமைத்தவ னடியே, பற்றிய மனத்தை நிழ.த்தராள்‌.. கழிப்பர்‌ 
பகர்பெரு மறைமுடி யனைத்தஞ்‌, செற்றிய . பூதி கண்மணி. புனை. - 
வார்‌ இருவெழுத்‌ தக்கம்‌ பயில்வார்‌... பபப தல்‌ ற டு 


௭: 


அத்ரி கருக்கன்‌ கண்ணுவன்‌ 11) பாண்‌ னில்‌ 
. சத்தியன்‌ சம்பு சந்திர சூடன்‌ காத்தியா யனன்மிரு கண்டு 

புத்தான்‌ பிருகு சுதிக்கணன்‌ பிருங்கி புலததியன்‌ பப்பு ந விசுவா 
மித்திர னிலகி தன்சுனப்‌ புச்சன்‌ விர்அபா ணினிபிர சண்டன்‌. ௨௬ 


 சுகன்கெள தமன்சாண்‌ டில்லியன்‌ வடட்டன்‌.. அம்ப னுரோ 


ம்சன்‌ வசுகுச்‌, சகன்சனக்‌ குமாசன்‌ பார்க்கவ னாபத்‌ தபபன்போ.. ' 

... தாயனன்‌ இரத, னகமரு டணன்சா “பாலிமா , தேச னரிதகன்‌ 
_ கலைச்சிருங்கவசெள, . நகன்பரா சன்று லப்ப்யள்‌.. ட்ட ட்‌ 
ட தேவன்‌. * ௨௭ 


தைமிசப்படலம்‌. ௫௧ 
ர. துவாச னாபத்தன்‌ சனக னுவமையில்‌ ஸ்ம குரு 
வரு அரு வாசன்‌ கூசுமாண்‌ டனர்‌ வளர்சம தக்னி கற்‌ 9 - 
பொருகில்‌ லான்பிகள்‌ சரபங்கன்‌ சனாதன்‌ புகமுப மன்னிபன்‌ பகவன்‌ 


இருதன னல்ல தேவன்‌ சங்கன்‌ திரணதா மானி சிலாதன்‌ 


பருப்பதன்‌ ஜெளமியன்‌ தத்தாத்ரேய ரயன்‌. ர லைன்‌ 
றிருப்பொலி சத்தி சரிச்சான்‌ சுனகன்‌ அசத்திக்‌ “தாப்தன்‌ கண்டு - 
விருப்பு ந மட்ட வக்ரென்‌ வச்சன்‌ மிசிர்சுன னிரப்பியன்‌ கபில 

இருப்பதில்‌ வாம்‌ தேவ ம்‌ கலன்சி ௬ுக்ர வீரியன்‌ சுமந்த, . ௨௯ 


மேதகு சனக்தன்‌ ப்‌ சுவிலா சனன்வி பண்டகன்‌ புகழி 

னாதர மமைத்த சவுபரி பொ திசெற்‌, றமைகவுண்‌ டின்னிய னெவரு 
மோதல்செய்‌ இரண விக்துவி அரனடி சர்‌ லவணஃகா ரன்சீர்‌ 
ாதக்செய்‌. சுயம்பு கற்வெப்‌ பிரியன்‌ கரிசறு கதித்த சாதகன்‌. 


னப இனைய கனி முதலிய முனிவ செண்ணில 'ரோருழிக்‌ 

குழுமிக்‌, கனையலால்‌ கடல்சூழ்‌ புடவிமுற்‌-பலவுல்‌ கருணையி னளித்‌: 

இனி தோம்பு, நனையவார்‌ கூந்தற்‌ திதலையங்‌. கொங்கை ஈங்கையோம்‌ 
பக்குற. வமைத்த, முனையசூற்‌" படைக்கை பண்ணலார்க்‌ குவப்பு 2 

்‌ மூகழ்க்குமா மகமொன்‌ அ புரிவார்‌... டு ட. ்‌ ட்ட த்‌ 

தல்‌ அமித்‌ ல்‌. க்ப்‌ யல்வனத்‌ தருந்தவத்‌ 

- தமர்ந்து, கா ற்றுமும்‌ மலத்த : சாயெ முனிவர்‌ கணக்டலார்‌. தத்தமக்‌ 

சரிய, போற்ற ம்ரணாக்கர்‌ குறாத்தொடு மினி. புகுந்தனர்‌ புதூர்‌ 

தவக்‌ குழாத்அட்‌) 'டோதிஅமா ரதி அருத்தகக்‌. அயர்ந்த. யத்‌ 

முனிலனும்‌ வர்தன்‌. பப. உலவு 


்‌ னத்தில்‌ "வெள்ளி. செட்ெய்துர்‌ பாயம்‌: என்தன்‌ தரித்‌ 
தென மெய்யில்‌; விளங்குவெண்‌ ணி அஞ்‌ சவொனர்தப்‌ பெருக்‌ தண்‌ 
அ விளையிட மெனக்கருஞ்‌ ரும்பர்‌,. “வளங்கொள்‌ சூழ்க்தா ர்‌ 
ல எல்‌ செய்‌ மாலைபு. மைக்கெழுத்‌ தொலியுக்‌, அலங்க மாணாக்கர்‌ 1 
ட்‌ குபா க்‌ ட்கள்‌ படட ர. டல கக 





௬ "+ 1 


ப்‌ » ட்‌ ல்‌ 
லி SSS: ல்‌ அ 82 
லவ்‌ ன்‌ மா டதத ்‌ அ. 
> ம்‌ த 


௫௨ திருத்‌ துருக்கிப்புசாணம்‌, 

இருக்தமா முனிவர்‌ சண்டெழுக்‌ தெறிர்சென்‌ நிறைஞ்னெ 
ரினிதறைத்‌ அவர்‌, இருக்தலோர்‌ புனித விட்டா மிட்டுத்‌ இருமுக 
மலர்க்கதி னிருத்திப்‌, பொருந்தமா மலரா இகள்பல கொண்டு புக 
லருக்கய முதற்‌ கூட்டிக்‌, கரு தவர மலவேர்‌ கழிதரப்‌ போற்றிக்‌ ட்‌ 
கைகுவித்‌ இலறைஞ்சுபு நின்றார்‌. . ல்‌ ௩௪ , 


நிற்பது தெரிந்தாங்‌ இருக்கென வெவரு கேர்தவிர்த்‌ இருபுற மிருக்து 
வெற்ப அ சிலையாக்‌ கொண்டுமுப்‌ புரமும்‌ வென்றமா தேவனின்னரு. 
கற்பது வாத.ராயண முனிபாற்‌ .கற்அயர்க்‌ தவசதா னந்த " [ளாற்‌ 
பட்ட. பதத்தொன்‌ முதலியர்‌ அணியாச்‌ அணியுளா 

- [யெனப்பல தத்து, ௩௫.” 


பரசிவ னுக்கு மாமக மொன்று பண்ணிய தொடக்கனே on 
அரலிய லவனே யுற்றென நீவர்‌ அற்றனை யிப்பெரும்‌ பேற்றுல்‌ 
-வரமிகு மகமே யாயஇிம்‌ மகமோர்‌ மறுவின்றி முற்றிய இன்னும்‌... : 
தீரமலியாமுஞ றந்‌ அனளேஞ்‌ சிறித தாழ்வும்வர்‌ தணு தரு தெமக்கே 


உலைதரு பிறவி பறு:ச்டம்‌ தக்க வுபாயம்யா தெனவுளம்‌ 
தேர்ந்தே, மலைதரு சலையான்‌ திருவடிக்‌ கமல மலர்த்தரி சனமெனத்‌ - 
கெளிர்தே, கீலைதரு. மந்தத்‌ தரிசன மெதனா னேருஅ மென்றுளத்‌: 
அணர்காற்‌,; இலைதரு அறவோ பாகமோ தத _தவங்கொலோ 
வென்‌ அனை நீனைந்தேம்‌, உ 4 & கலக ம பத 
உனைகினை தருகா ட்‌ பதி ஆ நெக்த ்‌ 
தென்‌ அணர்ந்தேம்‌, .புனையுமப்‌- பத்‌ இவிளைப்பனு பெருமான்‌ புராண ்‌ 
அற்‌ கேள்வியே யென்றும்‌, கனைகட, அலற பிறிநலை யென்றுங்‌ 
கரதலா மலசமாச்‌ தெளிர்தே, மனைபதா யகன வாம்‌ :தலம்பல” 


வவற்று ளருந்தல மிதவெனத்‌ தெளியும்‌. ்‌ ௩௮ : 


. இகபர முத்தி யெண்ணினுங்‌ சொடுக்கு பதனம்‌ மூர்த்தி 
மூன்‌ மூன்று, மிகவுயர்‌ இறப்பு. வாய்க்ததா ,யெவரும விஃமழவதா 
யுள்ளதோர்‌ தான, மகலிடத்‌ அளத. வில்லையொ- வனுவு மறிசதிலே 


. மத்தகுதான, ஈகவமைம்‌. அளத லதனுயர்‌ புராண ee வேண்டு ட்‌ 


மென்‌ றிரந்தரர்‌, ்‌ டட ்‌ ள்‌ நத 


நைமிசப்படலம்‌. . ௫௩. 


முனிவ ருரைத்த மொழிசெவி யேற்று முகமிக, மலர்ந்தக 
னமர்க்‌அ, , கனிதரு சிறப்பிற்‌ சூசமா முனிவன்‌ கருத்திடை கெடும்‌ 
த தாய்க்கு, தணிமறை பகரு மொருதலங்‌ கண்டு தடங்கரஞ்‌ 
சென்னிமேற்‌ ( குவித்துப்‌, பனிவரு கண்ணோ டரகர வெள்அ பகர்ந்‌ 
தித சொற்றிட லுற்றுன்‌, ௪ம்‌ 


உறுவர்கா ணிவிர்‌ வினவிய படியே ' யொருதல மருமையிற்‌ 
கண்டே, னிறுதிகாள்‌ புகனு மழிதசா வதன்‌ ரியம்புத லெனக்‌ 
கெளி தன்று, மனுவிலர வர்தன்‌ தல தமர்‌ சிவனே வல்லவன்‌ சொற்‌ 
றிடற்‌ கதான்று, முஅவலா மொ.ருவ ப ஆட்‌ துணிதன்மொழிச்‌ 
சது லயன்‌? கானும்‌. ்‌ பதக 


அடுத்துக்‌. ல 'சேய்மையே வதும்‌ சாயினும்‌ 
புகலினும்‌ பர்தம்‌, விடுத்து மேலாய க இகலப்புறுவர்‌ மேதக வுற 
வெனினஞர்கே-. ய்‌, ப்டுத்துமே வர்கள்‌ தலம்வ௫ச்‌ இடன்முற்‌ பண்‌ 
ணுவோ சடைபெரும்‌ 0 பற்றை, யெடுத்‌ தநா மியம்ப ட டட 2 


வடைவ ப ரணமஃ தொன்றே, - ௪௨ 


மழைத்‌ சையமால்வரை நின்று வருபுனற்‌ காவிரி பாய,விமை 
தரு அய்தால்‌ கடற்புகார்த்‌. அறைக்கு ' மேற்‌, மிசை யோசனை யிரண்‌ 
டிற்‌, றழை-மயில:டு அறையதன்‌ : மேற்குச்‌ சாற்றிடும்‌ யோசனை 
யரையிற்‌, ee ல்‌ காவிரித்‌ தெனாஅ க பொலிவ 
சக்த... ௪௩ 


௬ 


“ இத்தல நாமக்‌ வர்றத னோக்கி யலிருமூத்‌ தாலக கென்‌ 
தெத்தலங்‌ களுரன்‌ றியம்‌ டுமின்று மியம்புபன்‌ னமமு முளவான்‌ 
மூல்தலங்‌ சளூமேக்‌ .தத்தலப்‌  புரணமொ மிதரக்‌ ' குறிக்குளே 
னின்று, கைஞ்தலத்‌ குமரு நெல்லியல்‌ கனியிற்‌ கரிசற மப்‌ 
புராணம்‌, ட ௮ ௪௫ 


்‌ எண்ணல்‌ ணன்‌ தணட ணிகிர்‌ வல தெளி, 

அற்‌, தெண்ணிய 'மலமூன்‌. றறுத்துகம்‌ பெருமா ; னின்பவா. 'ரிதியி.. 
டைப்‌ படிந்து, கண்ணிய வொன்று - மில்லவர்‌ போல. காடுமோர்‌ 
புராணனால்‌ 8 கேட்ட, லண்ணிய வெனக்‌ கும்‌: புண்ணியம்‌. பொருக்தற்‌ 
- கரவதோ, ன்‌ 2 Te ௪௫. 


Es 


௫௪ ்‌  திருத்துருத்திப்புராணமர்‌. 

அன்றியு முலகுய்‌ கீரும்பொருட்‌ டெ ன்று மறிக்தன னனைத்‌: : 
அரா லுணர்ச், - யொன்றிய பெரியோர்‌ கடன்மையே  யிதநீ 
ருஞற்றிட மாமகப்‌ பயனும்‌, வென்றிசேர்‌ அங்கட்‌'கல்லவே யுலக 
மேதக வாழ்தரற்‌ பொருட்டே, அன்றிய புகழ அசைக்கலா லியா 
அச்‌ தொக்கபுண்‌ ணியமூளே என்றோ. அ 2 நம்‌ “௪௬ 


வெள்ளிய இரணக்‌ க விரிர்‌ ௮ லிங்கில்‌ வுலகமும்‌ 
விரும்பி, யள்ளிய பரவும்‌ கயிலைமால்‌ வரையி னங்கணன்‌ பாற்கலை 
யனைத்த,' முள்ளிய வுணர்ந்த கா யகன்பா இணர்ந்தனன்‌ 
. நறவச்சனக்‌ குமாரன்‌, ஐள்ளிய வினையா னவனடிக்‌ கமலம்‌. தலமிசைச்‌ 
சூட்டிடப்‌ பெற்று. ப லை வக்கா 


மாயவன்‌. கூறென்‌ அரைத்திடும்‌ வியாத மாமுனி வானெலா:” 
முணர்க்து, தாயவென்‌ றெவருங்‌ கைக்கொள வமைத்த.தோமின்மூ 
வறுபுரா ணத்‌து, சேயமிக்‌ கமைந்த வாக்னே யத்து நிகழ்த்தப்‌. 
பட்டூற விளக்கும்‌,  பாய€ ரத்தா லகவன . கல்‌! பகர்பெருக்‌ 
க அருத்தி மான்மியமே. ட ந, சல்‌ ல்‌ ௪௮: 


= - 


என்‌.அரைத்‌. தருளித்‌ ங்கம்‌ ர்கள்‌. ல 
வந்த களிற்றைக்‌,. குன்‌ அவிற்‌. . குழைத்த. “சொன்னவா: நதியும்‌... 
. குழகனை ' யுலகமுற்‌ தின்ற, மன்றமும்‌ பன்ன , வனமுலை யுமையை 

காறுசாச்‌ இளமுலை யாளை, -பன்றுளங்‌ ்‌ குறித்தப்‌ உாலவுநிக்கும்‌ மறை 
குதம்‌ கேண்மெனப்‌ புகல்லான்‌.. ்‌ க ஐஐ: 


ப தாபரும்‌: ்‌ புலவர்‌ மன்முனிவரும்வம்‌ நைமீசச்‌" ெப்பெடுத்‌ 
அரைத்தரம்‌, பாடரும்‌ புகழ்சால்‌ சூதமாமுனிவன்‌ பரிக்தருண்மொதி 
வழி முறையே, -வாடருங்கருணை யம்மைகோ லாக: வரனரு ஸியஇத . 


-முரைப்பாம்‌,. விஉரும்‌ ட்டன க வக்கு கல்‌. க்‌ 
| ம்‌ ப ; > கன்‌ a ம்‌ இ: 


பததி எம்பட முற்றியது... ன்‌ - ட்‌ 2 


ஆ 


ம 


3 அகம்‌ படலம்‌ உ ச தகித்த. ௨௬௧, 





ஆ 


(உ 


ல்‌ _....  தைமிசப்படலம்‌; “இட... 


% ௪-வது, நைமிசப்படலம்‌ 

இச்‌ ைமிசக்‌ “காடானது பிரமன்‌ முதலிய சுடவுளருடைய . "1: 
உலகங்களை வெறுத்‌ அ முனிவர்‌ பலரும்‌ வாழத்‌ தகுந்தது, கற்பக 
காட்டில்‌ உள்ளவர்‌ அல்லாரும்‌ தீன்பால்வர்‌ து எதனையும்‌ ஏற்றுஇன்‌ 

புறவுப்‌, தன்பால்‌ உள்ளார்‌ ஒரு வரேனும்‌ அக்கற்பக நாட்டிலே ஒன்‌ - 
அம்‌ விரும்பாமலொழிவதால்‌ அக்கற்பகமே. இதற்கு காணி. நாளும்‌ 
ஈலமுற இறைஞ்சப்‌ பெ.றுன்றது. கொன்றை, வில்வம்‌, வானத்த 
லுஇத்துகின்ற பிறைத்தில்கள்‌ அயெ இவைகள்‌ கன்மேல்வச விளங்‌ 

கலால்‌ எல்லார்க்கு மிறைவனான ஈசனுக்கு. இசைத்த சடைக்காடுபோா. 
ன்று ஓளிரா நின்றது, வெம்மையால்‌ கவரப்படாத. தன்மைவாய்க்‌ . 
தது தன்பாலுள்ள அவிய்முதத்தைக்கொண்டு பாற்கடல்‌, இங்கள்‌ , 
கடவுட்பசு முதலிய எவற்றிலும்‌ மேலாக. விண்ணவர்களை இன்பு றுக்‌ 
அம்‌ மேண்மை வாய்ந்தது. விளா, தெங்கு, நாரக்தை, கொன்றை, 

பிடா,சோ இமாம,வஞ்9ி, புன்னை, செருக்‌இ முதலியன செறியப்‌ பெற்‌ - 
றுள்ளது. இன்னும்‌ இக்காட்டின்பால்‌ சில அற்புதத்‌ தருக்களும்‌ 
உள்ளன. அவைகள்‌ நரை திரை மாற்றுவன. . இறப்பொடு - பிறப்‌. 


பெல்லாம்‌” அறவே. "இகப்பன.. இருஃபைப்‌ பொன்னாக்குவன, இஃ 


படிப்பட்ட்‌ பலமரச்‌ செறிவோடு ப யானை, பளி. ட மான்‌ முதலிய 
விலங்குகளும்‌: அ மிகுந்துள்ளான.. 


இதை வளங்கள்‌ பலசெதிக்த இனிய அக்கைமிசத்தில்‌ முனி 
வர்‌ பலரும்‌ சடைமுடி தரித்து, உடலி த்து உண்மைத்‌ தவ 2ம.மிசூ - 
ந்து, மும்மல மற்று, இருவகைப்‌ பற்றுமின்றி, கோன்பு பல்பூண்டு . 
ஒழுக்கம்‌, ஒழியா ௮, தவப்படிவ3ம தாங்க, எக்காலத்தும்‌ அகந்திரி .. 
யாத யாராலும்‌ அதிதற்கரிய்‌ வெபிரானையே அறிந்தின்புர நிற்பர்‌. 
அவர்‌ கவினுடைய மாதர்‌ தாமே. வந்து கலம்‌. “தழுகினுக்கால்‌ 
கலங்காது தாயென நினப்பவரும்‌ இன்பமும்‌, அன்பமும்‌ ஒன்றென. 
எண்ணிய எண்ண... மிகுந்தவரும்‌; பஇருள்சேரிருவினையுல்‌. சேர... 


ம்‌ பொருள்‌ சர்‌ புகழ்‌ புரிக்தார்‌ மாட்டு என்றவாறு? இறை 


வன்‌ பொருள்சேர்‌ புகழையே: சேட்டு இருள்சேர்‌. இருள்வினையும்‌ 
பட ப ற கக்கி பி ப 5 அத 0 அ கவ்‌ அவறத்‌ 
* ரையிசமாவ த பிரமன்‌, முனியர்கள்‌. தவஞ்செய்கற்கு. காண புல்லை. 


. எடுத்து வளைத்தும்‌. சக்கர மாக்கி விசித்து இக அன்னாய்‌. ட்‌ ள்‌ : 


அப்பேர்‌ பெற்றது, இத. சதவரக ததன்‌ ட்‌ ட. 


௫௬... இருத்துருத்‌இப்புராணம்‌: 


பாக்கா நிற்பவரும்‌, இறைவன்‌ நிருப்பெயரையே எஞ்ஞான்றும்‌ 
இயம்பும்‌ இணிய சாவினரும்‌, இரு$று இருச்கண்மணி முதலிய வெ 
வேடமே பொருளாக்கொண்ட சிந்தையரும்‌ அவர்‌, அவர்களே அத்‌ 
திரி, கருக்கள்‌, கண்ணுவன்‌, கதி, 'அணிமாண்டலியர்‌, நாரதர்‌; அக 
i தீதியர்‌, சம்பு. சந்திரளுடர்‌, காத்தியாயனர்‌, மிருகண்டு முதலியவரா 
வர்‌. அம்முனிவர்‌ யாவரும்‌ ஒருகாலத்தில்‌ எழிலுறதஇரண்டு உருக்‌ 
இர யாகம்‌ ஒன்று இயற்ற முயன்றனர்‌. ௮௮. தெரிந்த அளவிலா 
(முனிவர்கள்‌ தத்தம்‌ மாணவர்களுடன்‌ ஆங்கு அடைர்தார்கள்‌. அப்‌ 
போதே அருக்தவத்திற்‌ நெந்த அறிஞர்‌.பெருமானுன சூகமா முனி 
டவர்‌ அம்முனிவர்‌ குழாத்துள்ளே அழகுறப்‌ புத்த. பொலிர்தனர்‌. 
மாணாக்கர்‌ பலர்‌ செறிந்த அம்‌ மாமுனியைக்கண்ணுற்றுர்‌ பலரும்மழ்‌ 
கீத அடிபோற்றி அழைத்து ஈல்வரவு கூறிப்‌. புனிதப்பிடிகையைப்‌ 
பொழற்புற இட்டுப்‌ பூக்கள்‌, பல பொலிவுறக்கொண்டு, வண்‌ அருக்‌ 
யெம்பாத்தியம்‌,அசமனம்‌ அழகுற வழங்கி, அ'முக்ன்‌ ரில்‌ அறியு 
பெறற்பொருட்டு அன்பினால்‌. இன்‌: ஐக்கைகுவித்து' இறைஞ்சின்‌ 
"ர்கள்‌. அதுகண்ட அம்முனிவர்‌ பெருந்தகையார்‌ அவர்களை கோக்‌! 
.. மூனிவர்காள்‌! ஈங்கு இருக்க வென்‌. அருளிப்‌ ன்னர்‌, அவர்‌ இருமன்‌ 
இருபக்கமும்‌ இனி சத அமர்க்துனர்‌, அதன்‌ பின்னர்‌ அம்முனிவர்‌ 
குழாங்கள்‌ அனைவரும்‌. முனிவர்‌ செடுர்தகையான சூ முனியே 
க முனிப்பெருந்ககைமீர்‌! கலைபில்‌ சதெளிர்த விபாதன்பால்‌ கற்பன 
அனைத்அங்‌ கத்றீர்‌ என்று பலவா இ இடித்த இபப த 'இக்காட்டில்‌: 
செபிரானுக்குரிப வேள்வி ஒன்‌ று இயற்ற எண்ணி2னம்‌, இதற்கு ௮ 
சு சிவபெருமானே வர்சுதுபோன்று அடிகேள்‌ ஈன்‌ கு எழுக்க ருஸினிர்‌. 
இப்பெரும்‌ பயனால்‌ அதவும்‌ “மிகச்‌ கறர்ததோர்‌ ்‌ வேள்வியாயிற்‌ நு; 
' இதனால்‌ இவ்வேள்கியும்‌ இனிது கிறைவெய்‌இ இன்புறப்‌ பெற்றேம்‌. 
'அஅமட்டுமின்றி யாங்களும்‌ இறர்தோம்‌. இனிச்‌ சிிதும்‌ எங்க: 
க்கு இழிவு வந்செய்தாஅ, இதபோது எமது பிறவியைக்‌ கழிக்‌ 
கத்தக்க கன்னெறி யாதென அகத்தால்‌ அராய்க்து அக்கெறியுஞ்‌ வெ: 
“பெருமா ன்‌. திருவடிக்‌ காட்சியே யெனக்‌. தெளிர்தனம்‌, அனுவும்‌ 
எதனாலாகுமென்‌ அ உள்ளத்தால்‌ உணரும்போ தில்‌ அறவு, வேள்வி; 
வரம்‌, அவம்‌, இவற்றுள்‌. யாதானாமோவென ஐபமுற்றனம்‌. பின்னர்‌ 
அத தீரத்‌ தேவரிரை' நினைக்‌2ே காம்‌, உம்‌ மை உன்னுடன்‌ போதே இறை: 
வன்பால்‌ இடையறும்‌ பதிஇ ஒன்றே அதற்குச்‌ தெர்த தாதுமணல்‌, . 


ம்‌ 


தைமிசப்படல.ம்‌, ௫௭ 


அணிச்துசொண்டேோம்‌: அதைக்‌ கொடுப்பது அப்பெருமான்‌ புரா 
ணக்‌ கேள்வியே. பன்றிப்‌ பிறிதில்லை என்பதையும்‌, அங்கையின்‌ நெல்‌ 
விக்கனிபோல்‌ அறிச்‌துகொண்டனம்‌,,. ஆனால்‌ அப்பெருமான்‌ வாழ்ச்‌ 
திருளாகின்ற தலங்கள்‌ பலவற்றுள்ளும்‌ சிறந்த தலம்‌ இததான்‌ என்‌ 
பனுமட்டும்‌ தெளிச்நிலேம்‌, : ஆதலால்‌. இம்மை, . மறுமை, விடுகை 
எண்ணவே எளிதில்‌ எய்‌ அவிக்கும்‌ இயல்பான அம்‌, மூர்த்தி தலம்‌ 
திர்த்தமுறையே இறந்ததும்‌, எவரும்‌ விறாம்பத்தக்க தமான சிறந்த 
தோர்‌ சிவன்‌ இருப்பதி இவ்வுலகில்‌ யாங்குளத?2 அங்கனம்‌ உள 
தாயின்‌. அவ்விடத்தையும்‌, அதன்‌ வரலாற்றையும்‌ வரன்முறையாச 
வழக்கியரூள வேண்டுமென்று அச்குச முணிவரை வேண்டினர்‌. அம்‌ 
முனிவர்பெருமான்‌ நெடும்பொழு சிந்தித்து வேதத்தாலும்‌ வினம்பு 
கற்கரிய முச்சிறப்புடைய முதன்மையான தலமொன்‌ அகண்டு இரு 
கைகளும்‌. சிரசின்மீது ஏறாரிற்க இரு கண்களினின்றும்‌ கண்ணி? 
பொழிப அரஅரவென்‌் று இவன்றிருப்‌ பெயரையே -இடையிடைமே 
சொல்லி 5கொண்டு அதனை வரன்‌ முறைபாகச்‌ சொல்லத்‌ அணிச்தனர்‌ 
முனிவர்கரள்‌! நீவிர்‌ கேட்ட தலம்‌ மிச அருமையிற்‌. கண்டோம்‌. 
. அது எவ்வூதிபினும்‌ அழியாப்‌ .பெரும்பு முடைய. அதனை 
அறைதல்‌. எனக்கு அரிது. அதனைக்‌ கூறவல்லவன்‌ சிவனேயல்லா ஆ 
்‌ பிறர்‌ வல்லவராகார்‌. அல்நனமாக, இதை கான்‌ கூறத்‌ தொடங்கல்‌ 
நகைப்புக டெமாம்‌, இதுவரை யான்‌ இதனைக்‌ கூறிய மில்லை. 
அகனைப்‌-பார்த்தாலும்‌, நினைத்தாலும்‌, சொன்னாலும்‌ அவர்கள்‌ பந்து 
ம.ழிச்து. விடுபெறுவ ரென்பது உண்மை. . அதுதான்‌ கரவரிப்பூம்‌ 
யட்டினத்துக்கு இரண்டு யோசனை மேற்ி.சையிலுந்‌ காவிரிக்கு 
தென்கரையிலுமாக உள்ளது, அறு உத்தாலகவனமெனப்படும்‌. 
இன்னும்‌ அதற்குப்‌ பல பெயர்களுமுள்‌ என, 


யமன்‌ இம்மூவுலகங்க ளும்‌ புகழத்தக்க இப்புராணம்‌ சொல்லத்‌ 
தஅுணிச்துளேன்‌. இப்பொழுது நீங்கள்‌ பன்னூலும்‌ கன்றாகத்‌ 
தெளிச்து மலமற்றுச்‌ சிவபெருமான்‌ இன்பக்கடலில்‌ மூழ்‌ூன்தீர்‌ 
கள்‌! அத்தகையீர்‌! ஒன்றுமறியாதவர்போல்‌ இப்புராணத்தைக்‌. 
கேட்டலான து எனக்குப்‌ பெரும்‌ புண்ணியத்தை அளித்தற்கு ஒரு 
உபாயமாக்கல்‌ போ.லுமென்றே தெளிர்தனன்‌, அன்றியும்‌ அல்ல 
னம்‌ கேட்ட அ இல்வுலச முழ அம்‌ உப்பும்பொறுட்டேயாகும்‌. இ௮ 


8. 


௫௮ இருத்‌ அருத்திப்‌ டரர்ணம்‌,' 
தான்‌ நூலுணர்ச்கி வாய்‌: ந்த பெரியார்‌. இயல்பாம்‌. இன்னும்‌ நீங்கள்‌ 
வேள்விகளைச்‌ செய்வம்‌ உங்கள்பொருட்டோ. அன்று அதவும்‌ 


உலக முய்யும்பொருட்டே யாகுமன்றோ? இதனால்‌ “இப்‌ பகத. 
தைக்‌ கூறும்‌ கானும்‌ பல்லு ன்‌ அண்ற்கள்‌ வட்‌ 


கைலைக்கிறைவன்‌ திருமுன்‌ உணர்ச்தவர்‌ கந்தி டுள்‌ 
அவர்பாற்‌ கற்றவர்‌, சனற்குமார முனிவர்‌ அவரிடத்தில்‌ கற்றவர்‌ 
வியாதமாமுனிவர்‌. அவர்பால்‌ அடியேன்‌ பதினெண்‌ புராணங்களை 
யுங்‌ கற்றனன்‌. அப்ப இனெண்‌ புரரணங்களுள்‌ ஆக்கனேய புராணது ' 
துள்‌ உத்தாலகவன . மெனப்படும்‌ இத்திருக்‌ ருக்‌ தியின்‌, இறப்பு” 
கூறப்பட்டுள்ளது... அதனை உககளுக் குச்‌ -சொல்கின ன்‌; கேட்‌ 
பீர்களாக வென்று அச்சூதீமாமுணிர்‌ இத்திருக்‌ அருத்தயில்‌.. எழும்‌ 
தருளிய சொன்னவா நுறிவாசையும்‌)- அமருமபனன . வன; மூலையாளூம்‌. 
்‌ காஅசரந்திளமுலையா ரூமா இ ருபெருமாட்டி யாரையும்‌. மனதில்‌ 
சந்‌ அத்‌ அத்தன்‌ செயலற்ற ல்‌ ல 2 A மச்‌ இறப்பு 
- முற்‌ Fs லம்‌ ல்‌ த ஆன்‌ 


௪வது வள்சப்படகம்‌ ட” 





ல்ல அம்மை கேோரவுருவரகப்‌ பனகன படலம்‌. ்‌ 


_ தமதியல்‌" 'யாவ ராலுஞ்‌' சாற்ஜெணாப்‌-பெருமா | ஒருத்‌... 

தமதியா. னத்தர்ன்‌ வேற்கட்‌- டடமுலை | மடக லார்நச்‌ ப ட டது 
சும்திரூ பத்தா ஜென்னா சுடர்முடி' யிடும்‌. 'தாளான்‌ லவ்‌ 
ட்‌. அலற. காமத்‌: தோனறலில்‌, வுலகக்‌ கரப்பான்‌, -. ௫. 


கலைமதி. யமைச்சர்‌ போ்தக்‌ கரிடில்வே இயர்கள்‌ வாற்த்ச 
வலைகட லுத்த வைப்போ லைவறப்‌ புரக்கு நளின. 
ம்லைவரு ம்வனைக்‌ காண்பான்‌ மாணவர்‌ குழாத்தற்‌ சூழத்‌. 

- தலைமைத. மத சர்ச்செள தரிசன. னதா, வந்தான்‌, கழ 





இருமுனி வரவு நோக்கி யிருக்கைகின்‌ இழுக்கு செ: 1 
ம௫மலர்ப்‌” பாதச்‌ தாழ்க்து மூழ்ச்சயி ' னழமைத்து வந்து * 

குருமணிப்‌ பிடத்‌ தேற்றிக்‌ கு குணங்கெழு தசை டட 2 
பொருவு: ஞ்‌ பெற்றுப்‌. போத்‌; ரிசெய்‌ இழுக்க வின்னர்‌, ப 


- 
ல தி 


அம்மை கோவன்‌ கப்‌ பரமனருஸிய படலம்‌. ௫௯ 


முணிவரன்‌ வதன கொக்கி ஜூரி குலக்‌ காக்கும்‌ 

பனிமதிக்‌ குடையான்‌ முக்கட்‌ பரமனார்‌ சரித மெல்லர . * 
சனியுணர்க்‌ தனையே தெய்வ ஈங்கையெம்‌ பிராட்டி வெற்பின்‌. 
அனிமக னாய வாறென்‌ திவம்புரிர்‌ இருந்த வாதென்‌. ன்‌ ௪ 


சங்கரப்‌ பிரானெப்‌ போது தனிமணம்‌ புரிக்தா விச்தத்‌ - 
தங்கமார்‌ கதைய னக்குச்‌ சொற்நிட வேண்டு மென்ன 
வங்கவ னுவகை விம்ம வதிக மக்தணமிக்‌ காதை அ ல்‌ 
பங்கமுற்‌ நகற்று மென்று பகர்க்துபின்‌ அரைக்க லுற்றான்‌. இ. 
பொருவரும்‌ கருட கற்பம்‌ புகவிசண்‌ டரவ தென்ன 
வருமனு வக்த ரத்இன்‌ மதிததிடு முப்பத்‌ தாறாம்‌. - ்‌ 
திருவியல்‌ யுகமா ணத்திற்‌ 2௪,52௮. ஞுதிசாஸித்‌ . நட்ட ௮ 
- தருமசன்‌ மாவென்‌. சச்‌ தாங்கொரு மறையா அுள்ளான்‌. க 


இரதி தெய்வக்‌. கங்கைச்‌ “செழும்புனல்‌ யமுனை யென்ன. 

வுரையிரு ஜிக்கு நாப்ப ுயர்ம்கம்‌' பல்ல செய்தான்‌ க ்‌ 
வரைகுழைத்‌ தெடுத்த முக்கண்‌ வள்ளலும்‌. கன்பு பூண்டோன்‌. 
விரை அங்‌ கந்தம்‌. கதா அச ட வவள்று: 'னில்லாள்‌,. ப கல்‌ 


தன்‌ னத்‌ பாக மன்புற. கக்கி போத்தி. ல்‌ 
மன்ன நீகியை வெல்லாம்‌ விஞ்ப்விடை , வழக்கு கன்னார்‌ டட 
_பன்னலத்‌ தரும சன்மன்‌. பாவைதன்வதனரோக்கி - 


முன்னு கொத்து இவுக வென்ன. லென்று. டட 


3 பகல்‌ கூப்‌ சோ லத்முன்‌ முன்பு: & 
அன்னருங்‌ கயிலாயத்துத்‌ தூமணித்‌ தவிசின்‌ மேலான்‌. 

- முன்னரும்‌ கணேசர்‌ கந்தர்‌ முதலியர்‌ சூழவை ்‌ 
யன்ன கு. அண்டத்‌ தெம்மா அகத்‌ தக்‌ பார்த்தான்‌. ௧ 
பார்த்தன்‌ முகை மீன்ற- பராபரை ய்டிவ்‌ ணக்கிக்‌ - 
நீர்த்தனே கதையொன்‌ தெற்குச்‌ செப்பிடு. கென்னத்‌ தோற்‌ ற்‌ ட்ட 

க _போர்த்தநா யகனஞ்‌. செவ்வாய்ப்‌ புல்லிய ம அவற்‌ ஜோத்றி. 
வார்த்தடல்‌. க கங்காய்‌ ப்‌ கேளென 7 அகக்‌ அத்றன்‌, an 


- we 


- - த்‌ வன்ன 


a ந: ட்‌ 
- 


ஆ 


௬ம்‌ , இருத்துருத்திப்‌ புராணம்‌. 
மரையலர்க்‌ இழவன்‌ மைர்தன்‌ மாதவத்‌ சக்க னென்பான்‌ 
விரைமலர்‌ கரிய கூந்தல்‌ வேதவல்‌ லியினோ டாற்றும்‌ 
புரையறு தவத்தை நோக்பெ்‌ புத்திரி யெனநீ போக்தா 
்‌ யுரைசெயும்‌ பருவத்‌ தன்னை மணந்தன்‌ மவனிலுற்‌ 2 2ற அக 


ஆயபி னெமைவி சோதித்‌ தொரும்க மாற்றப்‌ புக்கான்‌ 
மேயவக்‌ காலை நியவ்‌ வேள்லியஞ்‌ சாலை யுற்றாய்‌ 
. தீயவச்‌ தெம்புத்‌ தக்கன்‌ செயிர்த்தவ மதத்த னோக்ப்‌ 
” பாயவத்‌ தழலீ ஆடு பட -ர்ந்துறா மறைத்தா யன்றே. ௧௨ 


உருமறைத்‌ அடனே ட சென்று பருப்பதத்‌. தாச வற்ற 
தருமனை மேனை யோடூஞ்‌ செய்தவ முதிர்ச்சி நோக்கி 
யொருமழப்‌ புதல்வி யானா யுவந்தவன்‌ வளர்க்கும்‌ சாலைப்‌ 
சொனாவருச்‌, தவமேற்‌ கொண்டாய்‌ புரிசக்தெமை டா ல்ல 


அன்னது: செரித்த யாமோசக்தண ஞகப்‌ போக்கு 
முன்னரும்‌ விளையாட்‌ டாலே மொழிரில மொழிபச்‌ சற்ற 
மன்னலு மறைந்து காட்‌ மால்விடை யோடு ஈல்கம்‌ 
'கன்னலங்‌ குதலைச்‌ சொல்லாய்‌ கைதொழு தொதுங்‌ நின்‌ டப்‌. ௧௪ 


செழுமலர்க்‌ கோதை கல்லாய்‌ இருமளை யக்கிற்‌ போக்‌.” 
யெழுமுனி வாரை யேவி யீன்றவ னிசைவு தேர்ந்து 

முழுதுல 'குவப்பயாரு. மொய்த்இட வாங்கு மேவிக்‌ ்‌்‌ 
்‌ கொழுமண நின்னைச்‌ செய்து குலலியில்‌ ( குத்‌ றம்‌ யாமே. ௧௫ 


= 


இதுகிகர்‌ கதை வே றில்லை வென்றும்‌. தனனெல்‌ கோமா 
னஅதெரிக்‌ தனையோ வென்ன வினமரை யகமகிழ்ந்தாள்‌ 

முூஅபுகம்‌ மன்னா நீயு மூணசென முனிவன்‌ கூறிக்‌ ்‌ 
ள்‌ பின்னுமீ.அ ' கு த கா க 

வின மரை யுமையா ளப்பால்‌ விழைர்ததென்‌' அரைத்‌ யென்ன . 
வனகவத்‌ கரும சன்ம னறைகுவா னம்மை போற்றி 

்‌ மனமகிழ்‌: வற்று நீமுன்‌ மணந்தது மூகை கண்ட - “ 


கவன்‌ பட்ட தைய காலநீட்‌ மதத தாலே த்‌: 


அம்மை கோவுருவாகப்‌ பரமனருளிய படலம்‌, ௬௧ 


இன்னமு மொருக்கான்‌ மன்ற லியற்றிடி லினி ௫ தேர்வேன்‌ 
மன்னவ வென்று மாழ்க்தான்‌ முதல்வனும்‌ கருண்‌ பூத்து 
மின்னவி ரிடைம டந்தசய்‌ மேலம்‌ லாம்பு யப்பேர்‌ ்‌ 


மன்ன இடுகற்‌ பத்தின்‌ மணஞ்செய்லா மென்றா னன்றே. கபி 


மேல்வரு கற்பத்‌ தென்று விளம்பின கி மயில்‌ போதே 
- சரல்புற மணப்பா மென்று சாற்றில்‌ னெனுங்க ௬ுத்தாற்‌ 
கோல்வளை யுவகைத்‌ தோற்றுள்‌ கூவின டோழி மாரைப்‌ 
பால்வளர்‌ பொழிலா. பத்துப்‌ படரும்‌ வம்மினென்றாள்‌. ௪௯ 


ஐ்.பணு மதனை கோக்க. ய்வமஇித்‌ தனணாஞ்‌ சொற்ற 

செய்ய வின்மொழியை யென்று சிர்தையுட்‌ டேர்க்து கொண்டு 
மையலிர்‌ கருங்கட்‌ செவ்வாய்‌ வாணுதன்‌ மடந்தா யென்றும்‌ 
பொய்யமை யாத கஞ்‌ சொற்‌ ப போற்ற னீத்தாம்‌ ்‌ 


பேதமையுருவ மாய்‌ பிராகிரு தப்பெண்‌ போன்று 

பாதலி னொருகோ வா யவனியிற்‌ சரிக்க வென்றுன்‌. 

மாதரம்‌ பிகையிவ்‌ வார்த்தை கேட்டலு மதிமா மார்து 
போதில்‌ கென்ன வற்று ர்ச்‌ ஐஸவுற்‌ ருளால்‌. ௨5 
அஞ்லியில்‌ கண்ண ளாகி யரியொரு வராக ரூப 
.மருவியுங்‌ காணாச்‌ சொம்பொன்‌ மலரடித்‌ தலத்து வீழ்க்து 
வ:நலியோர்‌ மகிழ்ச்சி யென்று மற்ற ௮ தேடிக்‌ கொண்டேன்‌ 
பெருக்‌ யாதானுமில்‌ லாவபராதம்‌ புரிந்தே னன்றே. ௨௨ 
பொறுத்தல்செய்‌ தருடி யென்று. புக்இிறைர்‌ இரங்கிப்‌ போ ற்றிக 
கறுத்தல்செய்‌ கண்டச்‌ தெண்டே ரட்‌ கண்ணுதற்‌ கருணை மூர்த்தி. 
மஅத்தல்செய்‌.இடவல்‌ லானே மன்னுயிர்‌ முழுது மீன்றான்‌ . 
வெயுத்தல்செய்‌ அபர மோக அர்த்த விளம்ப லுற்றுன்‌. ்‌ 


அன்னமென்‌- னடையாய்‌ சற்று மஞ்சலை. பசீ. யாகு 
முன்னமோர்‌ விடைகா மாய்கின்‌ . முன்னரே பயில்வே ஞானக்‌ 
தின்னமுங்‌ குறையா. அன்பா. றவழுகம்‌ மேனி முற்று 
மின்னமும்‌ யாது: வேண்டு மென்றவப்‌ பித்தா என்றே. டச்‌ 


அண்‌. இருக்‌ தருத்‌ இப்‌ புராணம்‌, 


உலகெலர மீன்ற தங்கை யொருபச வருவ மாக 
வலூலொக்‌ கருணை மூர்த2 ர ருவிப வண்ணைஞ ௦ சொயற்றுக்‌ 
இிகைவா ஊதை மானு. சேவ பணிர்து வேண்ட 
வில கமா ஜேவன சாரு மிடமருரியது ரைப்பாம்‌.' ்‌ உ௫ 
௫-லது அமை கேரவுந வாகப்‌ பாமனநளிய படலம்‌ முற்றியது. 
ஆகப்‌ படலம்‌ ௫-க்குத்‌ திருவிருத்தம்‌ ௨.௮௯ 


௫-வது அம்மை கோவுருவ கப்‌ பாமனருளிப படலம்‌. 


சு மயென்பான்‌ ஒருவன்‌ இறைவனை இன்புற 5 யொனம்‌ செப்‌. 
யத்தக்கவனானான்‌ எம்மங்கையரு ம விரும்பத்தக்க இங்கள்‌ வடிவினன்‌. 
பகைவர்‌ அனைவரும்‌ வணக்கத்தக்கவன்‌. அவன்முன்‌ “அமைச்சர்‌ 
தல்‌ சூழ மறையவர்கள்‌ - வாழ்த்த இவ்வுலகத்தைக்‌. வர்க அகம்‌ காலக்‌ 
. திலே. அவ்வாசனைக்‌ காணும்பொருட்டு - மாணவர்‌ கூட்டத்துடன்‌ 
மதிமிக்க செளதரிசன முனிவர்‌ ஓ ஒருவர்‌ வக்தனர்‌. அதுகண்டு 
சுமதியென்பான்‌ தண்‌ இருக்கைவிட்டு 5 ழும்‌ தபோய்‌. எதிர்கொண் 


டறைத்து வந்து ஆசனத்திருத்தி அபமையக இசைஞ்‌ி வழி: ல்‌ 


டியற்றி. அவாருள்மொ;தி கொண்டு அவர்‌ திருமுன்னே இருக்தனன்‌ : 
இரு நக்தபின்னாம்‌. அவ்வரசன்‌, முனிவர்பெருமானைோக்டி | முனில 
பேறே! முக்கட்‌ பெருமான்‌ மாபெருக்‌ இருவிளை பாடல்‌. முழு 


£ நீர்‌ தெரிக்‌இர்‌. அதலால்‌ அப்பெருமானு 5 டைய தேகிபார்‌ மலைமகளான. 


வாறும்‌ அவர்‌ தவம்புரிக்தவாறும அத்தவப்பயனால்‌ அப்பெருமான்‌. 


இக்காலத்‌ இல்‌" இிருமணஞ்செய்தருளினாரென்பதும்‌;  அடியேனுக்‌ க 
சன்குணர்த்தல்‌ வேண்டுமென்று. விண்ணப்பஞ்‌. செய்மனன்‌... அ 
பேட்ட முனிவர்‌ யான அவை கன்கறிக்தனன்‌. அவை முற்அம்‌ இல்‌ 
மறைவாயுள்ளன , அவற்றை "உனக்குச்‌ சொல்லுவேன்‌ : கேட்க 
வெ வன்று- சொல்லியருள்வாராயினம்‌. : ்‌ 
ள்‌ கருடகத்‌ப,திில இரண்டாவது மனுவர்‌இரத்ிலே முப்பத்‌ 
 தாறாவத யுகமாணத்திலே இரேதாயுகத்தில்‌ .. முகல்காளி2ல தரும 
சன்மா என்னும்‌ மறையவன்‌ ஒருவன்‌ உள்ளான. அவன்‌ யமுனை 
-கந்கையாபயெ இருகஇகளுக்கு கடுவண்‌ உயரிய யாகங்கள்‌ பல செய்‌ 
்‌ தனன்‌. அவன்‌ இறைவனா செபிரானிடத்தில்‌ சிறந்த அன்பு பூண்‌ 
டவன்‌,. அவன்‌. மனையாள்‌. அினமசையென்பாள்‌. இதுநாள்‌. அரத! 5 


- 


d 


அக சோவுருவாகப்‌ பரமன்றா நனிய ப படலம்‌. ௬௩. 


கெட்ட கேள்விக்‌ ர்‌. அவைக்கெட்டு எனக்கு தற்‌ 
'யரகவென்றும்கேட்டனள்‌, அதற்குத்தருமசர்மன்‌ அவ்வினமசையை . 
நோக்கி மாதே! இது சொல்லி முடியுமே ம்‌ சொல்லுவேன்‌ 
எனது. சொல்லத்தொடம்கினன்‌. 


முன்னொரு காலத்திலை கணத்தில்‌ மாணிக்கப்பிடத்திலே. 
சிவவெருமான்‌ . மூத்தபிள்‌னையார்‌, இளையபிள்ளையார்‌ முதலியவர்கள்‌: 
ரூழ்க்திருக்க எழுந்தருளி. இருர்து தனத வாழ்க்கைத்‌ அனையர்‌ 
உமை அம்மையின்‌ திருமுமண்டலத்தை' இனிது மோக்கிய்ருனினன்‌, 
்‌ அதுகண்ட உலகமமையார்‌ : எம்பெருமான்‌ நிருவடியில்‌ ட விழுந்து 
இ எ.றஞ்‌ அடியேனுக்கு அரிய பெரிய ௧ யொன்று அருளவேண்டூ 
மென்று அட்டி விஸ்ணப்பன்‌ செய்தனள்‌.. அஃ அறிக்க நளிய 
எம்பெருமான்‌” உமைநங்சாய்‌!. ஒன்று” கரைப்பன்‌. அதைக்கேட்பா. 
யாச. ஒருகாள்‌ "மலரவன்‌ மகனான மா பெருர்‌ தவத்தையுடைய... 
அ என்பவன்‌, நீ பூத்திரியகும்பொருட்டுத்‌. கன்‌. மனை வியாகய 

வேகத்த னத ம்‌ டட அட டட அ ல 







அதற்காக ப்‌ அவ 
ப ரூவத்‌இிலேவம் து. உண்ணை SL ணஞ்செய்‌ அவர்‌? தின்ன 2 
என்னைப்‌... பகைத்து ஒரு யாகம்‌ செய்5னன்‌ அனு அமையத்தில்‌ கீ. 


A த. 4 - 5 நின்னை. அச்‌ அவம்திக்‌ 





தக இருத்துருத்திப்‌ புராணம்‌; 


இதனை நீதெரிக்தரயோவென்று சருமசன்‌ மன்‌ உற்னான்‌. அதுகேட்ட 
வினமரையென் பாள்‌ கருமசக்பனை கோக்க உமையானவள்‌ அதன்‌. 
பின்‌ விழும்பியற யாது? அலையும்‌ கூறுக வென்னத்‌ தருமசன்மன்‌ 
கூஅவானாயினன்‌. 
உமைமக்கை சிவபிரானை வணக்கத்‌ தேனீர்‌ நீர்‌ என்னைமணஞ்‌ 

செய்துகொண்டது கெடுங்காலல்‌ கடந்ததாதலால்‌ அது ஊமை 
யன்‌ கண்ட கனவைப்போலாயிற்று. ஆதலால்‌ இன்னும்‌ ஒருமுறை 
அடியேனை மணஞ்செய்தால்‌ யானும்‌ அதனை யறிவனென்று விண்‌ 
ணப்பஞ்செய்தனள்‌. . அதற்குச்‌ சிவபிரான்‌ 'கருணைமிகுக்து பெண்‌ 
ணரசே! இனிமேல்‌ வரும்‌ பிர்மகற்பத்தில்‌ உன்னை மணஞ்செய்இடு . 
வோமென்றருளிச்‌ செய்ய அம்மையார்‌ இறைவனார்‌ இப்போதே 
மணஞ்செய்வேனென்று கூறியருளாமல்‌ அடுத்த கற்பத்தில்‌ செய்‌ 
வோமென்று கூறிவிட்டாரென்று வருத்தமுற்றுத்‌ தீம்‌ தோழிமார்‌ 
களைப்‌ பொழில்‌ விளையாட்டிற்கு வாருங்களெள்று விளித்தன ள்‌, > 

 அஃதறிந்தருளிப - எம்பெருமான்‌ எம்சோட்டியோ கம்மை 
அவமதித்தனளென்று மனத்துள்‌ நினைத்துக்கொண்டு பெண்ணே... 
என்‌ வாக்கை இகழ்க்‌ அவிட்டமையால்‌ கீ-இப்பூமியில்‌ ஒரு பசுவாக 
ஊர்கவென்றருளிச்செய்தனர்‌, ௬ ஆ 


அம்மையார்‌ அதுகேட்டு மஇிமயக்க இங்கு என்னோ? தீங்கு, 
வர்அற்ததே, என்‌ செய்வாமென்று அனாத கண்ணீர்‌ விந்த 
இறைவன்‌ அடியில்‌ விழுக்து, அண்ணலே. “எனக்கு மகிழ்ச்சிேவேண்டி 
உம்மிடம்‌ வந்து அதற்கு மாறாகக்‌. கவற்ியைத்தேடிக்‌ கொண்டேன்‌. 
அன்றியும்‌ தேவரீரிடத்‌ தத்‌ இன்கும்‌ இழைத்தனனுபின 4 ன்‌. இதனைத்‌ 
தேவரிரே பொறுத்தருள வேண்டுமென்று மனக்கவன்‌.று. எம்பெரு 
மானைத்‌ அதித்திடக்‌ கருணையங்‌ கடவுளாயெ. 'சிவயிரான்‌ அம்மையார்‌ 
வருத்தம்‌ முழுதும்‌ கோகயெருளி, : அன்ன குடையாய்‌! சிறிதும்‌ ' க. 
அஞ்சற்க! நீ ஓர்‌ பசு அதற்கு முன்‌ காமப்‌ ஒரு கிடையா கின்‌ 


முன்னரே வருவோம்‌. ட்‌ க 
.... 'தினக்கு அறிவும்‌ ஜிதல்‌ குறையாத. 'உனதுபால்‌ ஈம்‌ மேனி 
முழுதம்‌ தவமா நிற்கும்‌ இன்னும்‌ நினக்கு டப்‌ வெண்டமேன்ம்‌ 
கேட்டு அம்மையை மழ்வித்தராளினர்‌, தல்‌ 
௫ வது அம்மை கோஷநவா கப்‌. கய்‌ படல கத்தியது. 








லல. ௮ 


கோவிழ்குப்‌ ட பயிலிடங்‌ கூறிய படலம்‌, . ௬ 


௬-வது கோவிற்குப்‌. பமிலிடங்‌ கூறிய படலம்‌, - 


வனமசை மலர்ச௪: மம்ககும்‌ வாண்முகச்‌ கறாங்கட்‌ செல்வாய்‌ 
வினமரை கேட்டி பென்‌ று விளம்புவான்‌ றரும சன்மன்‌ 

தனமல்‌ர மிடிக்க வீங்குர்‌ தையனா யக அத்து. 

கனமரை யளவு மொவ்வாக்‌ கரியகண்‌ டனைவ ணங்‌ க 
அவுரு வாகி மண்மே லிப்ங்கென வருளிச்‌ செய்தாய்‌ = 

& முரு வடையா யெந்தத்‌ தலமுபன்‌. திடையுக்‌ த்சணத்‌ 

£ தேவு ந வுடையார்‌ நாளுஞ்‌ செறிவதெத்‌ தான மோர்முக்‌. 

கோவுரு வேத்த ரீவால்‌ ( ரூறிச்செறி வளதெத்‌ தானம்‌. ப ந்த 24 
கொடேன்‌ மாக்க ளானுங்‌ கொலைச்‌ மறவ ரானும்‌ 

: படுபகுப்‌ பிருது வானும்‌ ப்சவஞர்‌ சிறிது மின்றி - 


கெடுதி வளத்தி ஷோங்க கென்முதற்‌ ரண டக.. அன்த, டக்‌ 
விவ. செயாம வியா௫ு.மேவுறு தலமெத்தானம்‌. வ. க - 


புண்ணிய” மண மேருப்‌ போத்பணைம்‌, இடலெத்புதான்‌.. 
- கண்ணிப்‌ நின்றாட்‌ கன்பர்‌ களித்தமர்‌ தாலெத்‌ தான ; 
பென்னிய விவைக ளெல்லாஃமியை தரார்‌ தான ( மொன்று. 
கண்ணிய வருடி | யென்ன ஈம்பிரா வருண்‌ செய்யும்‌. 


கண்கள்‌ கி, வான்‌! i குடசம்‌? வன்‌ கடமென்‌. அள்ள : 





ளு 





௬ 
எண்ணரு மலிங்க மாக்காம்‌- ல அன்றிலின்கி மெற்லான்‌ ட்‌. 
கண்ணரு.. மொரு. காமென்றுங்‌. கலர்‌ வாழ்க்‌: இருப்‌? சின்ன 
கண்ணரு. கமக்கன்‌. பான. நல்லவர்‌ குழாங்கண்‌ மல்கிப்‌ 
ப்‌ கெயல்க: ர்‌ செய்‌, தூ எ! அடந்தலிரக்‌ இரப்பர்காளூம்‌, தல்‌ 





இ திருத்துருத்திப்‌ புராணம்‌. 

ஒருகுணக்‌ கடற்கு மேற்பால்‌ யோசனை யிரண்டோ டொன்றிற்‌ 
பொருதிரைப்‌ பொன்னித்‌ தென்பாற்‌ பொலிவடா சணிய மென்றும்‌ 
பெருவள னமைக்அ மேவும்‌ பிபா ரணிப மென்று 

மிருவரும்‌ பரவுச்‌ தான மியையுமெண்‌ ணிலவுண்டின்னும்‌, ௮ 


உரைத்தவித்‌ தான மேரி யு வை கயிற்‌ பயிலும்‌ தானம்‌ 

விரைத்த பூங்குழலாய்‌ நீபா வு நக்கொடு மேவும்போ 

வரைத்தமின்‌ கூறா மாவும்‌ வாணி. மற்று ளோரும்‌ . 

புரைத்தவிற்‌ இராணி முன்னாப்‌ பொலிபா மகஸிர்‌ தாமும்‌. ௯ 


எழுமுனி வரர்முன்‌ னானோ ரில்றைக்கெதீதி மாரு' 
ஈழுவலில்‌ வனப்பு வாய்ந்த காககன்‌ னியருக்‌,தீம்பாற்‌ 
கொழுவளப்‌ .பசுக்க ளாகக்‌ கூடவே பபில்வார்‌ மாயோன்‌ 


பமுதக நறமரொ டுங்கோ பாலனாய்ப்‌ பயிலா நிற்பன்‌, . . ௧6 


வெள்ளியம்‌ ௮ரியு சாணம்‌ விடையுரு கொன்று தாங்‌. 

யொள்ளிய யாமு நின்னா னலைவு வோம்‌ பொழியா. நிற்குர்‌ 
கெள்ளிய நின்பா லானக்‌ திருமேனி கு குளிர்வோ நகின்காற்‌: ' 
டப குதியும்‌. பூண்போம்‌. போக்குல பசுத்து வம்பின்‌. டக்க 


செவ! இருவ£ீத்‌ அ மறையவ னொருவன்‌ செய்யு 
முருத்திர யாக குண்டத்‌ அற்பத்‌ யாவை. யாமும்‌. a 
வருத்தமொன்‌ நின்றிக்‌ கொண்ட மால்விடை யுருவ நீக்‌ அப்‌ 
பொருக்க ரீங்கு நின்றும்‌ போக்குத மண்ப்போ மென்றான்‌, ௧௨. 


என்றனு மூவகை வம்‌ on i oe 

குன்றகிற்‌ குழைத்தா யாகங்‌ குயித்திடு மறையோன்‌ யாவ . 
னன்றஃ துரைக்இி யென்ன நாரணன்‌ முதலோ, சேத்த 

மன்‌ றநின்‌ வ்‌ வள்ளலோ டவல்‌ ட 5 எக, 


முக்கிய இரேதர்‌' தன்னின்‌ அதைக்‌ தகடு ஒண்டு 

நந்திய பெருக்கு வாய்ந்த ஈருமதை இரத்‌ அள்ள 
"னிந்திய மலவித்த நீரர்‌ னெம்மடிக்‌ கருவன்‌ பேய்ர்தா 
இந்திய வினையின்‌ மேல, அமு ச. ட 


கோவிற்குப்‌ பயிலிடங்‌ கறிய, படலம்‌, 


நீபொர்‌ முழுது மேத்து-நிரஞ்சன னென்னும்‌ பேரா 
னேடுசூழ்‌ கூக்சத்‌ கற்‌ னிரஞ்சனை யென்பா ளோடு 
கூடுமா மறையா னேனோர்‌ குயிற்றரும்‌ யாகம்‌ பல்ல 
பாடுமா மறைழால்‌ சொற்ற படிமுடித்‌ அவத்த மேலோன்‌, 


அன்னவன்‌ மகப்பே றின்றி யளப்பரு நிதியம்‌ வீசிப்‌ 
பொன்னவிர்‌ தருக ருப்ப செகமுற்‌ பொலியா திற்கு 
மென்னமண்‌ டபமும்‌ வான்றே யிஞ்சிகோ புரக்க ளாதி 


சொன்னபற்‌ பலவுஞ்‌ சேசோர்‌ ராலபக்‌ துலங்கச்‌ செய்தான்‌, 


அனையமா தளிக்கு வேண்டும்‌ திருவெலா மமைப வீட்டிப்‌. 
புனயவா நமதி லிங்கப்‌ பிரதிட்டை பொலிபச்‌ செப்து 
நினையவா வம்ப இட்டை நிரம்புறச்‌ செய்யு முன்னர்‌ 
வீனையவா முடல க்‌ விழைதரு கத்னா ளும்‌. 
உள்ளபல்‌ பொருளு ம்ந்தப்‌ பெருக்தளிக்‌ குதவி நாளு. 


மெள்ள நங்‌ கொழு னைச்சார்க்‌ இருப்பதில்‌ விருப்ப முற்று 
விள்ள ந முடம்பு நீத்தாள்‌ விளம்பிரு வரைய. ஈந்தத்‌ 


தள்‌ ளருங்‌ கணக்‌? தார்‌ செம்பொன்‌ விமானே மற்‌ வ 


இக்கயி லாயத்‌ துய்க்க ச விருக்கன பரப யோர்‌ 
தக்கபுத்‌ இரியாவாய்மே தகுமறை யவர்கு லத்திம்‌ 
மிக்கவர்‌ தோன்றி யாகம்‌ விழைக்தியற்‌ அவரோ சென்றான்‌ 
முககணம்‌ பெருமா னோகை முழெத்‌ இருக்‌ தனண்மா தேவி. 


. இறைகியா வு வமாக யெக்குசான்‌ பயில்வே.னென்ன. 

நிறைவியா பக்மா யுள்ளா னிறத்தமை: நிரம்பச்‌ சொற்றால்‌ . 
குறைவியா தென்ன ஈாளாங்‌ குலவுறுங்கையிலா: 2 யச்௪ 

ருறைகியா முரைக்க மாட்டே மாயினு: ககடசனு ல்ல, 


௬-வது கோ கற்தப்‌. பஙினிடங்கூறிய படல முந்தியது. 


க படலம்‌ சக்‌ க்குத்‌ சிகிதந்தம்‌. ௩௦௯. 


ay 





(i 2 ௮ 


௧௫ 


ச 


௧௯... 





| -இருத்துருத்திப்‌ புராணம்‌, 
வடு கோவீற்குப்‌ பயிவிடங்‌ கூறிய படலம்‌, 


_தீருமசன்மன்‌ வினமரையைப்‌ பா ர்த்துச்‌ சொல்வானாயினன்‌. 
தையலே! பின்னர்‌ இமயமங்கை, இறைவனை கோப்‌ பெருந்தகை 
யே! என்னை இம்மண்ணுலகத்‌ ஒல்‌ ஒர்‌ பசுவாகி வருகவென அருளி 
வீர்‌. - அனால்‌ அம்மண்‌ ணுலூல்‌. நாண்‌ யாங்குச்‌ செல்வது? அனை. 
அருளவேண்டுமென்று . னை டட எம்பெருமான்‌ அஞ்‌ 
ரூவாராயினர்‌, பங்கையர்க்கரட! ழ்கடல்‌, குமரி, குடகு; திருவேங்‌ 
கடம்‌ என்னும்‌ இந்கானகு எல்லையையுடைய தமிழ்காடு முற்றும்‌ ஈமக்‌ 
குச்‌ இறெக்ததாகும்‌:. அதனுள்‌ கங்க முகலிய எந்நதியினும்‌ சிறந்த 
காவிரி நதி ஒன்றே பல. கால்களாகச்‌ செல்லாரிற்கும்‌. ஆங்க்‌ கற்‌ 
பகச்‌ சோலையினும்‌ சிறக்க சோலைகள்‌ சூழாகிற்கும்‌.... 'அவ்விடமெல்‌ 
லாம்‌ ஈமது குறிகளரஇய சிவலிங்கங்கள்‌ எண்ணிலா தனவுள்ளன. 
அவைகள்‌ அகவ ல்க நாம்‌ எஞ்ஞான்‌ அம்‌ கலந்‌ அவா ம்‌ வாம்‌, 
. தமக்கு அன்பு மிகுந்த பெ ய்க்தொண்டர்கள்‌. அவ்விடங்களிலேயே 
செய்தற்கரிய செயல்களைச்‌ செய்அ பகா ட்‌ 


அந்தக்‌ கற்க க்கு மேல்பால்‌ மூன்று யோசனை லல ae 
காலிரிக்குத்‌ சென்பாகத்தில்‌ இ திருவாலங்காடு, அரசங்காடு என்‌ றுள்‌ .... 
என்‌” அங்கே இன்னும்‌ பல தலங்கள்‌ உள்ளன: இத்தானங்‌களே 
நீ. மகிழ்ச்சியோடு. உலாவுமிடங்களாம்‌. A அவின்‌ உருலத்தோடு 
வருன்றபோது. நின்‌ கூறாயெ' இருமகள்‌,,. கலைமகள்‌ இருவரும்‌ பிற... 
ரும்‌, இக்திராணி - முதலிய அமரமாதர்‌' அனைவர்களும்‌, எழுமுனி 2 
மனைவியர்களும்‌, நாகமாதர்சளும்‌. வளமுள்ள பசுக்களாடி நின்னு * 
டன்‌ பயில்வார்கள்‌. - இருமாலும்‌- தனது. சுற்றங்களோடு பசுமேய்ப்‌.. 
பானாய்‌. வருவன்‌, யாமும்‌ இந்த. வெள்ளிமலையும்‌ நாண த்தஞுந்த 
விடை வடிவபெடுத்‌ த நின்முன்னே. உலாவுவோம்‌. பொழிகின்ற. 
- நின்‌ பாலால்‌ ஈம்‌ இருமேனி குஸிரப்பெஅவோம்‌. - நின்னுடைய & காற்‌. 
குளம்பின்‌ தழும்பும்பெறுவோம்‌, பின்னா்‌: நின்‌ பசுவடிவை மாற்று 
- வேம்‌. நீயும்‌ ஆங்கு ஓர்‌. பார்ப்பான்‌ செப்‌. யும்‌. வேள்விக்குண்டத்தில்‌ 3 
 தோன்றுவாய்‌. “யாமும்‌. அந்த. வட்‌ வடிவத்தை. விடுத்து. இவ்‌. 
விட்‌ த்தினின்‌ அம்‌. ஆங்கு வ ன்னை. மணஞ்செய்வோமென்று fy 
என்னா அ க க: - ஸ்‌ 











கோவிற்குப்‌ பமிலிடங்‌ கூறிய படலம்‌. ௬௯. 


அதுசேட்ட அம்மையார்‌ அகம௫ழ்ர்து எழுந்‌ து ' இறைவனடி 
யை இறைஞ்சி, எம்பெருமாலே !! வேள்விசெய்பவன்யாவன்‌ ? அதனை 
அடியேனுக்கு அருளவேண்டுமென்று விண்ணப்பஞ்செய்யச்‌ வெ 
பிரான்‌, மாதரசி] முதலான இரேதர்‌ ௨ கத்திலே. கருமதை நதிக்கரை 
யில்‌ லம்பொறிகள்பும்‌ அடக்யெ அறிவுள்ளவனும்‌, எம்பால்‌ மிக்க 
அன்புள்ளவனும்‌, வினையிற்‌. சிறந்தவலும்‌, ஒழுக்க. ல்கள்‌ அனைத்‌ 
அம்‌ உணர்ந்தவனும்‌ அனகிரஞ்சனனென்பான்‌. ஒருவன்‌ உளன்‌... 
அவன்‌ மனைவி நிரஞ்சனை என்பாளோடு 1 றரால்‌ செய்தற்கரிய வேள்‌ 
டல மறைதல்‌ விஇத்தபடியே மடுழ்ந்து செய்தனன்‌... அவனும்‌ மகப்‌ “ 
பேறில்லாமல்‌ அளவில்லா த பொருள்களை அளித்துக்‌ கற்படருகம்‌: 
மண்டபம்‌, கோபம்‌... மில்‌ முதலியவாக' உடைய _வெப்கெருங்‌ த 
கோயில்‌ ஒன்று -உண்டாக்கனென்‌... அக்கோயிலுக்கு. வேண்டும்‌ செல்‌: 
வங்கள்‌ அமையச்செய்து அதல்‌ . நமது குறியாயெ வெலிங்கத்தை ' 
யும்‌ இருத்தி இன்னும்‌ அதற்கு வேண்டுவன நிரம்பச்செய்யும்‌ முன்‌ 
னரே இறக்தனன்‌.. அப்போதே அவன்‌ மனைவியும்‌: எஞ்சிய பொருள்‌ 
க அக்கோயிலுக்கே விடுத்துத்‌ தனது தலைவன்‌ உடனுறை வாழ்க்‌ ' 
கைக்கு விரும்பி உடலைத்‌. அறக்கனள்‌.. அவ்விருவரையும்‌. நமது. 
தொண்டர்கள்‌ பொன்‌ (ஊர்தி). விமானத்தில்‌. ஏற்றிக்கொண்டுவர்‌௮ ள்‌ 
இக்கைலயில்‌ வைத்தனர்‌. அவ்விருவருக்கும்‌ ச புதல்வியாவாய்‌. 
அவர்கள்‌ மறையவர்‌ குலத்இில்பிறர த வேள்வி ஒன்று: செய்வார்கள்‌. 
்‌ அதைக்‌. தெரிற்‌துகொள்க என்று பிட அஅகேட்டு 
அலம்‌ தல்‌ i - ன்‌ 








எம தருத்‌அருத்திப்‌ புராணம்‌. 
௪-வது. கையிலாத்தியல்‌ புரைத்த படலம்‌ 


ஆயலின மரைகொமுக னத வணக்கி மனைவியொடு 

மேயகிரஞ்‌ சனனமரும்‌ வெள்ளிமால்‌' வரையாங்கு 

தேயநுற விருப்பதத னளவையெவ னிறைக்‌ அறையுக்‌ 
அயசெவர்‌ விரித்தெனக்குச்‌ சொலவேண்டு மெனச்சொல்வான்‌. 


எவ்விடம்‌ அப்‌ பரமசிவ னிறையியொடு மமர்கன்றா 
னவே கயிலாய மாயினுமா தராத்துட்‌ 
செவ்வியதர மிருதயவா தாரமெனச்‌ கறந்தோங்கு 
மெளவியமின்‌ முனி எதொ ழு்‌ கரயபெ தங்‌ கைலாயம்‌. 


மருமலர்மா ளிகையாத்கு மாண்பமைச௪த்‌ தியவுலக கம்‌ 
பொருதிகிரீப்‌ பு டையாற்குப்‌ பொஜ்பை தவை ஆக்‌ அற போற்‌ 
கருமலவே சறுத்தருளுவ்‌ கண்ணுதன்மா தேவனுக்கவ்‌ 
விருவர்தொழுங்‌ கயிலாய மிகச்சிறக்த தென்‌ அரைப்பார்‌. 


வாங்கிய நுண்‌ சிரை பவான்‌ மணவாளன்‌ கபிலாயம்‌ 
வீங்கயமற்‌ முவன்புகழே மிசைத்‌இிரண்டு நின்றெனவு 
மோங்கய௪ச்‌ அவகுணமே யுருக்கொண்டு நின்றெனவுச்‌ 
தேங்கயெவெள்‌ டட pL இகழுமிர சதவருனாய்‌ 


ரைசெயுன்ாக்‌ கடன்முதலாச்‌ (5 1வரு ௧௨2 மு 

' முரைசெயுநா வலந்நிவ. முதற்திவ மோமேமும்‌ 2 
புரைசெய்‌ தனதகங்கொண்டு பொலிபுடவி யளவுரைப்பின்‌. 
அ ம்‌ யோசனையே மத்றிதனுர்‌. 


சொல்றன்‌ கடலிலக்கம்‌ யோசனையா மதுசூழப்‌ 
பெற்றுயர்த வத்தளவு மத்துணேயே பேசுங்கான்‌. 
மற்றமைவா ரிதிபாரும்‌ வான்நீவ மோரா_றுங்‌ 
கற்றவர்க ளொன்றனுக்கொன்‌ திசட்டிப்பக்‌ தகு ம்‌, 


இத்தகைய புகிகுழ' விருப்பதுசக்‌ ல 
மத்தகைய மலையக்ல. ம்ர்பிரம்யோ சனையுயா. ட்‌ வ 

- மொத்துயர் நா தியேோச்னையே யதன்புறத்துத்‌ அணங்கற்லே 
க மா தன்‌ க்‌ னெளிபரப்பும்‌. 





௭௨ திருத்துருத்திப்‌. புராணம்‌. - 
கிச்சயமார்‌ பெருங்கயிலை யுச்சியிடை சிவர்சமுடிக்‌. 
கச்சமிலா்‌ வலிப்பெருமான்‌ சணங்‌ களெ ஈடு முமை? யோடு 


மிச்சையுற: வெழுர்தருளி யிருக்குமெழிற்‌ வெலோக: 
- மெச்சமிலா.வாவாண மே ஹொடுகூ டியதம்மா, A ௧௫ 


ஒருகோடி தனிற்பாதி யுயாமுதற்‌ கனகமடி 

. லருகாமற்‌ முறனுக்கு மவ்வளவே யாமுயர 

' மருவாகின்‌ நிடுவிரிவு மவ்வளவே வகுக்குங்கா.ற்‌ ப டல்‌ 
தொக்க விவர அவளி ட. கால்விரியும்‌. ௧௬ - 


 எழுவாயா, வரண த்தி னீரிர ண்டு வாய்தலுக்கு 
'மெழு.தாரு யிரவுயா மகலந்தா னிதிற்குறையும்‌ 

- கொழுமணிவாய்‌ தலின்மேலாற்‌ கேபுசமா. இரக: : 
 யொழுபயொழி கரு தாரு ட. aS ்‌ க. 


அதிவாய்‌ க. மைங்கரர்தம்‌. கணமிரண்டாஞ்‌ 
- சோதவாய்‌ நான்னொக்கு. நந்‌ இகணஞ்‌ சொலுமூன்றா 
நீதிவாய்‌ நான்னுக்கும்‌. வேதாள நிகழெட்டி ற்‌. 


பாதியாய்‌ பு ௪ல்‌ குட்டர்‌ அன்‌ அவன்‌ ட்‌ ௧௮ 


ஐர்‌இன்வாய்‌ அன்ஜெய்வே லாளிகண , மாறமைந்து 

ரப்‌: சான்னெட்டம்‌. வாய்தலிடை ன 
லாமேல்‌ & வாய்தலிடை நகுகுமர. க ல 
அந்தியதெற்‌ கோசேச. அத்தரவாம்‌. வாமேசன்‌... டட ணன து ்‌ 






அந்‌இய்வர்‌ வரண ர்‌ ளகலமேோ செயல 
யைந்துளவான்‌. மதிலதனு சாவற்தினுக்கொவ்‌ வெல்றேஷ்‌. 
© முந்இியவா. வரணத்தின்‌ முழுதுயர மொருகோடி - ை்‌ 

்‌ சர்தர்தன்‌ காதல. சொலற்கரிய வலியுடைத்தே. ல்‌ 


பிந்இிபவா வாணந்தான்‌. பெறுமுயா மொரு காடி: ன்‌ ட பழத 
யிர்‌ தவள. மெண்ணரிய- அக்கரர்மற்‌ திருங்காவ . தடட 
லக்தவழ்மண்‌. டபத்தயர்ச். மைம்பதுஅ ருயிரமே. . 
சந்தமதற்‌: ச. சாகக்‌ : சரத்துங்கால்‌: 2 ட 


கையிலாயம்‌ இயல்புரைத்தபட்லம்‌. 


மற்றைரஹூன்‌ ரூகொச்சி வளர்ச்சபெ௮. மொருகோடி 
வெற்றிமிகு சண்டேச சதன்வாயில்‌ விற்றிருப்பர்‌ 
பெற்றிருப்பர்‌ பெருவள்‌ மெம்‌" பெருமானை தீ தரிசிப்பர்‌. 


பற்றியவ ரருகிருப்பர்‌ பலரவரைப்‌ பகர்வார்யார்‌. 


சதமுஅமா யிரகோடி. சதமுகரா தரவெய்தி ை 
யெதுகால மென்திருப்ப ரிகறெறசூ லத்திருக்கைக்‌ 
கதமிகுவை ரவர்சாத்தர்‌ காளியுர்துர்க்‌ கையுமமா்வர்‌ 


குதுகலத்தைப்‌ பெற்றமரு மூனிகர்குறாம்‌ பலகோடி. 


அத்ற்கப்பா லாவாணத்‌ தளவிலாக்‌ கணம்வசிக்கு 
மதத்காவ னந்தி௪ ரவரரனைப்‌ போன்திருப்ப 
சதத்கண்ணே : “துருவத்தி னவரிருக்கு எண்டபமுண்‌ 
டதத்குள்ளா பெருவளங்க ஸினையவென வளப்பவர்யார்‌, 


அதற்கப்பான்‌ மலரனனு பைமைந்தா வுதுதான 
மதத்ககலம்‌ யோசனைராற்‌ கோடியாம்‌ பூரூவதிக்‌ 
ககற்கண்ணே பொழிலாங்கே யாலயமு யமிரண்டுபொ;தி 
லதத்குள்ள்‌ வளமினைத்லென்‌ அள்ப்பவரு முர 2ய, 
அங்கதத்கு 'பேத்திசையி ளாறுறுவர ய்ல்ற்த்து 
சோற்று மடிப்பிடத்‌ அயர்பீட மொன்பதின்மேற்‌ 

- இறங்கமழும்‌. வெண்ணிறதத்த களங்களொசா யிரஞ்செ தித்த 
ஆங்கமலல்‌ கேசமும்‌ பொகுட்டுமுதப்‌ பொலிதருமே, 


அதனைவா. னருமுணரா லைம கென்அரைப்பு 
சதனையருக்தவர்கினைவா சதன்பெருமை மதிப்பவரா 
ஏதனையுயிர்க. குயிரென்றே. மதையுமரு. மறைமூதனூ 
உதைக்க ணர்வார்க அ த்சினுனக்‌ர்‌ ட: 





5 அதற்கப்பா i ee மணத்தின்‌. 
்‌ குதர்க்கவிகக்‌ சணைச்குதைத்‌ அச்‌ குணமிக்க , ஓடையாம்க்கே 





விதர்க்கவித' ஒருள்புரிக்து விமல்வான்‌' வித்றிருப்பன்‌ 
a வதில்‌ டட பட க 





எ 


௨௩ 


௨௫ 


௭௫௪ தீருத்துருத்தப்புராணம்‌. 

ல வேறு. - த 
ஒருவேலை நந்திக்கு முருகனுக்குங்‌ கயமுதற்கு முரைக்கு மற்று 
மொரு சேலை யுமையாட்குறந்திபிரான்‌ அனைக்குமகழ்க்‌ தரைக்கு மற்து 
மொருவேலை யுமையட்கு முருகனுக்கு முளமுருக வுரைக்கு மற்று 
மொருவேலை யுமையாட்கு மைங்கர ற்கும்‌ வேச முத அரைக்கு மன்றே 
பொற்கொடிநே ருமையாட்கே பேர்க்கு மொருவேலை புவனத்‌ அள்ளார்‌' 
கற்றிவற்றை வல்வினைக ஊைந்துளத்‌இற்‌ கருதியபல்‌ போக பேதம்‌ 
பெற்றிடவு ம்லமைாயை! தருமமெ னும்‌ பெயர்ப்பரிய பாச பேத 
_ மற்றினியதன்னடியை யடைக்‌இடவுக்‌ இருவுள்ளச்‌ தடைத்னு மாதோ 


அதற்கணிய கனகமணி புஷ்பக்‌ அண்ட தகனுக்‌ ககலங்‌ கோடி A 


யதற்குயா மிருமடங்கே யத்தகைய' மண்டபத்தின்‌ வாயி ஞன்குண்‌ 
ட சற்கதற்கு குன்‌ னதந்தானு மறுபதினா யிரமூண்‌.டா' லகலத்‌ தானு 
மதற்குகடு 2 ப்ப Cs வாயிலினுக்‌ ல்‌ i 
வறு : 
இதை மணிப்பிட்த்‌ இறக்‌ யிருக்கு றில்‌ 
வித்தகன்றன்‌ விக்ரெகத்‌ தளவினையும்‌ விளம்பிடுவா 
முத்தமரர்ய்‌ வல்வினையை யொழிப்பதனுக்‌ கொருப்பட்ட. :. ௩... 
சித தமுளார்‌. சக்தித்‌ அப்‌ பராயின்பக்‌ இனைப்பதத்கே, கவல்‌ ௩௨. 


யோசனையைம்‌ பது காறா ட்ட இருவுருலம்‌ - தர்‌ க்‌ - க ப்‌ 
யோசனையொவ்‌ வொருபதஜ்ுக்‌. கைஞ்‌ னற யிரமுளவே. த்‌ 
யோசனை தர னிருபஅ.நா றா ;ுயிரமுண்‌ டெல்‌ கரு தாக 


யோசனைகள்‌ கடிதடத்தக்கைஞ்னறா ட்ட ்‌ ௬௬. 


யோசனையி செழு சாறு யிரமாகு மூமமுடிவு - ல்‌ 
யோசனைதா. னிருநாறு- யிரமென்ப ருயர்கண்டம்‌. க்‌ வம்‌ 
யோசனைமற்‌ றத்‌ துணையே கொண்டொளிருக்‌ அறுமுமும்‌. 7 


யோசனைமற்‌ ee த்‌ அகட்ட அன்னுகவே, - 


இந்தவுரு வினுக்கேற்ப' வெம்பெருமாட்‌ ட ்‌ 
_.. சந்தமுறக்‌ கொண்டம்ர்வள்‌ ச்யிலாஇ. இருவுருவு - அடல: 2 
- மந்தவுரு வினுக்கொத்த தைங்கானா வு ப அகல அல்‌ 
முந்தவெழு அண அருவ: ர. டக ட ௬. - 


ஸ்‌ 
ட அண்‌? 2 
௪ 


கையிலயத்தியல்புரைத்தபடலம்‌. 


ஆயத ந வருப்பெருமா-னலெசரா ச1மீன்ற 
கேயமிகு பெருங்கருணை நின்மலத்தாய்‌ கண்டுவப்பப்‌ 

பாயகணம்‌ புடைசூழப்‌ பல்லாண்டு பலரிசைக்கத்‌ 

அய்மணி மன்றேறில்‌ தல நடகவிலும்‌ 


அங்குட நவில்கால்‌ யடல்வாணன்‌ பாறுகம்பன்‌ 
அரங்கு பெருங்‌ கடமுழவுஞ்‌ சுரிமுகச்சங்‌ சுமுமியம்ப 
வக்பு வை யமுதொழுக்டுற்‌ அம்பு ரகா. ரீதர்கிறழை்‌ தா 
தேங்குகறுவ்‌ தான்வி செவிகுளிர ன்‌ ன்‌ 


போத்றுபெருக்‌ ஏன்ன தலப்‌ த்‌ ்டாரு ளரிதென்று ்‌ 


சாற்றுமி ந கரத்தாளக்‌ சாங்குகருஞ்‌ சலோமுத 
மூற்றுகழைக்‌ குழ்ல்வாய்வைத்‌ அா.அஈருஞ்‌ *கிலர்மற்று 
மேற்றுபல த டட. 'ருஞ்லைரே. 


தந்திமுகத்‌ சவனழுத்கண்‌ டரவர்‌2 தான்‌ ப தோன்‌ 


முர்தியெழு- விதல்வடுகன்‌ முதுசாக்க னிவர்கூத்றி 
ன$இியலா னவர்மகவான்‌ முதலாய நாலிருவ.”. - 
௫5 இகல்‌ வர்தவன்மந்‌ அர்‌இமலர்க்‌ இடுகரியோன்‌. 
இத்சர்சா க்கத்‌ இிக்லித்போ தார்மற்‌ ப 
“ஜொத்தரா கா௪னர்கிம்‌ புருடருபர்‌ கன்னரர்தாஞ்‌ 
சத்தவாம்‌ பரிச தேரோன்‌ முகத்தில மொன்பஇன்மர்‌: 
வித்தவா னவர்வசுக்கண்‌ தட டப்ப டட 














க. தலில்‌ ஞற்தின? ர யாங்கை 
- ஏளப்பரிய. பெரும்போக மணுப்விப்பார்‌ களும்‌. சே 
யளப்பரிய வூமிகழி்‌- தாலுறவர்க்‌ குதியில்‌ ர ட்‌ 

பக. அழப்‌ 2 3 ற்‌ றுவ2 2 


க க 3 
அவம்‌ அருள்க, கிக்‌ 










௦ 


க 


௩௮ 


உ 


௭௯ .... தருத்துருத்திப்புராணம்‌. க 
மாவது கையிலாயத்தியல்புரைத்த படலம்‌ 


எவ்விடத்‌ தல்‌ சிவபெருமான்‌ இலறவியுடன்‌ எழுந்தருளிபிரு 5 
கறானோ அவ்விடமே கைலாயமெனப்படும்‌. அப்படியா பினும்‌ அதா 
ரங்களுள்‌ இருதய ஆஅகாரமென்பது மிகச்‌சிறந்ததாகும்‌. அதுவே 
பெரியார்‌. தொழுதற்குரிய கைலாயமாகும்‌. அயனக்காச்‌ சத்திய 
லோகமும்‌, மாலுக்கு வைகுந்தலோகமும்போல்‌ அவ்விருவர்களாலும்‌ 
வணங்கத்தக்க கைலாயம்‌ இறைவனாஃய: சவபிரானுக்கே இழந்த 
தாகும்‌.  உவர்க்கடல்‌ முதலாய எழுகடல்களையும்‌, ஈராவலக்தீவு முத 
லிய எழுவகைத்தீவுகளையும்‌, உடைய இப்பூமியின்‌ அளவு ஐம்ப 
கோடி யோசனை அூரமாஞும்‌, இதனுள்‌ உவர்க்கடல்‌ அளவு இலக்க 
யோசனை. ௮௮ சூழ்ந்த . தவழும்‌ அவ்வளவே... மற்றைய கடல்‌ . 
அறும்‌, திவங்களாறும்‌ அளவால்‌ ஒன்‌ றுக்கெர ன்று இரண்டுமடங்‌ 
காகுமென்க, இத்தகைய பூமியைச்‌ சுற்றியிருப்பஅ சக்கரவாளமலை. 
யென்று சொல்லப்படும்‌. அத்தகைய மலையின்‌ அகலம்‌ அயிரம்‌ 

யோசனை. உயரம்‌ நாறு போசனையாகும்‌, அதன்‌ புறத்திலே இருளா 
கும்‌. கதிரவன்‌ ஒளிவீசும்‌ இற்ச்கிசை. முதல்‌ எட்டுத்‌ இசையிலும்‌ அம்‌ 
மலையின்கண்‌ இந்திரன்‌ முதலிய எண்டிசையாளர்கள்‌. நகரங்கள்‌ எட்‌ 
டும்‌ முறையேயுள்ளன: - அம்மலையால்‌ சூழப்பட்ட இப்பூமியின்‌ நடு 
வில்‌ உள்ளது நாவலந்தீவு, அதன்‌ நடுவேயுள்ள பொன்மயமான 
மேருமலையாகும்‌. அதன்‌ அளவு இருப திஷ்யிச இலககயோ சனையே. 
யாம்‌. அம்மேருமலைக்கு ஈசானபரகத்தில்‌ குபேர நகருக்கும்‌ ஈசான 
நகருக்கும்‌ நடுவண்‌ ௪க்கரவா ளகிரியின்‌ தென்பாகத்திலே சிவபிரான்‌. . 
இருக்கைலாயம்‌ விளங்காநின்‌ற௮, அ ப்ளு சான்‌ தா கோடி 


Sy ல்‌ 


ப ்‌ ்‌ , 5... Oo க 


அம்மலையின்‌ அடிப்பாகம்‌ பாதாளத்துக்கு அப்புதமேயாகும்‌. 
அதன்முடி சத்தியலோகத்திற்கு அப்பாலுமுள்ள அ. அம்மலையின்‌ 
மேல்‌ ஆயிரம்‌ ப ப உள்ளன. அவற்றுள்‌. நடுவிலுள்ள : : 
கொடுமுடி முப்பது, அவைகள்‌  அடிமுடியின்‌ மேலாகும்‌. அவற்‌ 
கின்‌ நடுவுள்ள கொடுமுடிகள்‌. மூன்றுள்ளன, - அவற்றுள்‌ . “ஈடு 
வுள்ள கொடுமுடி, “பக்கக்‌ கொடுமுடியினும்‌ உயரம்‌ பெரிதாகும்‌... 
அதன்மேல்‌ வெபுரமாகும்‌. மேற்றிசையில்‌ உள்ள கொடுமுடியில்‌ 


௭௮ ்‌.. திருத்துருத்திப்புராணம்‌. 
அதன்‌ ஓழெக்கில்‌ அவருக்கு மண்டபம்‌ இன்று உண்டு. இதற்கு அப்‌ 
புறம்‌, வைரவன்‌ திருக்கோயில்‌ ஐந்தாவது இடமா, தும்‌... அதற்கு 
அகலம்‌ நான்கு கோடி யோசனையளவாம்‌. அதற்‌ தக்‌ இழக்கில்‌ 
சோலையாம்‌. ஆங்கே அலயம்‌ இரண்டு அதற்த மேல்பாகத்தில்‌" 
அ௮வாசலுடைய அலயத்தள்ளே அடிப்பீடத்திலே ஒன்பது பீடல்‌ - 
களின்மேலாக வெண்ணிறம்‌ பொருந்திய அயிரம்‌ இதழ்களையுடைய 
: தாமரையொன்று விளங்கா இற்கும்‌. அதுபூக்தானு, கொட்டை முத 
லிய வற்றால்‌ விளங்கும்‌. ௮௮ தேவரும்‌ அறிய முடியாததாம்‌, 
அழுக்கற்றதுமாம்‌, அதைப்‌ பெரியாரே உணரத்தக்கவர்‌. அதை 
அகத்தில்‌ அறிபவர்‌ அனைத்தும்‌ உணர்ச்தவரே, அத்ற்கு அப்பால்‌ < 
ஓப்பிலதாததாக விளங்கா நிற்கும்‌ இருக்கோயிலில்‌, அடியவர்களு . 
க்கு அருள்புரிக்து- ஆண்டவன்‌ எழுக்கருளியிருப்பன்‌. 4 
- அம்மையாகிய ப பத ப்ப டப்பு 


்‌ - அப்பெருமான்‌ ஒரு காலத்தில்‌ வேத ர ர நந்திக்‌ 
கும்‌; முருகப்பெருமானுக்கும்‌, மூத்தபிள்ளைபாருக் கும்‌ மொழிக்‌ 
'தருள்வர்‌. ஓரு அமயம்‌ பெருமாட்டிக்கும்‌, நச்திக்கும்‌ ஈலமுற . 
 உரைத்தருள்வர்‌. ஒருவேளை உமையாளுக்கும்‌, மூத்த ள்ளையாகிய 
யானைமுகனுக்கும்‌ - அருள்புரிவர்‌: ஒருசேரம்‌ உமையவளுக்கே 
உரைத்தருள்வர்‌. அனால்‌ புவனத்துள்ளவர்கள்‌ இவற்றைக்‌ கற்று 
வினையை நீக்கி “இருவினையால்‌ எழுகின்ற போகபேதங்களைப்பெற 1 பும்‌. = 
மலமாயைகள்‌ அற்று. ஆண்டவர்‌ அடித்தலத்தை. அனைய ரு - 
ள்‌ ௮ளங்கொண்டு . அவவ அருள்புரிவாரென்க,. ப 
்‌ அல்பிடத்துக்கு அணித்தரகப்‌ ' பொன்னாலும்‌ மணியாலுந 2 
செய்த மண்டபம்‌. இன்றுண்டு.. அதந்து அகலம்கோடி யோசனையார்‌,்‌: 
அதற்கு உயரம்‌. இருகோடி யோகனையாகும்‌, அந்த மண்டபத்தில்‌ 
வாயில்கள்‌ கான்குண்டு, அவற்றுள்‌ தனித்தனி உயரம்‌. அறுபதினா 
. "யிரம்‌. அதனகலம்‌ அஅபதினாயீரம்‌. அதன்‌: கடுவிலுள்ள மாணிக்கப்‌ 
| ட்கள்‌ அகலம்‌. ர லயம்‌ னல்ல 





இந்த மாணிக்கப்பீடத்இல்‌. எழுர்சருளியிருக்கும்‌ இறைவன து 
இருவுருவுத்இன[வை இனிக்க அலோ. அத்திருவுருவத்தினுபரம்‌ 


ஜம்பது ர்‌ படக அட்ட ஜர்‌ ்‌ 


சையில/யத்தியல்‌ உபுரைத்த படலம்‌. ௭௯ 


மாறு ப்ப ம்‌ “தாள்‌ ஒன்றுக்கு இருபஅ அாறாயிர 
யேர்சனையாகும்‌. கடிதடம்‌ 'ஐர்மாறாயிரம்‌. யோசனையாகும்‌. மார்பு 
பதினான்கு அரறாயி!மாகு ம. - கழுத்து இரு அராயிரயோ சனையாகும்‌. 

திருமுகம்‌ அவ்வளவேயுள்ள ௮. மற்றய ப பபிக்கனாககும்‌ க 
வாறே ஒக்க யோசனை aie AC 


» 


எம்டெருமாம்டியும அவ்வுருவத்திற்கு - ப திருவுருக்‌ 
கொண்டு அமர்ந்தருள்வள்‌, ஈந்தியடிகளும்‌ அவ்வாறே யமர்வர்‌. 
மூத்தபிள்ளையார்‌, இளையபிள்ளையார்‌ முதலியவர்கள்‌ - தருவுருவங்‌ 
களும்‌. அதற்குத்தக்கவாறே. யமைந்துள்ளன. எழுகணங்களின்‌ இரு 
வுளுவங்களும்‌ அதிற்குத்தக்கவாறு உள்ளன. 


சிவகணங்கள்‌ சூழ்க இடவும்‌, பலர்‌ ப்ல்லா ண்டுபாடவும்‌, வாணன்‌ 
குடா முழா முழக்கவும்‌, பாறுகம்பன்‌ சங்கம்‌ இசைத்இடவும்‌, அம்‌ 
்‌ புறாகாரதர்‌ இசைபாடவும்‌, இலர்‌: இருத்தாளம்‌ ஐ ஓற்றவும்‌, இலர்‌. குழ 


லிசைக்கலம்‌, பலர்‌ பல்லியங்கள்‌ பண்புடன்‌. இசைக்கவும்‌ மணிமன்‌ 


றில்‌. நரல்‌. இயற்று. நின்தருணும்‌ ல ற 





௮ திருத்‌ துருத்‌ இப்புராணம்‌, 


பொருகணஞ்‌ செலுத்தக்‌ கயீலைமால்‌ வரையிற்‌ றனிமனை 
யாளொடும்‌ புகுந்தா, னரும்மை பழிச்சு மாவயின்‌. வளங்க எனைத்‌ 
அங்கண்‌ டூளங்களி கூர்க்‌, ப ரவர்‌ இறமம்‌ முங்குற வடக்‌ கும்‌ பற்‌ 
பல்புண்‌ ணியரையும்‌ வணங்கி, யொருவரு மின்பப்‌ க 


௩ 


லோகத்‌ தொளிர்முத: இலகத்தை யடைக்தான்‌, ௨ 

வினாயகர்‌ கணங்க ளாவயின்‌ வினவி விடுத்த .வடுத்ததென்‌ 
அரைக்கு, மினாதெறு மிரண்டா மூலகத்இற்‌ புக்கா - னிருந்தசாக்‌ 
தானிகக்கணங்கண்‌, மனாகர கோடும்‌ வினாவுபு விடுப்ப வ௫த்திடு பத்‌ 
தரைத்‌ தொழு, தனாத வோடு சா மூன்று -முலகத்தைச்‌ 


சாஈ்ந்தனன்‌ மாதோ. ட்‌ டன்‌ 


அங்குவே : தாள கணம்வினாய்‌ விடுப்ப வருஞ்சிவா கமமினி' 
அணர்ர்த, பாங்குசேர்‌ பெரியோர்‌ : பதமவண்‌ பிச்சிப்‌ பரவுகா ' 
லாமுல கத்திற்‌, றேங்கு மாதரவோ டடைந்தன னாங்குச்‌ செறிக 
ணாத தமர்வினாப்‌ விடுப்ப, வீங்கு சாரூபப்‌ பெரியரை. வணங்கி 
விழைக்தைந்‌ தமல்‌ கத்தத்‌ பது தான்‌: ட்டது 


நிறைதரு : கந்தர்‌ கணம்மினப்‌ விடுப்ப கிகழ்த்தமுற்‌ முப்பெருக்‌ 
இருவத்‌, அறை யாங்குப்‌ பணிச்சன னருமுலகத்தையுற்றன 
ஞறல்குக, குறையில்‌ - பல்கோடி இனகர ரொருங்கு கு.திஇயமர்க்‌ 
தாலென வபரும்‌, கறையறு. வலீே யார்‌. வினவுபுலிடுப்பக்‌. ரச்‌ 
பதமலர்‌ பழிச்‌. ப ட i 4 ௫ 


ஒன்றுபல்‌. ல. ர்க ற்‌ தல்‌ கல்‌ 

பொடு புகுத, குன்‌ அவிற்‌ குல முத்த குமுக னே யென்னக்‌ குலாயமர்‌ 

ஈர்தயெம்‌ பேருமா, னன்அசெய்‌, மலர்த்தாள்‌ வணங்கின னேத்த 

ஈசைமுகத்‌ கீவன்வரல்‌ வினாவில்‌, சன்று கெம்பிறவிப்‌ பிணிசபுச்‌ 

. அய்வாய்‌ கருதி மனையெடு மென்று... 2 2 ௬ 

அருமறைச்‌. சு ஈட்கில்‌ a அற்புதச்‌ யன்‌ குணர்‌ 

ந்து, இருமை. யவளை மனையொடும்‌ புகுத்தக்‌ கேடியுமாலயன்‌ 
காணாப்‌; பெரும்றை (நகலைக்‌. கண்ட்டி பணிந்து பெயர்தரா வின்ப 


மூற்‌ தெடுப்ப, விருமறைத்‌ ee 6. உ வ்‌ ல்‌ 


வவகையா சளப்‌! ரர்‌, - “எ 


கைலாயமடைந்தமிஈஞ்சனனுக்குப்பாமனருள்புரிபடலம்‌. ௮௪ 


ஒள்ளிய மறையே னன்பினை நோக்க யும்பர்ஈா யகன்மிச மகிழ்‌ 

ந்து, தெள்ளிய நினக்கு வேண்டுவ தியாது செப்பு] யென்னலும்‌ 
வணங்க, வெள்ளிப விடையூர்‌ விமலமா தேவ விரிஞ்சன்மான்‌ முதலி 
யோர்க்‌ கெண்ணக்‌, தள்ளிப நினது தரிசன த்‌ தவத்தினேற்‌ 
கின்னுமென வேண்டும்‌. ௮ 


ஆபினு நினது. குறிப்பிரதிட்டை யருகரு மதைப்பெருச்‌ 
தீரத்‌, தாயினும்‌ பழிபின்‌ முனிவர்காள்‌ குறிப்ப வாற்றினே னின்‌ 
னொரு பாகத்‌, தாயினு மினியாள்‌ பதிட்டைசெய்‌ முனமீங்‌ கடைச்‌ 
தன னக்குறை யொன்றுள்‌, ளாயினும்‌ வருத்தா நிக லைய 
வலம்‌ பொருட்டரு ளென்றான்‌. ௯ 


என்றலும்‌ பெர்ன்‌ கு.றுஈகை புரியா யாரைநீ பதிட்டைசெய்‌ 
தலமென்‌,; ஜொன்ற வுட்குறிக்தோ சஞருற்று யின்னே யொழிக்திடக்‌ 
கடவையவ்‌ வஞ்சரை, நன்றவ டானே நினக்கொரு மகளாய்‌ ஈண்ணுவ - 
பரு வத்து, வென்ற தாம்‌ வந்த மணஞ்‌ செய்வே க மேற்‌ 
பெறும்‌ பேறுகிற்‌ குளதோ. ட 


இரைவளை கொழிக்குக்‌ தெண்புனற்‌ பொன்னித்‌. இறுகத்‌ தர 
தீதி னொருநீ, புமையி லிம்மனையோ டந்தணர்‌ ௮ புக்கொரு 
பிறவியுத்‌ றெவரு; முரைசெய, மணக்துகமைக் குறி த்‌ திட்டி. யொன்று 
செய்‌ குல வயத போஅ, விரையமே கலைசூம்‌ பாகக்‌ டத்து விம, 
லையோர்‌ மடிவுரு வாவள்‌: - ம்‌ அடம்‌ i கத. 


அ.அவரை யில்‌ கனமருதி யொருகா த பவமலானினக்கு 
முஅபெறாம்‌ புவியிற்‌ பவமிலை மீண்டு முன்னி௰௰்‌ னிதமர்க்‌ இருப்‌ 
பய்‌ து பனூ சிகராப்‌ பனவபோ வென்று பரம்‌ 17 னருள்விடை 
கொடுத்தான்‌, கதுமெனப்‌ பி்‌ க்கல்‌ தேனென்று கை. 
குவிச்‌ தமாந்தனன்‌ ப அனல்‌ ட ௧௨ 


மறையவ னளவா £ வின்பத்துட்‌ க ந 10 பல்‌ 
சீவ லோகத்‌, தனையவன்‌ புகனா ளென்று௮ு. மெனவு ளெண்னின . 
னிருந்தன னிறைவன்‌, : முறைமை யின்றெனக்‌ கருள்புரி திறத்தை 
மொழிக்கனவ்‌ காவிரி யாற்றி அறைபயி நேத்து மற்றவ. னுதித்‌ 
அத்‌ அரிசற்‌ புரிதிற முரைப்பாம்‌. 2 க௩ 
அவதுகைலாயமிடைந்தநிரத்‌சனனுக்தப்பாமனரள்புரிபடல௰்‌ மறி பது 


ஆகப்‌ படலம்‌ ௮-க்குத்‌ திரித்தும்‌ ௩௬௪, 





lL 


௮௨. தீருத்‌கருத்த ப்புராணம்‌. 
அவது கைலாயமடைதந்தநிரஞ்சன னுக்குப்‌ 


பரமனருள்புரிபடலம்‌: 


வினமசை யென்பாள்‌ தன்‌ நாயகன்‌ தருமசன்மன்‌ இருவடி 
பணிந்து, நிரஞ்சனீன்‌ சைலையை யடைர்தானென்றீர்‌! அதனை 
விளங்க உரைத்தல்‌ வேண்டு மென்ற விண்ணப்பஞ்செய்ய அத்தரு 
மசன்மன்‌ சா.த்றுவானாயினான்‌. 


சிவகண ங்களால்‌ செலுத்தப்பெற்ற நிரஞ்சனன்‌ தன்‌ மனைக்ழெ 
தீதியோடு: இருக்கைலாயத்‌இத்குச்‌ சென்றனன்‌. அதன வளம்‌ அனை 
தீதுவ்‌ கண்டு களித்தனன்‌. அவன்‌ அங்குள்ள பற்பல தூய அறிஞர்‌ 
களையும்‌ கண்டு வணங்கிச்‌ வெலோகத்இலே முதல்‌ உலகத்தை யடை4 
ந்தனன்‌. ஆங்குள்ள மூத்த பிள்ளையார்‌ கணங்கள்‌" முதலாயி 
னார்‌ தெரிந்து விடுக்க, இரண்டாவது உலூல்‌ இன்புறச்‌ சென்று 
அக்ஙகனமுள்ள சாந்தானிகக்‌ கணங்கள்‌ அறிந்து விடுப்ப, அங்கு 
அன்பர்களைத்‌ தொழுது மூன்று முலூல்‌ முயன்று புதச்தனன்‌, 
' அவண்‌ வேதாள கணங்கள்‌ வினாவி விடுக்க, அவ்மிடமுள்ள சிவாகம 
முணர்ந்த சிவஞானிகளிருக்த இடங்களைக்‌ கண்டு எனன. 
பின்னர்‌ நாலாவது உலகில்‌ நன்கு சென்றனன்‌, ஆக்குக்‌ கணோத்த.. 
மர்‌ கருதி. விடுக்க, ஆண்டுச்‌ சாரூப பெரியாச்‌ஃளைச்‌ சரர்ந்தனன்‌, 
அண்டு வண ங்கெகொண்டு முருகனான இனையபிள்ளையார்‌. இனங்கள்‌ 
அறிந்து விடுக்க; . ஆண்டுள்ள பெருஞ்‌ செல்வர்களை - “அன்புடன்‌ 
தொழுத அறாமுலகில்‌ -அடைந்தனன்‌. அவன்‌ . - இறைவனை இக்‌ 
அள்ள க்திபெருமான்‌ ரர்‌ னன்‌ | 


அவர்‌ நிரஞ்சனனை ஈல்வர வேற்று நிரஞ்சனா! “நின்‌ மனையா 
ளோடு நன்குய்ந்‌ இடுக”? வென்ற எம்பெருமான்‌ செவ்வி தெரிந்து -. 
- அவனை யவன்‌ மனையாளோடும்‌ வெயிரான்‌ . அணுக்கத்இல்‌ அடைர்‌ 
இடச்‌ செய்தனர்‌, அர்நிரஞ்சனன்‌ கன்மனை? யாடும்‌ அபன்‌ முதலி 
யோர்களால்‌ அறியப்‌ பெறாத அருட்‌ கண்ணராயெ இறைவனைக்‌ 
கண்ணுற்று இறைஞ்டப்‌ பேசாவின்பப்‌ பெருங்கடலில்‌. முழ அவ்‌ 
விபக்‌ களிப்பால்‌ ' அடினன்‌. அன்று அவன்‌ எய்திய _ மகிழ்ச்சி 
யாரரலும்‌' ௮ ட. இயலா தாயிற்று. 3. - மகிழ்ச்‌ 





௮௫௪ இருத்துருத்திப்புராணம்‌ 
9-வது நிரஞ்சனன்‌ புவி வரு படலம்‌. 


மறையுணர்தருமசன்மன்‌ மலாடி வணங்கிப்‌ போற்றி 
முறைதெரி நிரஞ்சனப்‌ பேர்முனிவரன்‌ மனைவி யோடு 
குறையற நிலத்து வந்த பிறந்தமை கூறு கென்று 
பொறைவின மமைமான்‌ கேட்கப்‌ புகலுவ னனையன்மாதோ. 


கனிதரு மகழ்ச்€ பொங்கக்‌ காமரு வெலோ கத்துத்‌ 
தனிவளம்‌ பலவும்‌ அய்த்து ச்சாந்கனா நிரஞ்ச னப்பேர்‌ 
முனிவரன்‌ மனைவியோடு வூக்குகாண்‌ முதல்வன்‌ சொற்ற 
புனிதநா ளென்று வந்து பொருந்து மென்‌ ;ாய்ந்தி ருந்தான்‌. 


அன்னமா முனிவ னள்ளக்‌ கருத்தினை யமைய வோர்ந்த 
முன்னவன்‌: கருணேயூர்த்தி முழு.துல இன்ற செல்வி 
மன்னவ னோருநா ளந்த மாமுனி வரனைக்‌ கூவி 

நன்னர்நின்‌ கருத்து முற்றப்‌ புடவியை நண்ணு கென்றான்‌. 


குறையிரர்‌ தடைந்த வானோர்‌ கூற்றுல கடையா வண்ணம்‌ 
கறைவிட மமுதாக்‌ கொண்ட கருணையெம்‌ பெருமான்‌ பாத 
ஈறைமலர்‌ தாழ்ந்து மண்மே னதிவள மறாஅ வேதத்‌ 
அறையொழு குவதெக்‌ நாடுசொத்றிட வேண்டு மின்னும்‌. 


தளிபல கொண்டு. சார்ந்தார்‌. தவாப்பய னான்கு மெய்த . 
வனிசுரந்தருளி நீவா மந்தனணா டெதுகிக்‌ நாளிற்‌ 

களியுற நினைத்த வெல்லாங்‌ கவலற விருப்பிற்‌ கூட்டு 
மொளிவளர்‌ இருநா டெர்கா டுரைத்தருள்‌ செய்க வென்றான்‌. 


பராபர னதனைக்‌ கேட்டுப்‌ பனவரீ வினாய வாறே 
திராவிட நாடமுற்அஞ்‌ நெர்தன வவற்றி னுள்ளும்‌ 
தராதலம்‌ புகழ்காவேரித்‌ தண்புன னாடுமேலா : 
மசாவணி யெமக்கு மிக்க அரு யல்‌ சாட்டே, 


அருமறை முழக்கம்‌ விம்ம. வரவமும்‌ புலியும்‌ போற்றத்‌ 
திருட இட்டு. மென்றுஞ்‌ செய்தரு டலமுமுண்டா 
லிருவரு மடங்க மேன்மே லெழுபெரு வெள்ளத்‌ தாடு - 
- பொருவருக்‌ ட்‌ 5 போத்திய தலமு முண்டால்‌, 


நிரஞ்சன ன புவிவருபடலம்‌. 


மலப்பிணி யொழித்த லோடு வாதமுற்‌ பிணியு நீங்கக்‌ 
சலக்சமி றரணி யாய்நாங்‌ கலந்த்மர்‌ பதியு முண்டால்‌ 
விலக்கருங்‌ கோடூவேண்டி கெள்னைமால்யானைபோற்ற 
நலக்கநன்‌ கருளியோர்றா ஈயந்தமர்‌ ப தியுமுண்டால்‌. 


வாரண முகத்தினானை மாட்டிவா ரணமு கத்தா 
னூாணம்‌ புகன்று போற்ற நாமமர்‌ தலமு முண்டாற்‌ 
காரணங்‌ கடந்த நம்மைக்‌ கனிந்‌ ௮அபன்‌ மறையும்‌ போற்றுந்‌ 


தோரண மாடவீதஇித்‌ .தூயயக்‌ தலமு முண்டால்‌, 


பொருமத கரியுமித்தும்‌ புகைந்தெழு காலற்‌ செற்றுந்‌ 
இருகயன்‌ சென்னி கொய்அஞ்‌ சிறுவிதி யுரன மழித்து 


மொருசலந்‌ தரனை மாய்த்து முறுமக னுடல்பொ டித்தும்‌ - 


பெருகநாம்‌ வீரக்‌ கொண்டு பிறங்குபஃ றலமு மூண்டால்‌, - 


மாயவன்‌ மார்ப நின்றும்‌ வானுல கடைந்து பின்றைப்‌ 
பாயநாம்‌ பலரும்‌ போற்றப்‌ பதிந்தமர்‌ தலமு முண்டான்‌ 
மேயபல்‌ லுயிரு மோர்ந்து வீடுற நம்மை நாமே 

யாயபே ப. னர்ச்சித்‌ தமர்தரு தலமழு முண்டால்‌. ... . 


ஒன்ப. கோடி சத்த ருவந்தன ரேத்த வின்று - 


மன்பஅ பூண்டோர்‌ வாழ்த்த வமர்பெருந்‌ தலம முண்டா... 


னன்பது மத்தோன்‌ காணா ஈம்முடி வளைத்தல்‌ செய்யத்‌ 
அன்பது கடிந்தொ ருத்தி தொழுதமாத்‌ தலமு முண்டால்‌; 


நம்புற்றெவ்‌ வுலகு முய்ய, விடபத்து நயக்கு நாமோர்‌ 
கும்பத்அத்‌ தோற்றஞ்‌ செய்து. குலவுறு தலரு மூண்டால்‌. 
- வெப்புற்ற. பிறவி மாய்த்து மேதக வனைத்து மெய்த 
கம்‌ னந்த ஈம்மை உயருச்ிஜீத, தழு டால்‌, 


ஒருமகள்‌ பொறுடி மோ சன்னையா யுதயஞ்‌: ட்ட 
பருவரலொழித்து மேவும்‌ பண்புகூர்‌ தலமு முண்டால்‌ 


வெருவருங்‌ கரிூ லந்த யொன்றொடென்‌ திகலி மேன்மேற்‌ . = 
பொருவரு மன்பி. னெம்மைம்‌. டு படி மூண்டால்‌. 


அடு: 


க்க 


௧௨ 


௧௩. 


ட்‌ வக... 


அ திருத்‌ அருத்‌ திப்புராணம்‌: 
எண்ணரும்‌ தலீங்க நின்னு முள்ளன. வென்று மாசு 
நண்ணரு மடியார்‌ பல்லார்‌ நய்க்தனர்‌ வயா நிற்பர்‌ 
கண்ணரும்‌ பெருகீர்ப்‌ பொன்னி கால்பல கொண்டி யங்கு 
மண்ணரு மக்காடொப்ப தெர்குள ட்‌ காலே, 


அன்னரீர்‌ நாட்டை நீரின்‌ மனையொடு மடைதி யென்றான்‌ 
முூன்னவ னுவகை பூக்க முளரியஞ்‌ சரணம்‌ தாழ்ந்து 
பன்னடு நந்தி யாஇிக்‌ கணங்களைப்‌ பரிச்து போற்றி 
யென்னரு முவப்புச்‌ செய்ய விருஞ்சிவ லோக நீத்தான்‌. 


ஈலமலி சோழ நாட்டிற்‌ காவிரித்‌ இரரண்ணிக்‌ 

குலமலி யோரூர்க்‌ கற்க கோத்இிரத்‌ தலைமை சான்‌ ற ன்‌ 
புலமலி யொருபார்ப்‌ பானு மனைவியும்‌ புரித வத்தா 
னிலமலி புகழ வர்க்கு நிரஞ்சனன்‌ புதல்வ னானான்‌, 


பரதனென்‌ றொருபேர்‌ பெற்றுப்‌ பசும்பிறை போல்வ ர்ந்து 
விரதன்‌ னூலும்‌ பூண்டு மிக்கதூ லனைத்‌ அங்‌ கற்றுச்‌ 


சரதமென்‌ றெவரும்‌ போற்றுர்‌ தத்இவப்‌ பொருளு மோர்ந்து 
வாதீ௩ம்‌ கல்வ. பாதம்‌ வழிபடு இறத்தன்‌ வாகன்‌. ழ்‌ 


_ மத்தவன்‌ மனைவி யாய ப நிரஞ்சன்‌ யென்ன மாதங்‌ 
கற்றவர்‌ புகழவ்‌ வூருக்‌ கணித்தொரு காம ஐரில்‌ 


கொற்றவே' தியர்கு லத்திற்‌ குலவொரு வன்பாற்‌ றோன்றிச்‌ க 


.சுற்றமே முத்து வப்பச்‌ அரத்தை; பெனும்பேர்‌ தூண்டு. 


்‌ தளிரிளங்‌ கொட்ட தெய்வ கிர வலம போ ட த 


மிளிர்மணிச சுடரோ தூண்டா விளக்கமோ விளங்கி காளுப்‌ 


௧௫ 


௧௬ 


௧௪ 


கலு 


குனிர்சுவை யமுதேர கோலாக்‌ே காயூளக்‌ கொழு தோ: வெண்‌ 


சலிர்கட அலக்‌ சேத்தி பன்‌ தக்க வர்கா, த்‌ 






| அத்தகு ம மடல்‌ வாளை: யரய்புகழ்ப்‌ பாத, ES ன்‌ 
. முத்தம மறையோன்‌ முன்னை யூழ்வலிபொருத்த. வேட்டு க 
வித்தக மழெச்ி யெய்தி மேவுநாள்‌ வான நாடர்‌ . த 
ல ஒத்கமு க மாகஞ்‌ ம்‌ கடன்தீர்ப்‌ பானல்‌, 


நி.ஞ்சனன்புவருபடலம்‌. அள: 


அதிர்புனற்‌ பொன்னியாற்றி னகன்கவர்ப்‌ பன்ன சாலை ... 

யெதிரற வொன்று செய்தால்‌ கெழிற்சுபத்‌ திரையினா]ு 
முதிர்புகழ்ப்‌ பரத னென்பான்‌ முனிவற வமர்ந்தோர்‌ குட்டன்‌ 
பீதிரர்தங்‌ கடன்றிர்‌ பாக்குப்‌ பெறமுயின்‌ நிருந்தான்‌ மாதோ. ௨௨ 


சிவபுர முனியும்‌ கற்பிற்‌. செல்லியுஞ்‌ சென்னி. நாட்டுச்‌ - 
தவமறைப்‌ பரதன்‌ வண்ணஞ்‌ சார்சுபத்‌ இரையாய்‌ வந்த ... . 
விவர்புகழ்க்‌ காதை சொற்ற மெறிதிரைப்‌ பொல்னித்தென்பா 
லவமிலோர்‌ தானம்‌ தான்றே ரமுக்தூரா கியது சொல்வாம்‌, . ௨௩ : 
- ௯-வது நீரத்சனன்பு விவருபடலம்‌ ழந்நியது. 
ஆகப்‌. படலம்‌ ௯ஃக்குத்‌ திருவிருத்தம்‌ _ ட 


- ௯ வது நிரஞ்சன்‌. புவி ட்‌ படலம்‌. ்‌ 


வினம்ரை நிரஞ்சனன்‌ பகி வந்து வரலாற்றைக்‌ ௬றகே வண்டு 
மென்று கேட்கத்‌ தருமனை, கூறுவாளுயினன்‌.. 


ஈ.. சிவலோகத்திலே பேரி கச்‌ ன்‌ மனைவியோடு நிரஞ்சனன்‌. 
வாழ்‌ன்ற காலத்திலே. ஒருநாள்‌. இறைவனருளியப . ,போதையே 
நோக்கிக்‌ கொண்டிருந்த நிரஞ்சனனைச்‌ சிவபிரான்‌ அழைக்க. அருள்‌ ்‌ 
கோக்களித்‌ அ. நின்‌ சருத்து முடிக்க நிலத்தினை எய்துக” ்‌ வென 
வருளினன்‌, - எம்பெருமான்‌ அருளிப்‌ பாட்டைப்‌ இத்தா இறைவன்‌ 
திருவடியில்‌ விழுக்து வணங்கிக்‌ கண்ணுதற்‌. கடவுளே? முறை நெறி 
கள்‌ முற்றம்‌ மாறாது, வழங்கும்‌ நாடு ஏக்காடு?௮ ன்‌ றியும்‌ தேவரீர்‌ பல: 
திருக்கோயில்‌: கொண்டெமுக்தருளியிருர்‌ த. எய்‌தினோ ரெவர்க்கும்‌ . 
அருள்‌ புரிவதும்‌, எத்தன தினை நினைத்தபடியே ்‌ கூட்டுவது ்‌ 
மாயெ நாடு எக்காடு ? அதை அருளது இருவுளம்‌ பற்ற. வேண்டு 
மென்றான்‌. எப்பொருளிலும்‌ மேலான -இவபிரான்‌ அதனைக்‌ கேட்டு 
அர்கணனே ! “நி! வினாவிய வெல்லாம்‌ பொருந்தியது இராவிட நாடு... 
முழுதுமே. அதனுள்‌. சிறந்தன. காவிரி சூழ்ந்த செழும்புனல்‌ 
நாடே. எமக்கு. விருப்ப ப மானஅம்‌. அரந்நாடே, அதில்‌: நாம்‌ பாம்‌ 
பரம்‌, புலியரும்‌ பரிந்து. போற்றத்‌. இருஈடனம்‌. எஞ்ஞான்றும்‌. செய்‌ 
யத்தக்க இருக்கோயிற்‌. திருத்தலமும்‌. இறக்துள அ. ஆங்கே அயனும்‌, : 
மாலும்‌ அ. மேன்மேல்‌ எழுன்த த்தல்‌ OO ன்‌ ்‌ 


202 


௮௮ திருத்துருத்திப்புராணம்‌, 
தீக்‌ காக்கன்ற இருக்தோணி புமுஞ்‌' சறக்துதோன்றும்‌. மல 
கோய்‌ மாற்றுவதோடு உடல்‌ பிணி போக்க உயர்ந்த மருத்துவராத 
னாகி எழுந்தருளிப ' தலமும்‌ இங்குண்டு. யாம்‌ வெள்ளை யானை 
போற்ற நின்ற. திருவெண்காடும்‌ உண்டு. மேலும்‌ கணபதி பூசித்த 
இருச்செம்காட்டாங்குடி, வேதத்தால்‌ போற்றப்‌ பெற்ற இருமறைக்‌ 
காடு, யானையை யுரித்த மா வழுவூர்‌, காமனைக்‌ கடந்த குறுக்கை, 
காலனைக்‌ கடந்த இருக்கடவூர்‌ முதலான நமது விரங்‌ காட்டிய. பல 
தலங்களும்‌, பற்பல அருட்டிறங்காட்டிய பலதா அதலங்களு முன 
வாம்‌, அக்காட்டில்‌ நமது தொண்டர்கள்‌ பலர்‌ ஈயர்து வாழ்வார்‌, 
அந்நாட்டிற்கு ஒப்பதொரு நாடு இரிடக்து மில்லை, அக்காட்டிலே 
நின்‌ மனைவி2 யாடு பிறக்து அமர்வாய்‌?” என்று “இறுவாய்‌ மலர்க்‌ 
தருளினர்‌. அக்நிசஞ்சனன்‌ அப்பெருமான்‌ அடிக்‌ கமலத்‌இல்‌ அடி 
யற்ற மாம்‌ போல்‌ விழுக்து வணங்‌ விடை பெற்றுக்கொண்டு நந்தி 
கணங்களைத்‌ தொழுத அச்சிவலோகத்தை விடுத்து நீக்னென்‌. 


பின்னர்ச்‌ சோழநாட்டிலே காவிரிக்‌ கரையிலே கறக கோத்த 
சத்திலே தீலைபையுற்ற 3 ஒரு ௮க்கணனும்‌, அவன்‌ மனைவியுஞ்‌ செய்த 
அருந்தவத்தால்‌ அவர்களுக்கு அருமைப்‌ புதல்வனாகத்‌ கொன்றிப்‌ 
ப பேர்‌ ச பசும்‌ பிறை போல்‌ வளர்ந்தனன்‌. 


A உரிய பருவத்திலே பூணூல்‌ பூண்டு பலகலை ஈளையுவ்‌ 
கற்றுத்தத்‌ தவமாகய உண்மைப்‌ பொருளையும்‌ உணர்ந்து இறைவன்‌ 
அடித்‌ தொண்டிலேயே அமர்ந்தனன்‌. அவன்‌ மனைமி நிரஞ்சனை 
- யென்பாளும்‌ அர்ககர்க்கணித்தான ஒரு ககரில்‌ சுபத்திரை யென்‌ 
னுக்‌ தூய பேர்‌ பூண்டு, தொழுவ செல்லாக்‌ தொழுது போத்ற 
வளர்ந்தனள்‌, அச்‌ சுபத்திரையைப்‌ . பரதன்‌ விதிப்படி மணஞ்‌ 
செய்து விளங்கு நாளில ஒருநாள்‌ வேள்விகள்‌ விரும்பிச்‌ செய்‌ 
பவனாய்‌ அக்காவிரிக்குத்‌ தென்கரையில்‌ பன்ன சாலை யொன்று இயற்‌ 


றிக்‌ கொண்டு பிதிர்க்கடன்‌ இர்க்கப்‌ புதல்வனைக்‌ குறித்‌ அப்‌ பெரிதும்‌. 
முயன்‌ திருந்தனன்‌. 


நி த்சனன்‌ புலி வர படலம்‌ ழற்றியது, 





- தோழத்தார்ப்படலம்‌: ்‌ i ௮௯ 
௧௦- வது தோழத்தா ்ப்படம்‌, 


ஏக நாயக னிறைலியைப்‌ பார்த்தொரு குடஞ்சுட்‌ 
டாக வென்றதை யேற்றன ளாயதென்‌ னென்ன 
மேக வார்குழல்‌ வின மரை கேட்டிட மிகக- 

பாக மார்மனத்‌ கன்‌ மன்பகர்ந்‌ இடுவான்‌.. க. 
பாதன்‌ மாதவச்‌ சுபத்திரை. மாதொடு பயிலும்‌. 
விரத மாதவப்‌ பெருமையு ே மேத்கு பொன்னி 
வரத மார்இரு நாடுசெய்‌ மாதவத்‌ இறமுஞ்‌ 


சரத மாகமேம்‌ படுதலை அரங்கனை தலைவன்‌... Ss லு. 
வாள தொதல்‌ மடவரல்‌ கோவரு வாகு 
காள டுக்தகென்‌ அணர்க்தொரு நந்தியை சோக்கத்‌. 
தான டுத்தமாக்‌ இறைஞ்சுபு தம்பிரா னள்ளக்‌ ல 
கொள ல்‌ ப பசியதெர்‌ தக கூ 


பரவு. தேர்வா வுமையவ டிருமுகம்‌. பார்த்து. 

வீரவு போரு. ளாளனித்‌ தேரிடை மேவி 

யிசவு சேர்புன னாட்டகம்‌. கு௮கென: வஅரைத்தான்‌. 
கரவு தர்தா பணிக்தெழுர க்‌ ப்‌ கன்னி, ட es ப 


பிரித ரானி பத்தன்‌ பரிவதத்‌ கஞ்ச. 

யிரித சாவனிக்‌ இதைமுத' லோருட ப வ ன்‌ 2 
புரித ராமலர்‌ மகளிர்முன்‌ னோர்‌ களும்‌ க 22. 
சரித சாவொரு தேர்‌. மிசை: யிவர்ந்கன OO 


வளாக ரன்றன. குடமுழகிசைத்தன. கமிரின்‌. ந்‌ ட கட 
னைக என்த a கள. சொயின்‌ டிட்‌ ல்‌ 





௯௰ இருத்‌ இராத தப்புமாணம்‌. 
அடிஞர்லெ சாடலோ டரகா வென்று 
பாடி. ர்ச்‌ பரவி னார்சிலர்‌ பருவாலற்‌ 


ஹோடி னார்லெ ருசோமத்தின்‌ சிலிப்பினா ஓடம்பு. 
மூடி. னார்சிலர்‌ மூழ்‌ச ஞர்சில ரின்ப முந்நீர்‌ ௮ 


வெம்மை இர்ச்அயிர்க்‌ இனிதருள்‌ விளங்கிழை வந்தாள்‌ 

செம்மை சேரருட்‌ செல்விவக்‌. தாளுல குயிர்த்த 
வம்மையாகிய-:பிராட்டிவக்‌ தாள்சர ணடைந்கதார்‌ 

_ தம்மை யாளிவம்‌ தாளெனச்‌ னெனங்கள்‌ சாற்ற. : ௯ 


ட்‌ 
' வான நாடர்கள்‌ பொழிகுளிர்‌. மலர்மழை மலிய 

வான பல்சரா சரங்களுல்‌ குதுகல மடையத்‌ 

தான மென்பன பலவுள நிலமிகத்‌ தழையக்‌ 

கான வார்‌ கமம்‌ செல்விததேர்‌ நடந்தது ககனம்‌ ல்‌ பதி 


எர டைந்தவெற்‌ பிறைக்குமே கருமான்‌ செய்து 
மதிர்வ கன்றவ ருறையுளிற்‌ புகும்படி யருஸீிப்‌ 
்‌ பிறிர்த லென்பதல்‌ பல்வகைத்‌ தானமும்‌ பெயர்த்து ்‌ 


கதரி ளங்கொடி யடைர்தனன்‌ கருதுகீர்‌ நாட்டைத்‌. - கக... 


இரைவ எம்பொலி காவிரித்‌ இருஈஇத்‌ தென்பா 2 

சைவ ளம்பொலி தறாமொரு தானே ருறலும்‌ . 

வரைவ ளம்பொலி யிரதம்‌& மிழிக்தது வல்லே 

விரைவ ளம்பொலி மக்னா. கர: ர்தது. ர ௧௨ 


கன்னை னவ றெவிபோ்‌ றரைய்கத்‌ தொளியான்‌ 1 
மின்னை வென்றதே ரமுந்திய வியத்தரு தான 1 


கன்ன யம்பொலி தோரும்‌. தூரென நவில்வா. : 3 
ரன்னை யங்ஙனே ய 2 வானாள்‌. மு ௧௩ 


௫ எண்ணி லாவறம்‌ வளர்ப்பவன்‌ கோவுரு வெய்த. 

வெண்ணி லாநகை யனிந்நிதை. முதலியோர்‌ விழையும்‌, 

பண்ணிலா மொழித்‌ இருமகண்‌ முதலியோர்‌ ப 
மண்ணி லரவுறு கோவண வாயினர்‌ மாத்த ட்‌ 2 ்‌ ட கல. 


தே ரமத்தூர்ப்படலம்‌: ௯௧ 


பிறையி ரண்‌ டெதி ௬ுற்றெனப்‌ பிறங்கு: கோடுல்‌. - 

குறைபி லாப்பெருங்‌ குடம்புசை செருத்த லுங்‌ கோல. 
நிறையும்‌ வாண்முக மூம்பிற வுறுப்புகே. செய்தி . ட்‌ ்‌ 
மறையு மோர்தரா வொருபசுப்‌ பொலிந்தது மன்னோ டதத... 


கருடர்‌ வித்தியா தசர்சித்தர்‌ சாரணர்‌ கவின்டிம்‌ 

புரட ராதியர்‌ மங்கைய ராவொடு போற்று 

முருடர்‌ பாற்கரர்‌ தெண்ணுவா ரஞாற. முருக்கி . 

ய ருடர்‌ மாதியோ ரற்புதப்‌ பசுப்பெரலிர்தன்றே ௧௭... 


தொக்க தெய்வம்‌ கையலும்‌ பசுப்பல சூழப்‌... 
புக்க வாருயிர்க்‌ ன்பருள்‌ பசுதடுப்‌ பொலிதன்‌ 
மிக்க தாரகைக்‌ கணம்பல  புரபெலா மிடைய 


நக்க ெ ட்‌ எக கருத நயக்கும்‌ க்‌ க 


பல்ல வாகிய வான்னப்‌ பசுவெலாம்‌. பரவப்‌ 
பல்ல வாயெ வறக்கரு பசுப்பொலி.  தீலினாற்‌ 
பல்ல வாயலப்‌ பசுமுத லென்‌ னப்பட்‌. டொன்றாங்ப்‌ 


பல்ல வாகிய தக்‌ சத்தியும்‌ பரித்தாள்‌ .... ௧௮ . 


மாய அப்பொழு இறையவ ணையை ல 

தூய னாயி3ன னென்றோர்கோ பாலனாய்.த்‌ தொழுதான்‌ ட 

தேய னாகியெக்‌ நாளினு மிடை தா ஜில்‌ செய்வா 

னாய னததி தானென வ மாமே த எப க 
யூ த்‌ ரத்துமூன்‌ வருபசப்‌ புரப்பனு த ்‌ 
௪2 ரப்பிரா னபனாப்‌ வரு2லுஞ்‌ செறித்த: ்‌ 
வாத்‌ சத்இனிர்‌' இரன்முத லள பில்‌ வானவரு 

மாத ந்த்‌ கா பாலா யவன்பணி a ல ee ்‌ ட்டு 


ஆணு தர ட ளாயசாய்ப்‌, பக்கர்‌. ட 
பேணு ருக்கொண்ட தெய்வங்கள்‌ பசுக்களரய்‌ கக்‌. Ee - 

காணு ருக்கொண்ட வெண்பிதைச்‌ செஞ்சடைக்‌ கூத்து i 
னேணு ருக்‌! கொண்ட சொன்னினைர்‌ 3 தேற்அரு. வினயக்தான்‌ உக 


௯௬௨ . இருத்துருத்திப்புராணம்‌: 
சடையை மான்மழ வைப்பிறி தைத்தவிர்த்‌ கடைந்த 
- விடையை நோக்கி யவ்வரைப்பசு ஞானமே வுதலா 


. அடையை வந்தனை யோவென வந்தனை யுஞற்ற 
்‌ கடையை டம்‌ பட தவ பத்த சம்மான்‌. ்‌ 2௨: 


ட கைச்தருள்‌ விடையினைக்‌ சண்டமே. இனியோ 
. ரிடைவ ளதீதவெப்‌ புவனத்து மிஃதொப்ப இன்று 
மிடைதி 'றந்பெரும்‌ பசுவென விள்ளூவ சொப்புப்‌. 


புடைவ லிப்பர மான்மாவென்‌ ட போலும்‌ உ 


பலிகை 2 யாதவர்‌ - -தாண்டெறும்‌ பண புகல்வார்‌ 

கவிகை வாய்க்தெமர்‌ பயர்தவிர்த்‌ தருள்செயுங்‌ கைக்கட்‌- 

- செவிகை யாதவன்‌ றிருவருக்‌ காண்டொஅஞ்‌ சிதையா 

வவிகை யாம்பசு ஞானமேலீட வதி சயமோ. டை பம 
அன்று சத்திதன்‌ ருளுண ராண்டி யாக ப அடத 0 
நன்று பாறரும்‌ பெண்க ஈம்பிரானானா படல 
னின்று. சத்தே யார்‌ 'பெண்பசு வாகன்‌ இயன்‌ : அ 

்‌ வென்ற மேம்படுமாண்‌. பசவாயினன்‌ வியப்பே . ... ஐ௫ 


அர்த சரளொறா கன்றுக்காப்‌ பெண்பசு வானா. 
விந்த. ஈர்ளொரு பசுவிற்காப்‌ 'பெண்பச்‌ வியைந்தா க 
னெக்தை யின்னதாய்‌ வருகுவ னின்னன. யென்றும்‌ ்‌ ்‌ 
ல்‌ டானென ல. ப ச ட்‌ கு 


உலக மெங்கணு முளபசப்‌ பலபஇ. பொ 

றிலக வண்மை. ௮ணர்ச்தவர்‌: கூறுக. லியைபே. - லட்‌ 
இலக வாணுத அமைமுதற்‌ பல்பசுச்‌: செறிவுண்‌ Ee ர. டவல்‌ 
ணலத மேற்றவ 2 யாய்கயந்‌. தமையான்‌. ்‌ ன்‌ 


்‌ ப சதகம்‌ விட்மொரு ல்‌ ப A 
நீரமுக்திமே லெழுபவர்‌ நிரயமென்‌. ச 
ச பாரழுந்திடார்‌. "சிவபுரம்‌ படர்க்துபே ரின்பக்‌ 


OO 0 ஞரன்‌அம்‌' வா இருப்பரா ந குலி 





தோ தார்ப்படலம்‌:... :... ௬௩ 


அந்தத்‌ இரத்தத்தின்‌ றென்‌இசை யடைந்த அமாறாக்‌ 

கந்தப்‌ பூங்குழ அமை யெனுல்‌ காமருபெற்ற 

முந்தக்‌ கண்டது முகுந்தனாதி யரினுங்‌ காண 

நந்தக்‌ கோன்பீரி யாதமர்‌ நற்‌ குறி ட்ட ட்‌ தத த 


கண்ட போ இனன்‌ பூற்றெழுஉக்‌ கரைபாண்‌. டோடச்‌ 

கொண்ட காதலின்‌ மடி ௬ரந்‌ தளவில்பால்‌. கோப்ப்‌ ல்‌ 
விண்ட தாமெனாக்‌. கனிவொடு முலைக்கணால்‌ த்‌ வு 
கண்டா கம்பிரான்‌' மிருமுடி யாட்டிய ப்‌ ்‌ ல்‌ ௩ 


அண்ணன்‌ மாமுஷிப்‌ தரிக்க லக்கி னெல்லா i 

நண்ண லாலெலா மவனுரு வென்பது ஈயந்தாம்‌ 

விண்ண லார்புக மிலிலகமப்‌ பானடு பேவல்‌ _. ்‌ 
கண்ண இப படட கடனடுப்‌. புத்புதங்‌, கக்கும்‌ 2 ்‌ - ௩௪ 
ஒழுகு வெள்ளிய! பாற்பெருர்‌ “தாரையி ல நங்கு. 

முமுகு மெம்பிசான்‌- ரோற்றதமெண்‌ ணரியநாண்‌. முய்ன்று . ட 
புழுகு வார்குழற்‌ கங்கையாள்‌ பெருந்தவம்‌ புரிர்தாங்‌ 3 
செழுகு லாவின்மெய்‌ புதைபடத்‌. அடுஙிய்‌ தேய்க்கும்‌. த 


இந்த வாறுபா லாட்டியாங்‌ யில்‌ த த 

ரந்த மாதலம்‌ வடத்தர்தத்‌ தீர்த்தான்‌ காடிச்‌... .. 

சத்த மாரந்த விலீங்கத்தைத்‌ தரிசிக்குச்‌ தலைல i 
கடத்‌ ல குற்லை லோகத்தைக்‌- ௧ கலப்பார்‌.. 2 ட்‌ ௩௩ = 


“இடைய ருஅபால்‌ பொழிக்துளத்‌. அவையும்‌. ம ன்‌ 5 
கிஷ ந ல்‌ தட்‌ படல்‌ விடையோர்‌. 





௬௪ திருத்தருத்திப்புரணம்‌. 

சறக்க காவிரித்‌. தெனாகதொரு தானத்திற்‌ கிருஞ்ச : 

்‌ ருறந்த கொழும்‌ தூரெனும்‌ பெயர்வந்த: துரைத்தா 

மறந்த வாதமை மற்றொரு தானமா சஞர்கோய்‌ 

பறக்த கோழம்ப மெனும்பெயர்‌ பெற்றதும்‌ பகர்வாம்‌ ௩௬ 


௧௦-வது தோழுந்தூர்ப்பபலம்‌ ழற்திபது.. 
ஆகப்‌ படலம்‌ ௪-க்குத்‌ திருவிருத்தம்‌ ௩௫5 


= 





௧௦-வது 'சோழுந்தார்ப்படலம்‌... ட 


சிவபிரானே பரதமா முனிவன்‌ தன்‌ மனைவியோடு செய்கு. கரும்‌ 
அரிய பெரிய தவங்‌ களுக்‌, தகிழ்நாடு செய்த தவமும்‌ உண்மையாக 
்‌ உயர்ந்து நிற்றலைத்‌ இருவுள்‌த்‌ அக கொண்டு இதுவே உமையாள்‌ பச. 
அவதற்து இசைந்த காலமென எண்ணித்‌ தொண்டர்‌ தலைவனாகிய 
நந்தியை நயந்த நோக்கி ய ருனினர்‌. அதுகண்ட நந்தியம்பெருமான்‌ 
இருவுளக்‌ குறிப்பை. உணர்க்து. ஒரு ட்டன கொண்டுவர்‌ து 
2 25 


அத்தேர்‌ வர ' றைவ இமையவளை நோக்கிய ரளி இத்‌, 
தேரில்‌ ஏறிப்புனல்காடா9ப தமிழ்நாடுபுதவா'” யென்ற நளினன்‌.மலை . 
மகள்‌ அப்‌ பெருமானிடம்‌ பிரியாவிடைபெற்று அணிக கிதை, இரு 
மகள்‌, கலைமகள்‌ முதலிய தோழியர்கள்‌ உடன்வர அத்தே டை 
யேறினள்‌, அப்போது குடமுழா, கொப்பு, வீணை, யாழ்‌ முதலிய" 
வாச்சியங்கள்‌ முழங்னெ. முததிக்குடைகள்‌ முழுகிழலைச்‌ செய்தன 
்‌ வெண்‌ சாமசை பணிமாறின. தோரணம்‌ ஒத்‌ துகின்றன. அலவட்ட i 
பல நடந்தன:  சிவிறிகள்‌ செவ்வனே விசப்மெற்ற ௪. இலர்‌ அடினார்‌ 
இலர்‌ பாடினார்‌... இலர்‌ இன்‌: பக்கடலில்‌ இறக்கினர்‌: இலர்‌ மெய்ப்புனகத்‌ 
டன்‌ விளங்கினர்‌. இலர்‌. அதித்தனர்‌. இலர்‌ ஓடினர்‌ *உயிர்க்கின்பம்‌. 
்‌ விளைக்கும்‌. விளங்ழைவக்தாள்‌,. அருட்செல்கியந்தாள்‌, ன்‌ அடைக்‌ 
கலம்‌ புதுர்தோரை அருளிக்காக்கும்‌. அம்மை வர்தா ளென்று இருச்‌ வி 
இன்னம்‌ செவ்வனே ஒலிக்க, வான்நரடு: மலர்மழைபொழிய, நிற்பன... 
நடப்பன வா உயிர்கள்‌ குதூகலிக்‌ ட, தமிற்காடு றிது 
ர்‌ ஏறிய பெருக்தேர்‌ டந்து, ்‌ ்‌ 


உ... தேழத்தார்ப்படலம்‌, ௬௫ 


அத்தர்‌ பலதலங்களையும்‌ கட்ந்து காவிரிக்குத்‌ தென்கரையில்‌ 
ஒரிடப்வா அத்தேர்‌ பூமியிலழிர்‌ இடவும்‌, அவவிடம்‌ தேரழந்தூரா 
யது. அன்னையும்‌ . அவ்விடத்திலேயே அருமைப்‌ பசு ஆயினள்‌, 
ஆவே அம்மையாருடன்‌ வந்த அனிந்திதை முதலியவர்ணாம்‌, இரு 
மகள்‌, அவள மருமகள்‌ முதலிய தேவமங்கையர்‌ களும்‌ பசுவாகிச்‌ 
சூழ்ந்தனர்‌; அப்பசுதான்‌ இரண்டு பிறைச்சர்‌இரனைப்‌ போன்ற கொம்‌ 
புகளும்‌, குறையில்லாக்‌ குடம்‌ போன்ற மடியும்‌, ௮ழூபமுகமும்‌, பிற 
உறப்புக்களுங்‌ கொண்டு வேதத்தாலும்‌ விளங்க அறிய வொண்ணா. 
தீய்‌ விளங்கிற்று, இன்னும்‌ கருடன்‌ முதலிய தேவர்மங்கையர்களு ந 
அம்கனமே பசுவாகிச்‌ சூழ்ந்தனர்‌, வானமீன்‌ களின்‌ நடுவில்‌ -இிங்கள்‌ 
போல்‌ அப்‌ பசுக்களின்‌ நடுவில்‌ அம்மையாயெ பசு விளங்குவதைக்‌ ' 
கண்டு யாவரும்‌ அதிசபித்து மநழ்ர்தனர்‌. இதனால்‌ அப்பசுக்களுக்கு 
அம்மை பதியாக. ச. பசுபதி ௦ கன்னம்‌ டெ பட பெற்‌ 
அநின்றனள்‌, ல்‌ 


A 


அப்போது எம்பெருமானாய இறைவனுடைய கட்ட காப்ப 
டியே - மாயனுங்கோவலனாய்‌ கான்‌ இன்று தூயவனானேன்‌” என்று 
“வந்து தொழுதான்‌. எந்நாளும்‌. இடைத்தொழிலாயெ கரத்தலைச்‌ . 
செய்கிற அம்மாயன்‌ ஆபனானது ஓரு: - விபப்‌ குமா P இவ்வாறு 
இருமால்‌ இடையனாப்‌ வரவே இர்‌ திரன்‌ முதலானவர்கள்‌ எல்லோரும்‌ 
இலைய 1 அத்திருமாலுக்கு: ஏவல்‌. .. வந்தனர்‌, 


இவ்வாறு அண்வடிவுள்ள ae 2 பசுமேய்ப்ப. 
வர்களரகப்‌ ' பெண்வடிவுள்ள தேவர்கள்‌. அனைவரும்‌ பசுக்களாயிட: 
எம்பெருமானான சிவபெருமான்‌ றாவ ட. க்து 
விடை வக விளக்கின்‌, a 


லு 


- அப்போது. அம்மையான பச்‌ அறிவு பெறலால்‌ (56 ப 
கோக்இ உடையாய்‌ வர்தனையோ வென்ற வந்தனை செய்து! மற. 
வித்தது. இதைக்‌ கண்ட மேதினியோர்‌. அனைவரும்‌ “இதை த 
விடைஎஸ்குமில்லை' ? யென வியந்தனர்‌. சோரழுக்திய இடம்‌ இருஇருக்‌ 
குளமாயிற்‌அ, அதல்‌. மூழ்குவோர்‌ வரும்‌ பாவத்தால்‌. -நரஇடை, 
மூழ்கார்‌. இவாகரிற்சென்று எஞ்ஞான்றும்‌ இன்புற்று, வாழ்ந்திருப்‌ 
பர்‌, அந்தசிருக்களச்தின்‌. தென்பாக. தில்‌. உமையம்மையா பெ 


௯௬: ஒகுததிருத்தற்புராண்‌, 


பசு ன்ப நம்‌ பெருமானாயே சிவபிரான்‌ பிரிபாது அமர்க்தருணம்‌ 
வெக்குறி (லிங்கம்‌) ஒன்று கண்டது அப்போது. அப்பசு ஊற்றெ மும்‌ 
தோடக்கொண்ட காதலால்‌ மடி சுரர்து” அளவில்‌ பால்‌: பொழிர்து 
அப்பெருமானை. அருமையாக நீராட்டியது. இவ்வாறு எமடு பெரு 
மானை நீராட்டிப்‌ சித்து உலவிய படியால்‌ இத்தலத்இில்‌ இத்‌ இருக்‌ 
குளத்தில்‌ நீராடி, இங்கு: எழுச்‌தருளி.ப சிவபெருமானைக்‌ உ 


வர்‌ ப த கலந்து மழ்வரர்‌, 


வ எடுத்து வந்த சிவபெருமான்‌ ஓரு புடையே. கலக்‌ 
ட கப்‌ பசுவடிவு- எடுத்துள்ள எம்பெருமாட்டி. அப்‌ பெருமானைத்‌ இத்‌ 
அககொண்டே ஆங்கு. ஒர்புடையே அமர்ர்தனள்‌, 'அப்பசுவைக்காக்க 
வந்த இருமால்‌ முதலான அமரர்‌ அனைவரும்‌ காவல்‌ செய்து அமர்ந்‌ 
இனர்‌. இருமால்‌ முதலிய இடையர்கள்‌ ஆங்கு ஆலமரம்‌ சூழ்க தள்ள 
தான ஓரிடத்தை ஆப்பசுவினுக்குத்‌ தொழுவமென்று கொல்லப்படும்‌ 
கொட்டிலாகக்கொண்டு அப்‌: பசுவைக்காத்தபடியால்‌ அர்த இடத்‌ 
எத தோழுவால்ங்குடி பென்று இன்அங்‌ அ ன்‌ 3 


க வது. தோற்‌ நீதூர்ப்படலம்‌ றியது. 


கக-வஅு உ இருக்வேறும்பப்‌ படல: 


தெங்கு, நீள்பொழிற்‌ 2 ேரழக்‌ சார்கின்று 
்‌ மெங்கு மேவிய தேழுல இன்றவான்‌ .- -: 
ஸ்‌ பொங்கு. மார்வம்‌ புகலெனும்‌ பன்னிக்குத்‌ ல்‌ 
2 தீங்கு த தப்த சன்மன்‌ சொல்வான்‌, கட டன்‌] 


கருத யாரு தன என்‌ அனையான்‌ க 
சுருதி யேச்சக்‌ கொடு ரும்பல்‌ ல:வொடு ்‌ 

ட்‌ மொருதி்‌ வாவைய. முட்கொண்ட வூர்கின் அ ட 
a யாசை. உனக உடந்ததே. 


்‌ ட. சுதமுர்‌ இத்திக்கும்‌ பாகலு' த 
5 மோங்கு தென்னையும்‌ புன்னை பணக ல்‌ 
கோங்கு. மாதவி யுங்கெரழி. மெளவலும்‌ . ன்‌ 
- வீங்கு சானொன்று கண்டக்தில்‌. மேவிற்றே, 


திருக்சோழம்பப்படலம்‌. ்‌ ஆ. 
அனைய கானத்‌ தீருமறை சு டொனா 
முனைய சூற்படை முக்கணர்‌ நீங்குறு 
உ கீனேய வாங்குறி யொன்று.நிலாய அ. . 
அனைய நோக்கித்‌ தொடர்ந்தது பச்சையான்‌. . . ௪ 


கண்டு காதல்‌ கரையிகந்‌;தோங்டெ i 

மண்டு இம்பான்‌ மழைபொ நிர்‌ தாட்டிய 

தண்டு கானத்‌ தருக்களப்‌ பாலடி 

யுண்டு மேயின வொண்வெ IE 2 வப்‌ (இ 


கொடியும்‌ புல்லு பல்வா குலகின... 
தடிய மாக்களூ முண்டு சுதூமறை 
முடியுக்‌-தேரா முதலுல குத்றன. 


படியு முண்டுபர்‌ பான்மை பக சீக்‌: ப்‌ ல்‌ ௬. 


வான நீர்பொழிச்‌ தாலென வண்சுவை 
யான பால்பச்சை யான்பொழி காலையா . 
தான்‌ மாடலொன்‌ அன்னியன்‌ தண்பசு, ௩... 


ஞான மாற்றின னம்பெரு மானசோ. ்‌ க 


ஞான | நீங்க விஞ்ஞாலப்‌ ப௬ுகிக 
ரான வான்பய மாட்டிப்‌ பெயர்பொழு. 
ஆன மேது கிலான்மூடி யோர்பதம்‌. ப 
த முர்குரசைக்திட வைத்ததே, - அ 





தா லெடுத்து அவலரும்‌ பெற்றய்பின்‌. 
“காலை டுத்து முடிவைத்‌ த காலையின்‌ - வ 
மேலெ டுத்த: மிக்கசெய்த்‌ தோருள. க அத 
5 மாலெ த்தது மாற்தின 5 ல. 










PS 


பண்டை ஞானம்‌ பரவ முஷச்செர்ரர்‌ ்‌ ள்‌ 
கண்டை ப்‌ ” யோவென வள்ளல்‌.  கலங்கியே 





இருக்கே த ர்பப்படலம்‌. I 


= 


மன்னு. நின்‌ கமம்‌ புற்றை ப யான்‌ 
மின்னு மிந்த மிளிர சலக்‌: கோழம்ப 
மென்னு நாமத்தி னென்றும்‌. விளங்கிட . 
தன்னு மீங்குற்‌. அ ளார்க்‌ குச்‌. சுபமெலாம்‌,. 


“என்று கூறிய. வார்த்தை மிருஞ்செவி 

ச சென்று சோக்‌ தெளிந்து திகழ்ந்தது 

3 மன்று சன்று ஈம்மான்‌ விளை யாட்டெனா 
வென்று கொண்ட வுவப்பிற்‌ களவின்றே. 


பின்னு நம்பெரு மான்‌ சென்னின்‌. 


்‌ மண்ணும்‌ தம்பான்‌ மழை டொழிர்‌. தக்‌ 
பன்னு தெய்வப்‌ பசுக்கள்‌ பலவொடு - 


முன்னு மங, த மூனிவின்‌. அமர்ந்ததே. . 
“குணகி ர்க்‌ கோழம்பத்‌ இசை. 


ணகி ரம்பிப மகாமலர்த்‌ அய்த்தொழுங்‌ க 


குண்கி ரம்பிய கொள்கையர்‌, தாஞ்சிவ 


பதம 


்‌ மணதி 2. வாழ்வுத்‌ திறுப்பசே. க 


்‌ ஈம்பன்‌ மேவொரு தான சயக்குங்கோ. ்‌ 


- தம்ப மாய தறை தன: 'மோர்வன - 


 மும்ப சேத்துங்கோ முத்தியென்‌ ஜோர்பெய , ட்‌ ல்‌ 


ச ரிம்ப்‌ ப்‌ வியக்க கூறலாம்‌, ன 


பசு 


அதவது. இதுக்கே , மம்பப்படலம்‌. முற்றியது, 







குகப்‌. படலம்‌. 


கக்கத்‌ திருவிருத்தம்‌ சட... 


த வக அவக ல அன்ட்‌ 
டக 


பசுவானது! உருள்‌ 5 மினி ர்‌ அம்‌ 


௯௯. 


௧௮ 


5௯ 


உல்‌! 









௪௦. ....... திருத்துருத்திப்புராணம்‌, 

மழைபோல்‌ பாலப்‌ பொழிச்து. எம்பெருபான்‌ இருமேனி குளி! 
அட்டியத, அதுபோது சிவபிரான்‌ ஆடல்‌ ஒன்று நிகழ்த்தத்திருவு 
எங்கொண்டு அப்‌ பசுவுக்கு உள்ள ஞானத்தை மாத்தியருளினன்‌. 
அப்‌ பசுவும்‌ இவ்வுலகப்‌ பசுவைப்போல்‌ பாலை! ॥பொழிக்து. “செல்லும்‌ 
போது அப்‌ பெருமான்‌: இருமுடி யில்‌ அழுந்தக்கால்‌ ஒன்றைவைத்‌ அ 
கடந்தது. எம்பெருமான்‌ அதன்‌ அறியாமையை மாற்றியிட ௮௮ 
பழய, ஞானம்‌ டெ, ம: அருள்‌ வடிவான. எம்‌ இறைவனுக்கு ££ இத்‌ 
தகைய ஊறுஉண்டாயது ?” * ஏன்ன வெளையில்‌ வந்தனம்‌ ”” * என்ன 
செய்தால்‌ தீரும்‌?” என்று வருக்இய ௮. ௮.௮ ரோக்கிபருளிய கருணை 
யங்கடலாயெ இவெபிரான்‌ விண்ணில்‌ மறைந்து பசுப்பெொண்ணே [ நின்‌ 
குளம்பு கம: முடியில்‌. ஏற்பது கருதியே கினது அறிவை. அகற்றி 
னோம்‌. பின்னர்‌ அதனைப்பெற்று முன்னுள்ள அறிவையும்‌ தந்த 
னம்‌. ** நின்‌ ல்ல தழும்பேற்றமையால்‌. இத்தலம்‌ திருக்கோ 
| ழம்ப மாகுக'' என்று அருளிச்செய்தனர்‌. அவவருமைத்‌ இருவர்க்‌ 
கை இருசெவியிற்‌ கேட்ட அப்பச்‌ ! இதுவும்‌ எம்பெருமான்‌ இரு 
விளையாட்டுப்‌ போலும்‌ ” பெ 
ருமானைப்‌ பால்மிகப்‌ பொழிந்து ஆட்டி அங்கு அமர்ந்தது. இத்தல 
த்தில்‌ எழுந்தருளிய இறைவனைக்கண்ணுற்று மலர்‌ கொண்டு வழி 


என்ன அகமிகமகழ்க்து ₹மீட்டும்‌ எம்பெ 


பாடு செய்பவர்‌, சிவமாம்‌ பெருவாழ்வு, பெற்று இன்புறுவர்‌. 


க கக-வது திநக்கோழம்பப்படலம்‌ ழற்நியது. ்‌ 





்‌.. டம்‌ கோ மூத்திப்படலம்‌. 


சந்து. குற்தடல்‌. சாலம்‌. பனிவரைத்‌ தையலா இயெபெற்ற 
மிந்து சூழ்ரூடி ச்‌ கழும்புநிஇக கோழம்பச்‌. 'இனிதமார்ர்‌ ' தஅபின்ன 
ரெர்அகூற்க்தெஅசெய்தஅபுகலஇ யெனவின மரைகேட்பத்‌ 
தந்து குற்திறா ற்றொனி்‌ மார்புடைத்‌ தருமசன்‌ த்‌ இந்த்‌. க. 


இந்து சேன ப... கோழம்பத்‌. oo Pa 
்‌ வந்து. பிப்பிலா ரணியத்‌அட்‌ புகுந்துத: வளைக்கபல்‌. குழுவோடு . 
“முந்து பற்பல வளங்களு. முளங்களி முழெ்த்இட வவட்.கண்டு 
ன்‌ நந்து ட... எ வெனப்பார்ப்‌ ஈயந்தஅபசும்‌ த்தம்‌! ௨. 


கோமோத்‌ திப்படலம்‌. | ௧௦௧ 


அர்கு மேவீய சிவலிங்கப்‌ பீரானெதி ரணைந்கடு. யுறத்தாழ்க்து 
விக்கு மென்முலை சுரந்துற வொழுகுபால்‌ விட்டது முடிமீது 
தேங்கு மற்றது வழிந்துநாற புறத்தினுஞ்‌ சென்றது ப்லகாதம்‌ 
பாங்‌ த சேர்சரா சரக்குழாம்‌ பாற்கடற்‌ படிக்தெனப்‌ படிந்தன்றே..௩ 


பொற்ற நால்வர்வாய்‌ வெளிப்படு தன்பெரும்‌ புகழென வுலன்ற 
டெற்ற நான்முலை வெளிப்படு பாலெலாம்‌ பிறைமுடி மிசையேற்றா 
ஒற்ற காதலி னெவ்வள வுதவினு மொருவெறப்‌ புருனையன்‌ 

_ கொற்ற வாரழ லிந்தனமிடவிடக்‌ கொளாதொழி.்‌ பதுமுண்டோ. ௪ 


அளவி லூழிகள்‌ பெயரினும்‌ பால்சுரக்‌ தாட்டவல்‌ லதுபெற்ற 
பவி லன்பினாற்‌ சாலுமென்‌ ரெழிதரா தாடவல்‌ லவனைய 

னளவில்‌ வேதமும்‌ புகழுமிவ்‌ விருவர்பா லாயதித்‌ திறமானா 

லளவி ஞள்பல செல்லினு மிருவர்க்கு மமைதிதான்‌ பிறவாதே, இ 


உண்மை யான்மனத்‌ அத்தமர்‌ பரசிவ னொருமகன்‌ பரைக்கென்று 

உண்மை யாகம மோதுவர்‌-மற்றது வாய்மையென்‌ அுறத்தேர்ந்தா 

மண்மையே யன்றிச்சேய்மையே சிவலிங்கத்‌ தண்ணலைக்‌.கண்டாலுங்‌ 

கண்மை நீத்தபைல்‌ கோழுலை சுரந்துபால்‌ கனிந்அகுத்‌ ட டடத ௬ 
வேறு. 


இறைவன்பா வர்தா 'ளிறைவீயென்‌ றெவரு rn பீடு 
வதி ருக்க விறைவிபா லுவக்தா, னிலறவனென்‌ றெவரு மெடுத்தி 
யம்‌ பிடுவது மெழுந்த, தீறைவனன்‌ றுடப்‌ பால்பொழி. வதனே . 
ரிணையிலா தமைகுறித்‌ தன்றோ, விறைவியை க. வமல்‌ a 
முலையா ளென்றிசைத்‌ அய்யுமா லகம்‌, ௪ 


அந்தா ன்ற பக்கக்‌ கங்கை யண்ணறன்‌ திருமுடி. 
யடங்கத்‌, றிந்தநா ளீன்ற பாற்பெருங்‌ கங்கை யிசைத்தவம்‌ முடிய 
டங்காம; லெரந்தநா னினுமே லோடுவ தாயிற்‌ றிதுவரு வழியொகு 
நான்கே, தவ 'யதத்குப்‌. டக்‌ ஸ்‌. வத பச ்‌ 
மன்றே த ட்‌ ௮ 


ல பாலு சான்முடி ச்‌ டவ ம முடி... 
யப்‌, பான்முடி யேற்கும்‌ பொழுஅதத்‌. தெறிக்கப்‌ படுபல திவலையா 
லாடன்‌, : மீன்முகப்‌ புணமி மண்புக து வீசேடமாய்‌ ஈடுப பொலி 

தலினா, லான்முலைப்‌. பாலர்‌ அன்ரு ஓதனுக்‌. பப மற்‌ 
புதங்‌ ம்‌ ட்‌ ட ௯ 


அ : = நடம்‌ ன பலம்‌ 


௧௦௨  ... - இிருத்துருத்திப்புராணம்‌. .. 

நறியபா. ட லொன்றனா வளவா... நற்பயனெய்‌ அமென்‌ 
அலக, மறியவா கமமுன்‌ விரித்தவாய்ச்‌ சென்னி யந்கடுச்‌ சென்‌ 
னியா தலில்‌, வறியதா காம னாற்றிசை முடிய மற்றதற்‌ காட்டு 
தன்‌ மானும்‌, அன்‌ ருறுதா. மேத்றிடு காலை விரிபல தலையா ்‌ 
விழ்த்தல்‌." -: ௧௦ 


இந்தவா நின்பால்‌ பிப்பிலா ரணியத்‌ இறையவள்‌ திருமுடி 
யாட்டி, யர்தவான்‌. லத்தி சானஇக்‌ கண்மை யமர்வடா ரணியல்‌ 
கண்‌ டடைந்த, தெரந்கநா ளினுமால்‌ குள்ளசோ ரிலிக்க மெடுர்கண்‌ நி 
மடி த்தலஞ்‌ சுரர்து, முக்தகான்‌ மேகம்‌ பொழிர்‌ தென. வொருரகன்‌ 
ஓ பொழிர்ததாட்டியதே, A ந்‌ க்‌ 


அலை யமருக்‌ தொன்‌ தனக்கு, மாசடித்‌ பிராக்‌ நனக்குஞ்‌. 
சரலவிவ்‌ வாறு பால்பொழிச்‌ தாட்டிச்‌ சரித்தது தவாப்பசும்‌ பெற்‌ 
ஐங்‌, கோலிய மற்றைப்‌ பசுக்களூ மாட்டிக்‌ குஜையொழிம்‌ தனமெ 
னக களித்த, வாலிய வன்பி ப பலரும்‌” வச அசாத்‌, இருந்‌. 


. அண, ரன்றே: . 3 ௧௨ 


தழைபல பொதுளித்‌ தரையகம்‌ படிக்கு ல கொளி பிப்பில 
வன த்திற்‌, குழைதரு பலவான்‌ குழுவொடு நல்லான்‌ கோதறப்‌ பயின்‌ 
றிடு நாளில்‌, விலமதரு மாண்டுமூன்‌! றொழிக்‌ தனவெள்‌ விடையுடைத்‌ ்‌ 
தருளுமோர்‌ விடையு, முனழைஙிழி 3 நோக்கப்‌ ல i வொள்‌ 
ளிய வருக தன்றே . 1 ப அ பரம்‌ 


விடையுருல்கரப்பத்‌ அணைபிரி அன்னில்‌ விகமென்‌ கவன்‌ றுமா 
மாக்தேயடைதரப்‌ புவன மொருக்குபெத்‌ தெடுத்த வானுதி தம்‌ 
தடு காலைச்‌, சடையுடைப்‌ பிரானார்‌ தக்துணை. வருத்துச்‌ . சகத்தறாப்‌ 
பீவர்கொ லோ விசும்பி, னிடையுருக்‌' கம்னு சனியில்‌ பூப்ப வீியட்புக. ட்‌ 
அத்தன்‌ ல த த்க்‌ டத ௫ ட்‌ க்சி 


சப்பல்‌ காத. is எந்த ணகுகயி. வயின்‌ ட 

ர்‌ புனணாட்‌ டைந்துகோ வருவாய்ச்‌' செருத்தனின்‌ றெழு 
கிய பாலால்‌, வேம்மைதீர்ந்‌. தனமாண்‌. டொழிர்தன மூன்று. மேய. 
பல்‌ லாவொடு. முகல்‌ மும்மையேத்‌ ப்‌ தத லின்க்‌ 2 

5 “மம. சக்‌ ட அலக்‌ ல ப 


செம்மை 





கே முத்திப்‌ பட்டத்‌ ்‌ ௧௦௩ 

அண்ணலார்‌ மனதைர்து கூறிய வால்‌ யஞ்செலி யேற்றுள 
மூழ்க்து,. சண்ணலாச்‌ பல்லாக்‌ குழுவொடும்‌. பலபூக்‌ கமழுமத்‌ தீர்த்‌ 
தத்தி னிழிக்து, ஈண்‌ ணலார்‌ புரமூன்‌ றெரித்தவப்‌ பரமர்‌ நகைமலர்ப்‌ 
பத முளங்‌ கருதி, சின்னவர்‌ ட பரவ முழுமை தம்மா எ. கொ 


நு ல்‌ படத க ௧௬ 


“கோவுரு வொ. ன பண்டைய வருவல்‌ கொண்டெழு கோம 
எக்‌ கொழுந்தை, யாவுரு வொழிந்த தம்பிரா னெடுர்வர்‌ தணைத்த 
னன்‌ மிக்குள மூழ்க்தான்‌, தேவரு வமைக்த மற்றையா னெல்லாற்‌ 
தீர்த்தத்து மு: முறை படிந்த, யோவுரு . ல முன்னுருப்‌ 
பெற்ற டல்‌ மறை ட்ட. ந்‌ அகத ௧௭ 


கொத்தி ப்‌ பரவக்‌ கோத வெர்ழித்அக்‌ ரகத்‌ இர்த்த - 
மென்‌ ஜொருபேர்‌, பெற்ற. தத்திர்த்தல்‌ கோமுத்தி யெனும்பேர்‌ 
பெற்றது பிப்பிலா ணிய, மற்றவர்க்‌. கருளுச்‌ - தம்பிரா: னாராங்‌. 
கணை த்தெழுக்‌ தாரெனு: மொருபே, ருத்தன ட ரம வ 
னவரு ர்க ரிம்ப்தல்‌, கோலம்‌, 2 க கு 


முக்துரு 'வெடுத்தா. சர தவரை. ee ல்‌ 
னணைக்கப்‌, பந்தமுறி. றவளைப்‌. பனிக்க ர்‌ கினறார்பைர்‌ அழாய்க்‌ குரி 
சிலை.கோக்கி, யிச்ுசே கானார்‌ -தோழுக்தூரி. லெர்முடைப்‌ பெருக்‌ 
இரு முன்னர்‌, ஈக்துகோச்‌ த்க்‌ _ஞகுறிதெரித்‌ இருத்தி. ரதன்‌ | 





குர்‌. a 
கேயி2 ராலயல்‌ 


சூலக. எச்‌ ல்‌ ்தனன்‌ ல்‌ 


௧௦௪ திருத்துருத்திப்புராணம்‌. 

மேகவா கனன்முற்‌ பற்பல்வா னவ நம்‌ விருப்பொடு தத்தம்வா 
முலக, தகரம்‌ மடவா ரொடுமடைர்‌ இருந்தார்‌ மொழிதரு மூல 
கமூ ன்றனுக்கு, மேககாயகனெம்‌ பிராட்டி யை யணைத்தே யிருச் சன 
வைடு அறையிற்‌, சோகமே வாம - -வளவில்பல்‌ அபிருக்‌ கோற்புறு 
மகிழ்ச்சியெய்‌ தனவே. ௨௨ 


நாயனா ருவக்கும்‌ பிப்பிலா 'ரணிய நலமி கு கோமுத்தி யெனும்‌ 
- பேர்‌, மேய காரணத்தை விரித்தன மந்த வித்தகக்‌ தலத்திறை 
யவர்மு, யமா முத்தி.இர்த்தங்‌ கோமுத்தி யம்புன லான அச்‌ தெறிச்‌ 
தீர்‌, பாய£ீர்‌ பென த்தாள்‌ மியங்கள்‌ பலவுள ெதொகுத்‌ 

தீதைவாம்‌. க உ 3 


்‌ ௧௨-வது கோழத்‌ திப்படலம்‌ ழற்றியது. 


. ஆகப்‌ படலம்‌ க௨-க்குத்‌ திருவிருத்தம்‌ ௫௪௭௮. 





-௧௨- வது கோமுத்‌திப்படலம்‌. 


அக்‌ கோழம்பத்‌இருக்த பச்‌ தன அ கூட்டத்தொடு வடக 
சென்று அரசங்காட்டினிற்‌ புகுக்‌௮, அங்குள்ள. பல வளங்கள்‌ முற்‌ 
அங்கண்டு, ஆங்கு எழுக்தருளிய. சிவலிங்‌ சப்பெருமானை மனம்‌ “செக்‌ 
குருக மழ்ந்தடிபோற்றி, அப்‌ பெருமான்‌ திருமுடியில்‌ முலை சுரர்து 
பெருயெ . பாலைப்பொழி்தது . அப்பால்‌ பலகாதம்‌ பரவ அதல்‌ 
சராசரங்கள்‌ அம்‌ படி.க்தா நபோலப்‌. பத 


அக்காள்‌. அரசங்கர்டாயெ. அக்ககரில்‌ அம்பையாண' அவ்பசு! 
இறைவனுக்கு. கிறையப்பால்‌' பொழி தலால்‌ அம்மையாருக்கு ஒப்பி: 
லா ழலையாள்‌ என்னும்‌ இருப்பெயர்‌. இன்னும்‌ வழங்காநின்‌றஅ., 
இவ்வாறு நிஒதப எம்பெரு 2 மானுக்குப்‌ பால்‌. பொழிக்து ஆட்டி அம்‌: 
- நகர்க்கு அடுத்துள்ள ஆலங்காடு சென்று ஆங்செழுந்தருளிப இறை- 
வனுக்கும்‌ அன்பால்‌ )ன்பால்‌.. பொலிந்த ஆட்டியது: அப்டசுவினு 
டன்‌ வந்த மத்தப்பசுக்களும்‌. அவ்வாறே பால்‌ பொழிச்து இறை. 
வனை. அன்பால்‌ ஆட்டி இன்புற்றன. . திருமால்‌ முத்த 
அம்முறையே அவற்றைக்‌ : காவல்‌ செய்திருந்தனர்‌. 


கோழமுத்திப்‌ டலம்‌. ௧௦௫ 


இப்படியே பலபசுக்களோடு அம்மையானபசு அவ்விடங்களில்‌ 
ழ்‌ ஆண்டுகள்‌ மூன்று சென்றன. இப்பசுவுடன்‌ நின்ற எம்‌ 
பெருமானாகிய எருது, தனது விடை உருக்கழித்தது. கழித்திடக்‌ 
கண்ட. பசு, பிரிவாற்றுமையால்‌ மிகக்‌ கலங்கியது. அது கண்டு எம்‌ 
பெருமானாகய. இறைவன்‌. விண்ணில்‌ மறைக்‌. ஈங்காய்‌! “கையை 
விட்டு விடையுருவெடுத்து உன்னை விடாது முவாண்டு தொடர்ந்து 
இச்ஈாட்டில்‌ வக்தனம்‌ ” “நின்பாலால்‌ மெய்‌ குளிர்க்தோம்‌?' இன்னே 
பல இ - இங்கே தோன்‌ றுன்ற இத்‌ திருக்குளத்இில்‌ மூம்‌ 
” வென்ற நளினர்‌. அதனைக்‌ கேட்ட அப்பசு மனமகஇிழ்க்து. பல 
பசுக்களோடும்‌ அத்திருக்குள தீதில்‌ எம்பெருமான்‌ திருவடியை நினை 
ந்து கொண்டே மூழ்யெது.. அப்பசுவு நவும்‌ அப்போ த ஒழிந்தது 
அப்போதே பழய உருவம்‌ பெற்று எழுகின்ற ஒப்பிலாமுலையானை அவ்‌ . 
வி வடிலைமாற்‌ றிய இவெ பெருமான்‌, எதிர்வர்‌துஅணைத்தருளினன்‌, 
எம்பெருமாட்டியும்‌ அதற்கு மனம$ழ்5்‌ தனள்‌. தேவராயெ மற்றபசுக்‌ 
களும்‌, அதில்‌ மூழ்‌ முன்னுருவம்‌ பெற்றன, ௮௮. கண்ட தேவர்‌: 
அனைவரும்‌ பூமழை பொழிர்கனர்‌. அதுமதல்‌ அக்கு௱மும்‌ கோவடி 2 
வத்தை மாற்ினமையால்‌ கேமுத்‌திதிர்த்தமென்று , ஒரு பெரும்‌ -. 
பேரும்‌ பெற்றது, அந்த அரசங்காடு வேமுக்‌இ. யென்னும்‌ போல்‌ 
வழக்கப்‌ எக அதில்‌ எழுக்தருள்புரிச்கு எம்பெருமானும்‌ எம்‌... 
பெருமாட்டியை அணைத்‌ தெழுச்தமைபால்‌ ££ அ ணத்தெழந்தார்‌?' 
என்னும்‌ இருப்பேர்‌ வழங்கப்பெற்றனர்‌ஃ ௧ம௮. உருவம்‌ மாற்றிய - 
. திருமால்‌ முதலியவர்‌,' 'அணைத்தெழுர்த பெருமானை அணைக்க அடை 
யுத்த அடியணிக்து இன்புற்று கின்றனர்‌. அங்கனம்‌ கின்ற இருமாலை : 
எம்பெருமானாயெ சிவபிரான்‌ இருக்கடைக்கண்கோக்களித்துத்‌. தேச 
மூர்‌ தூரில்‌ 6 சமது இருமுன்னர்‌ ஆவைக்காத்தகுதி காட்டி கிற்க?; 
வென்றும்‌, மற்றய கடவுளையும்‌, அவர்கள்‌ ... - மனைவியரையும்‌ 
கருணையால்‌ ' 'சடைச்சணித்னு த யசர்சாள்‌!: *திவிர்‌ அனை 
விரும்‌ தமது உலகஞ்சென்னு: இருப்பிர்களாக. க வ “சாம்‌ ஒப்பி. 
லாமுலையம்மையை மணஞ்செய்ன்ற 'சாலத்தல்‌ வந்து கண்டு. 
களித்துப்‌ போகலீர்களாக ?! என்றருளினர்‌. அஅபோது அவர்கள்‌ : 
அனைவரும்‌ அளவிலா இன்பமுத்‌அ அப்பெருமான்‌ அருளியபடியே 
' அகன்றனர்‌, இரு மாலும்‌ ௪ 5 டட டட பிரியாவிடை ல்‌ 
14 ல்‌ ம்‌ ட. ப்‌ பெக்‌ ல 


க்‌ 
௯ 


௧௦௭... இருத்‌ துருத்திப்புராணம்‌. 

அப்பெருமான்‌ அருளியபடியே தோமுர்‌அரிற்‌ சென்று இருமகள்‌ 
முதலியோர்‌ சூழத்திருமுன்‌ இன்புற்றி ருந்தனர்‌, - அவ்வாறு. அருள்‌ ' 
புரிந்த அணைத்தெழுக்த பெருமான்‌. அத்‌ இருவாவடுதறையிலேயே 
எம்பெருமாட்டியை அணைத்துக்கொண்டே அமர்க்தருளினர்‌, 2 


௧௨-வது கோழத்திப்படலம்‌ முற்றியது. ' 





௧௩-வது கோழூக்கித்தரததரிதப்புமைந்தபடலம்‌ 


மும்மையுல இனுமுவகை முசிழ்ப்பவுயி சொருங்க்ற -. 
வம்மைதிரு வருவணை த்தா சாவடுகண்‌ டூுறைப்பதியிற்‌' 
செம்பைபெறு கோழுத்தித்‌ நீர்த்தமான்‌ மியஞ்சொலென 2. 


வெம்‌ குனம்‌ வினமரையைப்‌ பரர்த்இஃ பட க 


முக்தைகாட்‌ கதப்கவென்‌. ச... முனியீறாந்தா : 5 
னரர்தைத்‌ ரவற்குமகா ( ராயினவ ரொருமூவர்‌ 

- திந்தைகூ சவருண்முதற்‌ சேய்பிரதர்த்‌ தனப்பெயரோன்‌  “ ரட்‌ 
றந்தைதா பொ ஏ தலைக்கொள்ள டம்‌ ம 


முத்திசா தனமென்று மொழிதன்மக- மோதகமோ. 

இத்திசால்‌ பெருந்‌ தறவோ செப்புமே தருகொடையோ க 
புத்திகூர்‌. மந்‌இரமோ யக்இரமோ புகல்பிறிதோ - a 
க த வவனுவக்து ௦ சொல்லுவான்‌... ர. 


அமி யாக. பருவத்தே யரிவுளக்குத்‌ "தோன்றியதன்‌ 

மூ றியாத ளு ன த்தோன்‌ முதுதவச்கோ ௫4 ்‌ 
செறியாத. ம்பரம. வெனமருக்‌ தலத்தொன்ற 

குறியாத ..... குளிர்த்தி ௬ சாதன்மாம்‌. - ட அதி 





3 ல 


்‌ பிக்கலை தலங்களுளும்‌. விசேடதல | மதுசார்க்து. 
தக்கதவம்‌. புரிவ அயர்‌ சாதனமா மத்தலமுர்‌ i 
ட தொக்கபல முனிவர்குழாஞ்‌ சூழ்திருவா. 'வடுதுறையே த. 
ட ... பட்‌ 4 க று 





௧௦௮ திருத்‌ அருத்திப்புராணம்‌. 
கடுவெயிலி னழற்குளித்அல்‌ கடும்‌ சுளிரிற்‌ புனற்கு களி அம்‌ . 


தீடூவரிய இறத்தாற்றுந்‌ தவமாற்ற வாம்பயரைக்‌ 
கொடுவயிரப்‌ படையாளி கூயேவ வவர்வக்‌ து 


படுமயல்செய்‌ தானமட்டும்‌ பார்த்‌ ட. போயினாரரல்‌, ்‌ 


கொடியகன மியத்றுமொரு குழமுனிவன்‌ நலையோரி 
படியவிரு சிறைப்பறவை பற்பலகட்‌ கெடெற்று 
நெடியமர வீக்‌ அவிழுக்‌ அறமுனளைத்‌க கேரோங்குந்‌ 
தீடியமுடி யாவினைய தவங்கண்டார்‌ வானாடர்‌. 


அஞ்சியிருல்‌ கயிலாய மடைந்தபிரா னடிபணிர்‌ து 
வஞ்சியொரு பாலுடையாய்‌ மாதவஞ்செய்‌ வானொருவன்‌ 
விஞ்சியெழு-சனலடக்க வே ண்டுமருள்‌ புரி யென்றார்‌ 
மஞ்சிவருஞ்‌ சடை ன படட ல்‌ 


கண்க ௮ மயிலன்‌ க கடி அணர்க்து 
மணங்கமழ்பன்‌ மலர்தூவி மலரடி மேல்‌ விழ்க்தெழுக்கா 


னிணங்கவருக்‌ தவஞ்செய்தா யெமைக்கலக்‌ இன்புறு வாயுன்‌. 
குணங்கமழுங்‌ க குறித்துயுமென்‌ அரைத்தகன்றான்‌, 


இன்ன க யெய்தியலப்‌ பெருக்தீர்த்‌ அ. 

மன்னுகெடுவ்‌ கரையமர்நீது மாமுனி ரளவில்லேர 
ருன்னுமருக்‌ தவம்புரியா வுமாபதியா.. சருள்பெத்றுத்‌. 

அன்னு னடிக்கலப்பிற்‌. அன ர்அப்குர்‌ இன்புற்றார்‌. 

வாசவனா ரதன்‌ ற வருணன்கா 

லீசனொரு தோழமையோ. னீசனிவ ரெண்மர்களு 
மாசகல்செற்‌ கநிர்முதற்கோள்‌ வசுக்கண்முதற்‌ பற்பலரும்‌ 

பேசருமப்‌. புனல்குடைந்தே பெற்றனர்‌ பற்பலதிறாவும்‌, - 


தக்கவறம்புரி இறத்தான்‌ சாவனனேன்‌ ரறொருசோழன்‌ ' 
றெக்கவொரு நாற்பமிபூண்‌ சுடர்‌ ர மணிப்பொற்‌ றேரரேறி 
மிக்கபெருங்‌ கானகத்து வேட்டைவினை யுறப்புரிர்து : 
நக்ககதிர்‌ வெயின்முதிர்ச்சு ஈண்ணிடாண்‌ ணினனினைப்பு. - 


oi 3 
- 


௧௩ 


கச 


௧௫ 


௧௬ 


தழ. 


கோமுத்தித்தர்த்தச்றெப்புரைத்தபடலம்‌. ௧௦௯. 
வேட்டைவினை புரிர்‌இளைத்தோன்‌ மேவிர தநாற்பரியு 
மேட்டையுற லுணர்ர்கவற்றிற்‌ இன்புன லாட்‌ டுதல்குறித்தே 


யோட்டைமனத்‌ தவரென்று முறுதாலப்‌ பெருந்திர்த்தக்‌ 
கோட்டையடைந்‌ இசத நிறிஇக்‌ குதிரைகணான்‌ கையுமவிழ்த்சான்‌, 


பாசமகல்‌ பரிபிணித்த பாசமிரு கையும்பற்றி 

நேசமிகு தடம்புகுத்த நீருண்டப்‌ பரிரான்குச்‌ 

தேசமைய விளைப்பொழிக்‌.து. தேவர்களு மடைவரிய 

வாசமலி ஞானம்‌ இ, வண்கரையே அபுநின்ற. ௨௧: 


ன 'களையாசன்‌. ன்றது கெடு்சேர்பூட்‌ 
டொன்றவிழுச்‌'தீடுகாலை யொள்ளிபவப்‌ பரிகான்கு 

நன்றமைவேர்‌ தனைகோக்கி நராதிபகே ஸிிகஈரங்கள்‌ 

வென்‌ றமைகநின்‌ தேரிமுக்கமேவோமென்‌ னெனவினகில்‌ ௨௨ 


மாடுபொலி வளமோங்கும்‌ வங்கதே சம்புரப்பான்‌ " 

தேடுபுகழ்‌ மிகுவீர சேனனெனும்‌ பெயர்மன்னன்‌ ' - 

- கூடுமனை வியர்காங்கள்‌ கூரியமற்‌ றவன்விருத்தன்‌ 

பாடுநரை ல்‌ பல்லிலனா. எவன 2 க னு 


பபவுபுக முவன்மங்கைப்‌ “பரலி ரன்‌ i 
விரவுமுவ ளகக்கட்டின்‌ மெல்லணையின்‌ மிசைக்டெத்இி 

யுரவுமுலை வருடுமித முறச்சுவைக்கு நிறத்தணைக்கு ' க es 
மரவுகிக சல்குலிற்கை அண ப மிவையன்றி _ ்‌ ௨௪ 


வேதுதெய வறியா தி மெலிதருலா சனெமைரோக்கிக்‌. 
கூறுமதி நிகர்அுதலிர்‌ குறிப்புணர்ர்‌ துங்‌. களைக்கலப்புற்‌ - 
நறேறுசுகம்‌. விளைக்கும்வலி யிலனானே னென்றிசைத்தா : 
னாறுமவ கடட (12 ரம்‌ ப டக ்‌ 





பழுத்தநரைத்‌ சன்னல்‌ அறிசசோக்கா ்வ்டச்‌ 
கொழுத்த இறத்தொபெயிலும்‌ குதிரைகளைப்‌. பதுபோல 
விழுத்தாலத்‌ 'தொடுககைத்திர்‌ குதிரையாய்‌ வியன்றேர்பூண்‌. ்‌ 
பூ... கடவீரென்‌' மர்‌ ஞர்‌ றக பத. SE ௨௬ 


௧௧௦ ்‌ க த்துரு த்‌ இப்புராணம்‌. 


“ஆர்த்தகொடுஞ்‌ சாபவலிக்‌ கஞ்யேல னடி விழ்ந்து... ட்‌ வ்‌ 
பேர்த்தருள வேண்டுமெனப்‌ பெரிதுமிரம்‌. இட காலை ' st 
யேர்த்த்புகழ்ச்‌ சாவனன்றே ரீர்த்தேகி யொருமுத்தித்‌ . 
தர்த்தறுகர்க்‌ தறிக்தாடித்‌ தீர்க்க ரதம்‌ 2. ௨௭ 


வெல்க படிகாங்கள்‌ குதிசையா யுன்பானுற்‌ ்‌்‌ பவன்‌ 
- றிரைசெய்த கெடுமணித்தே ரீர்ச்துழன்றோ மிதுகாஅம்‌ 
வரைசெய்த மணித்தேரளாய்‌' வளவாச வனத்தமரித்‌ த்க்‌ ன்‌ 


அன பஸ்ல இவ? லாக டீடைவோம்யாம்‌. உல 


சாக தனி ச மூற்குவையேத்‌ - 

கன்மமறுத்‌. தெங்களொடு கலக்தமர்வாய்‌. சவலோக . 

முன்மனத்துக்‌ கோடியென வொளன்றூரு பனுக்குரைத் து ்‌ 
கண்டத்‌ ப கறு பபப கம்‌ மல்‌ ௨௯ 

முழுகு குதலும்‌ பரிக்கல்‌ தட வருவாய்ப்பச்‌ 

செழுமலாவான்‌ பொழிதாவத்‌. திர்த்தத்ின்‌' 9 
வுழூவலொடு, மாசிலா மணிமலர்த்தா. ளுறப்பணிக்‌, ௮. 

த. வே லாகம்‌ பகு க எச்‌ ஓஒ 

சென்னிபமி த்தம்‌ 12 இர்த்தரர்‌ படிக்தமையு தகவ்‌ 

மின்னி த னிர்‌ தெய்வவு நப்‌ பெத்றமையு. மத்தல ச்‌ Es 


* 








ட்‌ 


| ்‌ மண்ணியொளி ரரசுமிமை மகற்களித்தப்‌ புனன்கூற்தெ . : ட ன 
அன்னியிறை. க அ முன்கதை லகும்‌, க 











த ன்னால்‌ மன்னனும்‌ வன்ம 
்‌ காடுவான்‌ இவ 2லரைக கண்ணுறுபுண்‌ ணி | 
ஞே நீடுவார்‌ பேமின்ப 'கிசப்புமெணி லெம்மனோ பட அல தக்கு 
ப ட்‌ பல்‌ ம குஞ்ச உட புல்‌ 


ச்‌ 


ES த்தித்தர்த்தச்சி றப்புரை த்‌ தப்டலம்‌. ககக 
குடமாதம்‌ வளர்பக்கங்‌ குலவிவரு. கழியின்‌.” ்‌ 
நிட மாரு ஈலமிதனிற்‌..நிகழுமுத்‌இ இர்‌. தத மெனுர்‌ 
தடமாரும்‌ புனல்படிந்து' சுயம்புலிங்கப்‌ பிரரனையவ 
னிட “மாரு. முமையையினி' ட கம பெய்துவரே. ௩௪ 


கட்‌ த க, ன வேறு. 
இருவா- வடு தறை மேவுபு இகழ்கோ முத்திரன்னீ 
சொருவா வளம்பல்‌ வுள்ளன. வுரைப்பா ரெவருலகின்‌ 
மருவா வொளிர்பொன்‌ னிக்கரைமன்னும்‌. புகழ்ப்பர சன்‌ 
பெருவாழ்‌ அவம்‌ மாவனப்பெற்தித்‌ இறீஞ்சொல்வாம்‌, ௩௫. 


ர? 


௧௧வது 'கோழத்தித்தி்தச்சிறப்புரைத்தபடலம்‌ ழற்றியது. 
ஆகப்‌ படலம்‌ க௩ஃகுத்‌ திருவிருத்தம்‌ ௩, : 


. oe இத்‌ இரத்தச்சிறப்புலாத்தபடலம்‌.. 
முன்னொரு கரலத்‌இல்‌ சுதபசு என்னும்‌ ஒரு முனிவர்‌ “இருக்க 


னர்‌. அவருக்குப்‌ புதல்வர்கள்‌. மூவர்‌. அவர்‌... - அவருள்‌. முதல்மகன்‌... 
த என்பான்‌. அவன்‌ ல்‌ க > 'தாழுஅ தே. 





ள்‌ ற்குமார விக்‌ க்கல்‌ வா ல்‌ க்‌ குளக்கரை 
யில்‌ ட. பல்க ர: ய்இனர்‌. 






௧௧௨ திருத்‌ அருத்திப்புராணம்‌. 


லால்‌அத்தலத்தில்‌ செல்லுக வென்று சொல்லி விடைகொடுத்தனப்‌ 

பினன்‌. பிரதர்த்தனன்‌ தந்தையால்‌ வணங்க விடைபெற்றுக்‌ 

கொண்டு இருவாவடுதுறை சென்ற அங்குள்ள திருக்குளத்தில்‌ மூழ்‌ 

இ அக்‌ குளக்கரையில்‌ எழுந்தருளிய இறைவனைவணங்கித்தவஞ்செய்‌. 

யும்‌ பொருட்டு ஓரிடத்தமர்க்கனன்‌. ஐம்பொறிகளையும்‌ அடக்கி மன 
மாய பொன்‌ தகட்டில்‌ மாசிலாமணியான சிவபெருமானைப்‌ பதித்‌ 
அப்‌ பிராணவாயுவைச்‌ சுமுமூனையிற்‌ செலுத்திக்‌ குறிக்கொண்டு 

இருந்தனன்‌. இவ்வாறே உணகின்றியும்‌ சறிதணவு உண்டும்‌ அரும்‌... 
தவம்‌ புரிந்த பிரதர்‌த்தனனை இக்திரன்‌ ஏவலால்‌ அரம்பையர்‌ பலர்‌ 
வந்து மயக்கவும்‌, அவன்‌ மயங்காமையைக கண்டு அவனை வீட்டொ 
ழிக்தனர்‌, பின்னர்க்கொடிய தவமியற்றுரின்ற  முனிமகன்‌ தலையில்‌ 
மாவித்து விழுந்து முளைத்து வளராநிற்ச, அதைக்கண்ட வானவர்‌, 

" கைலையிற்சென்றனு வணங்‌ எம்பெருமானை கோக்க “ஒரு முனிமகன்‌ 
கொடியமா தலம்‌ செய்கன்றனன்‌. அடங்காத அர்த அழல்‌ அடங்க 
அருள்‌ புரிக?'என்‌.அ- விண்ணப்பஞ்செய்தனர்‌. சிவபெருமான்‌ அதை . 

- மாற்றிடத்‌ இருவுளங்கண்டு அம்முனிவனமூன்‌. காட்சி கொடுத்து 

“ முனிவரேறே/ நம்மைக்‌” குறித்து அரிய அவம்‌ இயற்றியபடி யால்‌ 
எம்மோடு கலர்‌அ இன்புஐவாயாக., ?? 6 நின்குலமும்‌ கம்மை. நினைக்‌. ஆ 
உய்ச்தடு £” மென்று உரைத்து மறைக்கருளினர்‌. இப்படியே இன்‌ 
னும்‌ அளவில்லாத. முனிவர்‌ பெருமக்கள்‌ இனத்‌ திருக்குள,த்‌இல்‌ மூழ்‌, 
இ இதன்‌. கரையில்‌ எழுர்தருளிய ஈசனை. வணங்‌ , இறைவனருள்‌ 

பெற்று இறைவனடியில்‌ 'இரண்டறக்கலச்‌ இன்புற்றனர்‌. இன்னும்‌ . 
அக்னி, நிரு, இயமன்‌; வருணன்‌, ஈசானன்‌, குபோன்‌ ஆகிய, 
எண்மர்களும்‌, ஞாயிறு முதலிய, கோள்களு 4 ம்‌, எட்டு வசுக்களும்‌ 
அக்‌ குளத்தில்‌ மூழ்கி அல பத்‌ செல்வங்களை அடைக்கனர்‌. 


சாவனனென்றும்‌ 2 சோழன்‌. ஒருவன்‌ சேசேறிக: காட்டிற்‌ சென்‌ 
அ வேட்டையாடி வெயில்‌. முதிர்ச்சியொல்‌ ' களைப்புற்று அக்குளக்கரை 
அணுடத்தேரை நிறுத்திக்‌ குதிரை கான்கையம்‌ அவிழ்த்து அவற்‌. 
நின்‌ கயிற்றை இருகையாலும்‌ பிடித்து அக்குளத்தில்‌ செலுத்த 
அக்குஇிரைகள்‌. அந்நீருண்டு ஒளிமிகுக் து 'இளைப்பொழிக்து அமார்‌ 
களாலும்‌ அடைதற்கரிய அறிவு பெற்று அரசன்‌ தம்மைத்‌ தேரில்‌ a 
ஒட த்‌ ர வடக கோக்க தத்‌ £8 இனி. 


2. 


திருவாலங்காட்டுப்படலம்‌. ௧௧௩௨ 


நின்தேர்‌ இழுக்க மாட்டோம்‌. நாங்கள்‌ வங்கதேசத்து அரசனாய 
விரசேனன்‌ மனைவியர்கள்‌. அவ்வரசன்‌ முதுமைப்பருவத்தில்‌ கரை 
இரையடைந்து பல்லில்லாதவனாடத்‌' தளர்ந்து. மங்கைப்பருவமடைர்‌' 
த எங்களை மெத்தையிற்‌ உெத்தி இகழ்சுவைத்து மார்பிலணைத்து 
அல்குலில்‌ கை வைத்துக்‌ கொண்டு உறங்குவதல்லால்‌ வேறொன்றும்‌ 
செய்யாது எக்களைகோக்கி யான்‌ உங்களைக்கலத்‌ தூ இன்புறத்தகுர்த 
வலியில்லாதவ னயி2னனென்ற கூறினன்‌. அத கண்டு கரங்கள்‌ 
அவமதித்துச்‌ சிரித்தோம்‌, அதற்கு அவ்வரசன்‌ '*குதிரைபோல்‌ களை 
தஅச்‌ சிரித்தமையால்‌ குதிரைகளரகக்‌ கடவீர்‌'' என்று கொடுஞ்‌ சாப 
மிட்டான்‌. 'அதற்கஞ்சி நாங்கள்‌ அவனடியில்‌ வீழ்ர்து, அண்ணால்‌ ! 
இதை மாற்றியருளவேண்டுமென்று இரர்து கேட்டோம்‌. அதற்கு, 
ஆவ்வரசன்‌,* 'சாவனனென்னும்‌ அரசனது. கேரை நீக்கள்‌ இழுத்து 
அலையுங்காலத்தில்‌ கோழுத்தித்‌ நீர்த்தங்கண்டு அதன்‌ நீரை உண்டு 
பிறவிீங்பெ பிழைப்பீராக?” அடத்‌ உசைத்கனன்‌. 


அவன்‌ கட்டளைப்படியே க காங்கள்‌. குதிரைகளாகி நின்பால்‌ வத்து 

தேரிழுத்து இதுவரை. அலைக்தோம்‌. இனி இர்ரீரில்‌. மூழ்கச்‌ வென. 
லகைச்சேர்வோம்‌. நீபும நின்‌ புதல்வனுக்கு அரசியலை அளித 
இதில்‌ மூழ்கினால்‌ வினையினை விடுத்து எம்மொடு அவ்வுலகத்தை 
அடைந்து வாழலாமென்று அவ்வரசனுக்கு அமைய உரைக்க, அவ 
னும்‌ அவ்வாறாக, அக்குதிரைகள்‌ அக்குளத்தில்‌ மூற்கிக்‌ கடவுள்‌ 
வடிவு பெற்றுப்‌ பூமழை பொழியச்‌ வம்‌ கா்‌ ல்‌ அட 
பணிந்து எனத சேர்க்து இருந்தன, ' > 


க௩-வ ககோழக்தீ்‌ தம சப்புகைத்தடல்‌ பட்டனன்‌ 








௧௪- வது நிருவாலல்கட்டுப்படலம்‌,. 
எதி” பெண்ண யாந்தி பட. பன்னசாலை 
யறிதர வீயற்றி.யன்பிற்‌ சுபத்திரை யொடுமமர்க்து ட 
செறிபுகழ்ப்‌ பரதன்பின்ன சென்செய்தான்‌ செப்பு கெள்ளம்‌. பல்‌ 
குதியுடைக்‌ க லு கூறுவான்‌ வினம கு ல்‌ ப த 


15 


௧௧௪ ்‌ . திருத்துருத்திப்புராணம்‌, 

அருந்தவம்‌ புரியி னன்றி மகப்பெற லாமோவென்ற ல 
இருந்தவுட்பரத னெண்ணிச்‌ செறிதரு மனைவி யோமடீம்‌ 
இருந்தெஅ செய்வே னென்னா விறுத்தன னனைய காலைப்‌ 
பொருந்தவான்‌ வாக்கொன்‌ நம்மா வெழுந்தஅபுவனம்‌ கேட்ப. : & 


மறைக்குலப்‌ பரத கேண்மோ மாண்டநின்‌ மனைவி யோடும்‌ 
பிறைச்சடைப்‌ பெருமான்‌. மேய பெருவடா ரணியஞ்‌ சார்ந்தவ்‌ 
விறைக்கெடிர்‌ வலப்பான்‌ மேய: விகப்பருக்திர்த்த முழ்‌ 
க ட மலர்‌ 0 கரண்‌ டந்த சாதனைப்‌ ம்‌ வாயல்‌. - ௩ 
எண்ணில்‌ ட வாயென்‌ ஜெழ்க்கசொற்‌ செலியேத்‌ க 
புண்ணிய நாய கன்பே ரருளென்றே புதிசெய்து உ. 
கண்ணிய பன்னசாலை நின்றெழுஉக்‌ காத லாளோ 


டண்ணிய வாலங்காட்டை அட பரத: “னென்பான்‌, ௪ 


இருவாலல்‌ காட்டுண்‌ மேலிச்‌ லன்‌" திருமுன்‌ எவரு - 
மொருவாத இர்த்த மில்லா ளுடன்புகூ௨ ப்‌ படிக்தெ முந்து . eT 
பொருலாத நீறு பூசிக்‌ கண்மணித்‌ தொடையும்‌ பூண்டு 
வெருவ! அவர்‌, செழுத்து சத்‌ திருப்பம்‌ இ.பாக்க 


அந்தமா 3s ட பைவ்‌ a யாரே 
முந்தவா. சவன்‌ வர்தாடி விருத்திரா சுரன்‌சர்‌ முற்று , 

நந்தமாட்‌. டியதாற்‌ றோன்‌ அம்‌ பழியினை நாசஞ்‌. செய்து. 1 
ட... வலியின்‌ பக த்த பெற்று க்‌ ௪ 


மசைமலர்க்‌ ட மன்னர்‌ தர்க்க வந்து மூற்ப 

யுசைதபு குணஞ்சா லோர்பான்‌ புத்திரற்‌ பெற்று வாழ்ந்தான்‌. 
கிரைமலர்க்‌ கூந்தற்‌ செல்வா யுமையவள்‌. விருப்பி னாடி. - 

றந்து அமில a எல னாள்‌: ரர்‌ 








தொழு தலத்‌ அதச்‌ மேன்ல்ம்த்‌ அமொழி பென்பான்‌ 
முழுனெ. சொருமுப்‌ பத்த முக்கோடி சுரரைட்‌ பெற்றுள்‌ 
பிமுதறு வினுமத்‌' தீர்த்தம்‌ பதட்ட வார்‌ பயன்பெற்‌ றேணெண்‌ . 
ணெழுதவல்‌ வைரு முண்டோ விசைக்கவல்‌ லவரில்‌ லென்னில்‌... : ௮” 








௧௧௭ ... திருத்துருத்திப்புராணம்‌. 

அயதன்‌ பன்ன சாலைத்‌ அதிமனை யோடும்‌. வைஃப்‌ 

போயதெம்‌ கென்னோ பெற்றுப்‌ புதுமையென்‌ புகறி யென்று 
மேயவர்த ணருக்கரலங்‌ காட்டுமான்‌ மிபமு மேலு 

மாயபல்‌ வளமும்‌ கூறி யிருக்கனன்‌ பரத அமம, கச 


வேட்டுமா மறையோன்‌ மேவ விருப்பெலாங்கொடுத்த வாலன்‌ 
காட்டுமான்‌ மியமென்‌ சொல்லாக கரைகுவதொ ன்‌ அண்‌ டின்னும்‌ 
கோட்டுமா வுரித்தான்‌ பாகக்‌ குமரியா- யாங்‌. குவை தஞ்‌ 

சூட்டுவார்‌ கதுப்பிற்‌ கோலத்‌ தோகைதன்‌ றிருமுன்‌ னாக, ௧௪ 


பறையுதிர்‌ சேனமொன் அ பறந்தெழு வலியில்‌ லாது 

நிறைதரு விசும்பி னின்அ. நெடுநிலத்‌ அுறவீழ்க்‌ தன்று 

மறைகத றியும்கா ணாத மங்கையங்‌ இருந்தா ணோக்கக்‌ 

குறைவின்‌ மெய்ஞ்ஞானம்‌ வன்மை கொண்டெழுர்‌ தன்றச்‌ சேனம்‌. 


அம்மை பொற்பாதம்‌ போற்றி யடியனே அய்யு மாறோர்‌. 
செம்மை தந்தருடி யென்று. இருக்திய பருக்து கேட்ப . 
வெம்மையும்‌ பிறவி தீர்க்கு ஜேமுலஜன்‌ ற செல்வி 
வெம்மையில்‌ பருந்தே நீயென்‌ வேட்டனை பு5றி யென்றாள்‌, ௧௯. 


புள்ளுவர்‌ தடியிற்‌ மூழ்க அ. பூரணா னந்தச்‌ செல்வி 

யுள்ளுசின்‌ பணிக்கெப்‌. போது முரிமைசெய்‌ யெனவவ வாறே 
கொள்ளுகென்‌ அரைத்தா ளன்னாள்‌ கூறலுமுருவ மாறித்‌ 
_தெள்ளுவிண்‌ ணவர்தஞ்‌ செல்வத்‌ இருமக. ளெனநின்‌ நன்றே, ௨௦ 


ஒருமக ளா யம்மை யுறலரு முருவம்‌ பெற்றுத்‌ 

திருமக ளா இயோரிற்‌ சிறந்தடிப்‌ பணிபூண்‌ டன்ற 

கருமகள்‌ கழிந்து போகக்‌ கண்டிடும்‌. வலிசான்‌ ஞானப்‌ 

பெருமக ளாலங்காட்டுப்‌ பெருமைசொற்‌ நிடவல்‌ லார்யார்‌, ன ௨௧ 


முஅபுகழ்ப்‌. பரதன்‌ வர்‌அ முழுகுபு தரிசித்தேத்தக்‌ 

கதுமென வனைக் து மெய்தக கருணைசெ யாலங்‌ காட்டின்‌ 
புதுமைசெய்‌ பழமை சற்றே புகன்றன மெழுவாய்‌ நீண்ட 
இதுதவிர்த்‌ தருளு மம்மை இருவவ. தாரஞ்‌ சொல்வாம்‌. ட ஆ ல 


௧௪-வது தீருவாவங்காட்டுப்படலம்‌ முற்றியது. 
பககம்‌ படலம்‌ ௧௪-க்‌ கத்‌. த ிரலிதந்ம்‌ ௫௩௫... 





திருவாலங்காட்டுப்படலம்‌. ௧௧௪ - 


௧௪-வது, திருவாலங்காட்டுப்படலம்‌. 


காவிரியாற்றின்‌ கரையில்‌ (பன்னசாலை) இலை வீட்டில்‌ சுபத்‌ 
திரையான தன்‌ மனையாளோடு பரதன்‌ வாமுகாளில்‌ ஒருகாள்‌ அப்ப 
ரதன்‌, அரியதவஞ்‌ செய்தாலன்றி அருமகவைப்‌ பெறலாகுமா்‌ ? அத 
லால்‌, இங்கிருந்து யான்‌ என்செய்வேனென்று தன்‌ பனையாளோடு 
கூறினன்‌! அஅயோஅ அதற்குப்‌ ரர றாக உலகமெல்லாங்‌ 
கேட்டிட ஓர்‌ வானவாக்கு எழுந்தது. ££ பரதுனே நின்‌ இல்லா 
ளோடு திருவாலங்காடு அடைந்‌ ஆவ்குக்‌ கோயில்கொண்டு எழுக 
தருளிய சிவபிரான்‌ இருமுன்‌ வலது பாகத்தில்‌ உள்ள இருக்குளத்‌ 
இல்‌ மூழ்கிப்‌: பூக்கள்‌ கொண்டு புண்ணியன்‌ பென்‌ கடி வயப்‌ போத்‌ 
அவாயானால்‌, தீ எண்ணிய முற்றும்‌ எய் அவாய்‌ '? என்ற அந்தவாக்‌ 
கைப்‌ பரதன்‌ கேட்டு இ இறைவன்‌ றிருவரு?' ளென்று தணி 
நீது ம்க்‌ து சுபத்திரையோடு திருவாலங்காடு அடைந்தனன்‌. 


அங்குள்ள அத்‌இருக்குளத்தைக்‌ கண்டு தன்மனையோடு மூழ்‌? 
இருநீறு, இருக்கண்மணி பூண்டு அன்போடு ஐக்தெழுத்‌ தோஇினன்‌. 
அனால்‌ அ௮க்குளத்தின்‌ பெருமை அஜிதற்கரிதுட ஒருநாள்‌ இந்திரன்‌ 
வந்து மூழ்கி விருத்திராசுரனைக கொன்ற பழியின்‌ நீங்கச்‌ சயந்த 
னைப்பெற்று மகிழ்க்தனன்‌. முன்னொரு கற்பத்திலே. - மலரவன்‌. 
வர்து மூழ்கிப்‌ பத்துப்‌ புதல்வர்களைப்‌ பெற்றனன்‌. . உமை. அம்மை 
யார்‌ மூழ்கு உலகனைதீதையும்‌ ஈன்றனர்‌. மறையவர்‌. குலத்தில்‌, 
தோன்றிய அதிதி என்பாள்‌, மூழ்கி முப்பத்து முக்‌ கொடி கடவுளர்‌ ... 
களையும்‌ பெற்றனள்‌. இன்னும்‌ அலல்‌ மூ.ழ்‌ ஒவ்வொரு டடனை 
யும்‌ அடைந்தவர்களை அளவிட்டு. அறி ய இயலுமோ”? இதனால்‌. இச்‌ 
திருக்குளம்‌ '* புத்ிரதிர்த்த2மென்‌௮. "சொல்லப்பெறும்‌... இன்னும்‌. 
ஆங்கு ௮௮ செய்தவரும்‌ நன்மையால்‌ பலபேர்கள்‌. எய்‌ தென்பர்‌. ்‌ 
பங்குனித்‌ திங்களில்‌ பூரணையில்‌ மூழ்னொல்‌ மலையும்‌ : மகப்பேறு 
பெற்று வாழ்வள்‌, இதற்கு ஐயமில்லை. "இதில்‌ முழ்யெ பரதன்‌ 
இதன்‌ கரையில்‌ இருந்து ஐந்தெழுத்தெண்ணித்‌ தன்‌ இல்லாளோடு 
எழுந்து சென்று. கரா வல ங்க. திரா சிகி 
அங்கே தவம்‌ புரிர்தனன்‌. .. I - டட வல்ல 3 






அங்கன்‌ தவம்‌ க பரதனுக்கு முன்‌ களன்‌ சாட்சி 
கொடுத்தருள, அப்பெருமான்‌ இருமுன்னர்ப்‌ பரதன்‌... கைகுவித்‌அ. 2 
இறைஞ்சி க OO இலள்‌ i பரவ . 


க அ திருத்‌அருத்‌ ல. 


லக்கு உவந்து பரத ! (22 நினக்கு வேண்டுவது யாது கூறுக”? வென்‌ 
ட அப்பரதனும்‌ Hs 2 எனக்கொரு மகக வேண்டும்‌! 
இன்னும்‌ பலதிருவும்‌ வேண்டும்‌. கடவுளர்‌ ஈட்பும்‌ கைவரல்‌ வேண்‌ 
டும்‌ ! இறுதியில்‌ நின்‌ இருவடித்‌ . தாமரையைப்‌ பெற்றின்புறஓம்‌ 
வேண்டுமென்று. விண்ணப்பஞ்‌ செய்து. வணங்கினன்‌.. மறை 
யோய்‌! (ஒரு பெண்மகவை வியப்புறுப்‌ பெற்றவ ழ்க, இன்னும்‌ 
சேட்டக யாவும்‌ ஈந்தனம்‌ பெறுக? வென்றருளி அமரர்‌ பெ ருமான்‌ 
அன்றே மறைந்தனர்‌, இறைவனார்‌. மலைத்த நளிப போதே பரகள்‌ 
எண்ணிய இருவெலாம்‌ இனி2த கிறைவுறக்கடவுளர்‌ நட்பைப்பெற்று 
விட்டின்பம்‌ ௦ பெ.ந்றவன்போல்‌ தன்‌. மனையா ளாடு இன்புற்முன்‌. 
மீட்டும்‌ பரதன்‌ அத்‌ இருக்குளத்தில்‌ மும்‌ித்‌ இருவாலம்காட்டு 

. இறைவனார்‌ தஇிருவடியிற்பணிக்து வாழ்த்தி இல்லா? எதி: தனது 
இருகஷக்யை அவட்கு 2 ன்‌ 


அப்போது அங்குவந்த அக்தணர்களுக்குத்‌ இருவாலங்காட்‌ 
டின்‌ சிறப்பு முற்றும்‌ கூறி ம௫ழ்வுற்று, வாழ்வானாயினன்‌. _இம்முனி 
வன்‌ RO பொ is ட ரு 





விழக்க அறச்‌... ல அம்மையார்‌ , ன்‌ தமோ 


்‌ கோக்கஞ்டு செய்தருள. அப்புற வை அறிவும்‌ அற்றலுஃபெற்று. எழுச்‌ 
“i த ட த எழுக, அப்ட நந்து. அனைத்‌ கும்‌ ந அன்‌ 








௧௨௦ - இிருத்துருத்‌ திப்புராணம்‌. 
வேறு, 


இறையவன்‌ முதலா யுள்ள விமையவர்‌ பலரு முண்டு 

நிறைதரக்‌ களித்த பின்றை நெடுஞ்லை வடிவக்குண்டத்‌ 

அழையிளய்‌ கதிரோர்‌ கோடி யொருங்குசேர்ச்‌ ௮2௪ தென்னக்‌ 
கறைபகல்‌ சோதி யொன்று காண்டக வெழுர்த தன்றே ௬ 


இந்தவோர்‌ சோதி தகோன்றுங காரண மென்னே யென்று 
சக்தமார்‌ முனிவர்‌ வானோர்‌ தம்முளத்‌ தாயா நிற்ப 

மந்தமா ௬தழ லாவும்பிப்பிலா ரணிய வள்ள 

லந்தகா ளணைத்த செங்கை செடிழ்ந்தன தனிமை யாக, ௭ 


பூதல மொன்றை மற்றை யிருதலம்‌ போற்ற நாவற்‌ 
காதலம்‌ இவை மற்றைத்‌ திவெலாங்‌ கந்து போற்ற 
வாதலங்‌ கமையி ரொன்பான்‌ பாடைக எனைத்‌அங்கூடி 


யோதவன்‌ க்‌ தெய்வம்‌ தமிழினை யுவர்து போற்ற, 5 ௮ 


தேயங்கள்‌ பலவுஞ்‌ சோழ சேபத்தைப்‌: புகழ்ர்து போற்ற 
தசேயங்கொள்‌ கங்கை யாதி நிகழ்‌ கரு நதிக. ளெல்லா' 

மீபக்கொள் பொன்னி யாற்றை விருப்பொடு புகழ்ந்து போற்றத்‌ 
த கரும. மெல்லாம்‌ யாகத்தைச்‌ சார்க்து போற்ற. ௯ 


கற்றவன்‌ மாந்தர்‌ ப 4 கலந்து போற்றச்‌ 

சொற்றபன்‌ மடவா-ரெல்லாஞ்‌ சுபத்திரை மாதைப்‌ போற்றத்‌ 
கொற்றகில்‌ வடிவ யாக குண்டச்செர்‌ தழலினாப்ப ல 
ணுற்றபல்‌ அலக மீன்றா ளொருமழ வாகி நின்றாள்‌, ௧௦ 


மனை பொடு பரதன்‌ கேட்ப மன்னுபி னைத்து மீன்ற I 

-வனைமக ளானா வளின்றென்‌ றசரீரி வாக்க முந்த 

_ இனைதலி லாமல்‌ வானே ரினமலர்‌ மாரி பெய்தார்‌ ப 
கா அ மஜக, அன்றே, ள்‌ ௬௧ 





ஆ 


நலன்‌ ப த்‌ தாய. வச்ச னது ன்‌ i சட 





க குண்ட இிருத்‌.துருத்‌ இப்புராணம்‌. 


தூயநற்‌ றவத்தான்‌ மிக்க சுபத்திரை பெறாது பெற்ற 

மேயதன்‌ மகட்கு நன்னீர்‌ விரைகலந்‌ தாட்டி யொற்றி. 
யாயவெண்‌ ணீறு சாத்தி யணிறுதற்‌ பொட்டு மிட்டுப்‌ 

பாய்சூ ழியமென்‌ கொண்டை முடித்ததன்‌ பசும்பூண்‌ சேர்த்து. 


அணிமணிச்‌ சுட்டி கட்டி யைம்படைச்‌ சதங்கை பூண்டு 
பிணிகெழு குதம்பை மாட்டிப்‌ பெருகிலைக்‌ கொப்பு மீட்டுத்‌ 
தகீணிவர வொளிருங்‌ காப்புச்‌ தண்டையு மரைப்பொன்‌ ணும்‌ 
கணிதமில்‌ பிறவுஞ்‌ சேர்‌த்துக்‌ கண்ணுக்கு மையுர்‌ இட்டி. ௨௫ 


சறுகலை யரையிற்‌ சூழ்க இட்டியுச்‌ ட்ட நீங்க 

மறுவறு சோறு நீரும்‌ வளாய்ப்‌ புறம்‌ போகப்‌ போக்கிக்‌ 

கறுவிலம்‌ பிகையெ னும்பேர்‌ கரைந்தமை தரவ ர்க்க 

வுஅதியின்‌ வளரா நின்றா ளொருங்கற மெலாம்வ எர்ப்பாள்‌, ௨௨ 


அகவையிற றன்னை யொத்த வக்தண ரிளம்பி ணாக்க 
டகவையட்‌ குறித்துச்‌ சூழக்‌ தாதியர்‌ பலரும்‌ போற்ற 
விகவையின்‌ (ன்‌ றி: லாடி. யிருக்தெருப்‌ புறத்‌ இ மாடி : 

்‌ முகவையின்‌. முத்த மல்க மொய்மணி வுறையுண்‌ மேலும்‌, ௨௩ 


ட்ட ப 


பராபரை யாதி யிச்சை பரஞானங்‌ கிரியை யென்ன 

விராவுமைஞ்‌ சத்தி யாடிச்‌ சிருட்டிமுன்‌ விளம்பு மைக்‌ 
மசாவணி சடையா. னாற்ற வபகரித்‌ தாடல்‌ செய்யும்‌ 

ப்ராதனி ட வாகூல்‌ Hie தா சிஅம்பூ வர்‌ ௨௪ 


தைக்கால்‌ a ளோடு ன. டயர்ச்‌ அம்‌ ண 
அறைத்தலைப்‌ படிக்து மாங்குச்‌ சூம்பொழின்‌. மலர்கள்‌ குற்றுங்‌ ்‌ 

குறைத்தபன்‌. மலருங்‌ கொண்டு. கோத்அபாத்‌. தணியல்‌ செப்து 

- முறைத்தவின்‌ சுவை நிக்‌ ௮ டத - ரதம்‌ உடு 


கந்துக மாடி வென்‌ றம்‌ அதல்‌. மாடி ண்ணா க்‌ 
முக்‌ தமம்‌ மனைகள்‌ வி.௮: முயற்யிற்‌. பற்றிவென்று 

நக்‌ தகண்‌ பொத்து மாட னயக்துமின்‌. வாதீன்‌. றோருள்‌ 

வசன வப்‌ ய்த "மேன்மேல்‌ வ;க்னெ. ளாடல்‌ பல்ல... ௨௬ 


அம்பிகைதிருவவதாரப்படலம்‌. 


புரமயி லன்ன. இள்ளை பூவைகள்‌ பலவ ளர்த்த 


மருமணிப்‌ பலபூண்‌ பாவை யழகுற வலங்க ரித்தும்‌ A 


பெராவியற்‌ செம்பொற்‌ பொய்தற்‌ கலம்பல பெருகச்‌ சேர்த்து 


கழுமலர்க்‌ கோதை யெங் ச ணாபக யுவப்புச்‌ கூரும்‌. 


மதியிளம்‌ பிறையோ தெய்வ மானி ்‌3பிணையோ வின்சொற் 


பொதயிளங்‌ கிளியா வாசப்‌ பூஙிளங்‌ ரட்‌ மென்பூத்‌ . 


அதியிளங்‌ கொம்போ நாளுர்‌ தாண்டருஞ்‌ சுடசோ வென்னப்‌ 
பதியிளக்‌ கோதை யம்மா பாசெலா முயவ ளர்த்தாள்‌, 


மேத்த பாத னென்பான்‌ வில்லியல்‌ குண்ட மிட்ட 
பூதலம்‌ வி2சட மான பூல மென்று மங்கண்‌ 

மாதரம்‌ பிகையு இத்த மாண்‌ ன்‌ மாவி2௪ட மென்று * 
திதற வுள்ளத்‌ துள்ள சிஇத்தி சாற்றி னானே. 


ஓளிவள ரனைய குண்டத்‌ அத்தாத்‌ தணிமைக்‌ கண்ணே 
தெளிவளர்‌ ஞான நல்குஞ்‌ சிவலிங்க மொன்று தாபித்‌. 
ஆளிவளர்‌ இறய்பிற்‌ பூசை யாற்றினா னவ்வி லிங்கன்‌ 

களிவளர்‌ போக க்‌ காரண 107 மன்னும்‌, ் 
பவக்கடல்‌ யாம்வி மாது பரிக்தெடுத்‌ ர யாண்ட 
,தவக்கொழுக்‌ தெங்க எம்மை யுதித்தமை சமையச்‌' சொற்ற - 
மவ்த்துறை யுயிர்மூல்‌ காம்‌ லன்னவம்‌ பிகை விரும்பிச்‌. ச 
சிவச்‌ இனைப பூசை செய்த. இறஙினி பெடுத்துச்‌ மிசால்வாம்‌. 


ட்டன பட்‌ அம்பிகை திநுவவதாரப்‌ படலம்‌ ழக்நியது.. 
ஆகத்‌ திருவிருத்தம்‌ கக. 5 





௧௫: வது, , அம்பிகைஇருவவதாமப்‌ 1 படலம்‌, 


௧௨௩. 


௨௮ 


- ௬௦ 


- கூச 


. இருவாலங்காட்டில்‌ . பரதன்‌. அடைக்த பேற்றை அறிக்க இர்‌ 
ந முதலிய கடவுளர்கள்‌. அம்முனிவனிருக்கன்ற “காவிரிக்கு. வட... 
கரையில்வர்து. குழுமி. விச்சுவகன்‌மனை அழைத்து விண்ணுயர்க்த 
அற்புத மாளிகை -ஒன்அ. அமைத்திடர்செய்கு அதல்‌ பதி பல வளன்‌ 

“கள்‌ ட டம டல்‌ த்‌. * Me கையில்‌ - 


ஆ: - 2.௫ 


௧௨௪. ' .. “திருத்துருத்திப்புராணம்‌. 


குடியேறிய முனிவன்‌, 'இல்லாளாகிய சபத இரை ஆங்கே இன்னடிகல்‌ 
அட்டு “ஊட்ட வரு பலரோடும்‌ உண்டு க வாழ்வா 


ஓபீனன்‌. 


ஒருநாள்‌ அப்பரதனான. அந்தணன்‌ இறைவனார்‌ கிப்‌ வேள்‌ 
வியை இயந்தக்கருஇ அத்திறாமனைக்குத்‌ தென்மேற்கே. வேள்விச்‌ 
சாலை ஒன்று அமைத்து அதில்‌. வில்வடிவக்‌. குண்டமும்‌, மணி2மக 
ஐச்‌ குண்டமும்‌, வேதிகையும்‌ வியக்கச்செய்து அதற்கு வேண்டும்‌ 
பல பொருள்களையும்‌, அந்தணர்களையுங்‌ கூட்டி ஈன்னாளில்‌ அவ 2 வள்‌ 
வலியைத்‌ தொடங்னென்‌. . எடுத்தல்‌, படுத்தல்‌, நலிதல்‌ என்று 
சொல்லப்பட்ட மும்‌ முறையாக மறைமுழக்கவும்‌, இருக்குபொழி மெய்‌ 
யுண்ட அழல்வலஞ்சழிக்தோல்கடவும்‌, கடல்‌ முழக்கைப்போல்‌ கட 
வுளர்‌ பலரும்‌ முழக்கத்துடன்‌ வரவும்‌, வேள்விச்சடங்கை விதிப்படி 
முடித்து அங்குள்ள எல்லோரும்‌ ஏற்கும்படிப்‌ புரோடாசம்‌ ஈத்த 
னன்‌. அதனைப்பெற்று இறைவுன்‌ ' முகலாய கடவுள ரெல்லோ 
ரும்‌ உண்டு களித்த | பின்னர்‌. அவ்வேள்வி விற்குண்டத்தில்‌' கோடி, 
ச.இரவர்‌ ஒன்‌அகூடி உதித்தாக்போல- ஓளி ஒன்று தோன்றியதன்‌ 
இ தோன்‌ ௮தத்குக்‌ காரணம்‌ என்னென்று முனிவர்‌, கடவுளர்‌ 
யாரும்‌ உன்னிகிற்ப, அரசங்காடாயெ இிருவாவட துறையில்‌ அணைத்‌ 
“செழுக்கவ வலத்‌ த்ர அ ர்‌ க ச்ச. ட்‌ 





க. ர ஓலில்‌ வலக. மொழியில்‌ விடில்‌ 
நாட்டிற்‌ சோமுராடும்‌; நதயிற்‌ காவிரியும்‌, அறத்தில்‌ வேள்வியும்‌: 
றப்புத்றோங்கவும்‌, மாதர்கள்‌. சுபத்நிரையை . வசவு, அந்த 
I வேள்விக்குண்டத்தின்‌ . கடுவில்‌ எவ்வுலகு .. ப ப 
ஒரு. பெண்‌ பிள்ளையாய்‌ . கின்றருளினள்‌.... அகண்ட. பரதனும்‌ ன்‌ 


சப்‌ பத்தினையும்‌. சேட்கும்பம்‌. க தல்ட அப டட பெண்மகவா 5 

















லாம்‌ ர்‌ த 
ட க உக மரன்‌ 





௧௨௬  .  திருத்தூருத்திப்புராணம்‌. 


கரும்பினு, மினியசொற்‌ காம சம்பிகை 
பெரும்பான்‌ றனைமனம்‌ பேணிச்‌ செய்திட 
விரும்பவன்‌ பூசனை விழைர்து செய்து மென்‌ 
றரும்பிய காதலி னமைத்தெ முந்தனள்‌. 


பாக்யெர்‌ பற்பலர்‌ பண்பிற்‌ சூழ்தாத்‌ . . 
தேற்யெ காவிரித்‌. தீர்த்த மாடின 
ணீங்யெ தீவினை நீறு பூசின 

ளோங்யெ வைந்தெழுத்‌ தளங்க ளித்தனள்‌. 


பெருயெ காதலிற்‌ பிடகை கொண்டுதோங்‌ 
கருயெ நந்தன வனங்க லந்தன 
டிரூய மறப்பகை வளர்த்த செங்கையாள்‌ 


முருயென்‌ மலர்தளிர்‌ முதல கொய்தனள்‌, 


நந்தியா வட்டம்புன்‌ ஞகஞா முல்செவ்‌ 
வந்தியா 'மலகமா வகுளம்‌ கூவிளஞ்‌ 
இந்துவா சங்கா விரத்தேங்‌ கொன்றை 
மூக தமம்‌ தாரநீர்‌ முள்ளி பாடலம்‌, | 


கன்னிகா. ரங்குராக்‌ அடக்க மாதளை ஆ 
வன்னிசெவ்‌ வகத்திபொன்‌ மத்தங்‌ சாஞ்பொர்‌ 
பொன்னி னாவிரை மாப்புர* சந்தனத்‌ 
தன்னிகர்‌ கொக்குமக்‌ தாரைவேங்‌ கையெண்‌. 


செருர்‌இகூ தாளஞ்செவ்‌ வரத்தநீர்‌ மிட்டான்‌ 
'குருக்துவெட்‌ பாலை கூத்தன்கு தம்பையேர்‌ 
இருக்தசோ கம்வழை இகழ்பன்‌ னீர்‌ தும்பை 


பொறு அனில்‌ சிரிக்கி பட்டிய 5 i 


ருது இலா விலிங்கறா யுருஙி பங்கய 2 





மருத்திகூர்‌ மருமருக்‌ கொழுத்த ருக்களேர. 2 க 5 


'பொருத்துகோட்‌ டஞ்சத குப்பை. பூக்துழாய்‌ ள்‌ 
க பித்‌ செய்ய னையே. 5 


ஓ 





கூ இருக்‌ தருத் இப்புராணம்‌ ்‌ 


மன்னுமொண்‌ மின வரண வானவர்‌ ... 
துன்னுபலஸ்‌ நச ரிபுன றோற்றும்‌ வாவிநூல்‌ 
பன்னும்வன்‌ கூபமேற்‌ பகர்ம- டைப்பள்ளி - 


'யுன்னுமற்‌ தவுமவ ணுவப்பி ஒக்க ல்‌ 


- புரிதரு மருக்கிய மா போதற்றுதத்‌ : 
குரியபல்‌ வட்டகை கலச மொண்குடம்‌ 
தரிசறு கொப்பரி அபத பக்கால்‌ 
பப த்‌ பலவு. a 


தேர்தறு. வேதன்‌ இருர்தச்‌ சென்ற: ்‌்‌்‌ 


மேர்தரு தண்டுல மினி.ப பால்‌ குளஞ்‌ 
சார்தறா கறிபுளி த்குரெ்‌ யிர்தன 


மரதத பதிவு மமையக்‌ ரக்த க்ப்‌ 





இறவ ற்‌ யாட்டற்‌' 'செய்த்ரு... 
நீறைமது வயிர்கனி. நறியபா றபிர்‌ ப 


குறைபடு கழையிரைக்‌ தயிலல்‌ கோதில்சாச்‌ ' 
கறைதரு ம தொகுத்தளள்‌. oo 





இன்னமும்‌ வேண்டுவ யானு. மட்ட என்‌ 
்‌ பன்னிய வவைகளைப்‌ பாக: மாக்யெ 


ப பூசனை. பே 


i யதனைதி டைந்த 







என்பு பொங்கவே. 


௧௬ 


எ 


டக்னு 


௧௯... 





௨௦ 


அம்பிகை பூசைப்‌ படலம்‌. 
மானவன்‌ போடுதான்‌ வகுத்த வாலுக 
மானபொற்‌ சனகரத்‌ தகம்பு குர்திறை 
யூனமி லனுஞைபெற்‌ அயர்ந்த வத்தகு 
தானபுண்‌ ணியாகவா சனஞ்செய்‌: திட்டபின்‌ 


புரிதரு கெளவியம்‌ பூசித்‌ தாரஞ்‌ க 
ரரிதரு மமிர்தமோ ரைந்தும்‌ போற்றுபு 2 
பரிதரு கும்பமொன்‌' பானி நீஇத்தொழு 
தெரிதரு காரிய மியல்பி னாற்றி 2ய 


தூயவைம்‌ கரன்‌ முதற்‌ றுவார வானவ 
ராயவர்‌ பூசனை யன்பி னாற்றுபு 
காயவக்‌ கறாக்கிர கம்பு குக்தொரு 
நாயகன்‌ குறிமணல்‌ கொடுற வின்‌றபின்‌ 

ல்‌ வேறு. 
புரைதவிர வரநதியைப்‌ பூசித்துப்‌ பூதசுத்தி 
யுரைநிறுவு தானசுத்தி யோவாமம்‌ திரசுத்தி 
வரைவிறிர வியசுத்தி யிலிங்கசு த்தி யெனமாண்‌ டார்‌ 
கரைதருமைஞ்‌ சுத்தியையுங்‌ கரிசினூற்‌ படியியற்றி 
தழியவிதி பாத்தியமா சமனமருக்‌ கியம்பண்ணி 
மொழிதருமா தாரசத்தி முதற்சத்தி மண்டலமீ 


றொழிவறப்பூ சணையாற்றி யுரைக்குமா வாகனமும்‌ 
த தாபனமும்‌ ப வுதப்புரிக்து. 


எண்ணியவை யாறதன்மே லெட்டங்க நியாசமெனும்‌ 


புண்ணியபூ சனையாற்றிப்‌ பொருவில்சர்‌ நிதானமொடு . 


கண்ணியசந்‌ நிசோதமூங்‌ காணுமவ- குண்டன்மு 
ஈண்ணியவாற்‌ அபுதேனு முத்திரைமுன்‌ பலநல்தி. 


தக்கவகை பாத்‌ இயர்‌. சமனவறுக்‌ இயங்கொடுத்து 
மிக்கவியம்‌ பலமுழங்க விரைத்தயில மாரெல்லி. 
நக்கவரி சன மான்‌ தைர்தமிர்த நறுநெய்பா. : . 


றொக்கதயிர்‌ தேனயிரொண்‌ சவைக்கதலிபலாச்ஞ்தம்‌. 
17 


ஸ்‌ 


௧௨௯ 


உட 


வக்‌ 


ப 


௨௬. 


௨௮ - 


௧௩௦. திருத்‌ அருத்திப்புராணம்‌ 


கழைகலிலி கு௪நரந்தங்‌ காமர்மாது ளைதமரம்‌ 
விழையிவற்றிற்‌ கொளுஞ்சா று விருப்பிளநீர்‌ பதஞ்சந்து : 
குழைதபனக்‌ கங்கைவில்வக்‌ குழம்புசகத்‌ திரதாரை 
யுழையமருஞ்‌ இருங்‌ சம்வலம்‌ புரியுரைத்த முறையாட்டி 


ஆட்டுதொறு மிடையிடையே யவாய்ச்சுத்த நீராட்ட 
ஞட்டுநிவே தனமாதி ஈயக்கமுறை ய।ற்றியபி 
னீட்டுதிரு வொற்றாடை யிட்டுபர்பொற்‌ பரிவட்ட 
மூட்டுமணங்‌ கொளச்சாத்தி யுபவீத மெடுத்தணிந்து ' 


மணிமுடிபொற்‌ குழைவாகு வலயம்வயி ரக்கடக 
மணிளெர்ம தாணிமணி யாழியரை நாணாதிக்‌  . 
கணிதமில்பல்‌ கலஞ்சாத்திக்‌ கமழ்நீறு சாந்தணிந்‌ து . 
பிணிசெய்நறு மலர்மாலை பிணையறொ டை முதற்புனைந்து 


வள மருவு ஈறுச்தூப மொளிர்‌தீப முறவயக்டத்‌ 
தளவரும்பிற்‌ பொலிசு த்தோ தனம்பருப்புச்‌ சார்பொங்கல்‌ 
குளம்விரவு சொன்‌ றிகொழும்‌ பாலடிஒல்‌ புளியன்னங்‌ 

. களமில்செழுர்‌ திலமூரல்‌ கைக்கொள்ளு மரிசயினி 


ஒழுகுறுகெய்‌ யயிர்மிதவை யுற்‌ றறததி மடைகறுக்குப்ச்‌ 
செழுவியபற்‌ பலகருனை இம்பாக ரிலட்டுககல்‌: 
விழுமியமோ தகந்தோசை ( மென்பிட்டு மாடவடை  . 

ன்‌ கொழுவிய ட்‌ ப: ப... 1 


இலிகுசச்சா- நளாய்த்தெளி? மோ நின்சுத்தோ தகமுதலா 
நலிவருபற்‌ பலவுமொவ்‌ வொன்றா௩ பந்து நல்கெயபின்‌ 
மலியுமருக்‌ இயங்கொடுத்துத்‌ தாம்பூல முகவாசம்‌. 
பொத்‌ யெபின்னர்ப்‌ போற்று பங்சொடுத்‌து 


தெளியரக்குத்‌ மதத்‌ தீபவா'ராதனைக 00 
ளொளிகுலவும்‌ படியாற்றி யுற்றகறும்‌ பூத்தூவிக்‌ ' 
களிசெய்மி ராஞ்‌ சனஞ்செய்‌ அகருப்பூர விளக்கெடுத்து. ' 


வெளியபருதி தியின்வித்‌ தம்‌ வேப்பிலையுஞ்‌ சூழ்ந்தெறிர்‌து : 


௩௨ 


௯௪ 


ப 


அம்பிகை பூசைப்‌ படலம்‌. ட... தங்கு 


வெள்ளியநன்‌ னீறணிக்து விளங்குதருப்‌ பணங்கவிகை 


வள்ளியசா மரையால வட்டம்வளி யெழுவிசிறி றக ல்‌ கல்‌ 
தெள்ளியமற்‌ நிவைவயக்கிச்‌ செழுமலரக்‌ கதைசாத்தி. 5 
யொள்ளியஈல்‌ லருக்யெழு முவப்பூற ௩ ஈ்பெபின்‌ த... 


ஆயுமலர்‌ பலவெடுத்தாங்‌ கைந்தெழுத்து முறக்கணித்துத்‌ 
தோயும்வள மக தம்‌ தொழுதெழுந்து வெளிவந்தாங்‌ டட 
கேயுமொரு தலத்திருந்தே யிதயத்துக்‌ குறித்திருந்தா... 
டேயுவெழு குண்டத்திற்‌ னி யாய்நின்‌ ருள்‌ 





உள்ளத்துக்‌ குறித்திருந்த வொள்ளிழைபாள்‌ பின்னெமால்‌ 
கள்ளத்துத்‌ தோயாத கண்ணுதறன்‌ பிரசாதம்‌ 

வள்ளத்தூ முலைப்பாங்கி மார்முதலி யோர்க்கு தவி த அட்ட 
ந்ள்ளத்து விதயோக ட 4 ட்‌. த க்க 


மருவுபெருர்‌ தவம்புரிக்து மறைப்பரதன்‌ பெத்தெடுத்த. 

பொருவுதவி ரிளங்கன்னி பூசைபுரிர்‌- தஅபுகன்றாம்‌! : -. 
வெருவுதலி லிவள்பூசை மேதகவிற்‌ செய்தவிட _-. ல்‌ 
பொள்க இ ர” வொருபெயர்பெற்‌ தனுர்கல்வாம்‌ அ அசடு 


அ கை ம்‌ பிள்‌ 


ஆகப்‌ -. படலம்‌ ௧௬ க்குச்‌ செய்யுள்‌-௬ 0௬. 
ப 
- க௬-வனது. அம்பிகை பூசைப்படலம்‌. - 

எம்‌ பெருமாட்டியாயெ அம்பிகை, எம்பெருமானை மணம்‌ வாய்த்‌, 
திடம்‌ பொருட்டுப்‌ பூசித்திடவேண்டுமென்‌ ற. எண்ணங்கொண்டனள்‌. 
அப்போது பாங்யெர்‌ பற்பலர்‌ சூழக்‌ காவிரிஅடித்திருநீறுபூசி ஐர்‌ 
தெழுத்தும்‌ ஒதி அன்புடன்‌ பூக்கூடைகொண்டு பூத்தோட்டஞ்‌ 
சென்று பூக்கள்‌ தளிர்‌ முதலிய எல்லாங்கொண்டு காவிரியைக்‌இட்டி, 
நல்லிடத்து வைத்தனள்‌. ஆங்கே காவிரி ஈடுவில்‌ மணல்மேடு விளங்கு 
வது கண்டனள்‌. அதில்‌ கருக்ரொகம்‌, மண்டபம்‌, மதில்‌, கோபுரம்‌, 
_மடைப்பள்ளி, திருக்குளம்‌, இணறு மு தலி எல்லாம்‌ பொருக்துற 
அமைத்து அருவ வட்டில்‌ முதலிப கூட்டி அடிசிற்‌ பாகங்கள்‌ ' 


௧௩௨ இருத்‌. துருத்திப்புராண்ம்‌ 
அமையப்‌ பலவுஞ்‌ சேர்த்தனள்‌. 8ீசாட்டற்குரிய பொருள்கள்‌. பலவும்‌ 
அமைத்தனள்‌, எல்லாம்‌. நிறைந்த பின்னர்‌ அம்பிகை பின்னரும்‌ 
நீராடித்‌ திரு£ீறிட்டு, ஐர்செழுத்தோதி அத்திருக்கோயிலை வலம்‌ வந்து 
= இருமுன்னர்‌ வந்தனள்‌. ஆங்கே புண்ணியாகவாசனஞ்‌ செய்‌ அ பஞ்ச 
-கெளவியம்‌ பூசித்து ஒன்பது நிறைகுட.ங்கள்‌ நிறுத்தித்‌ தீவளர்த்து 
“அதற்குரிய செயல்‌ முற்றுஞ்‌ செய்து பிள்ளையார்‌ -முதலியோரைப்‌ 
s மதித்துக்‌ கருக்கிரகத்துள்‌ புகுந்து தமது இறைவன்‌ திருவுருவமாயெ 
-இவக்குறியாயெ இலிங்கத்தை மணல்‌ கொண்டியற்றினள்‌. .அதன்பின்‌- 
ட னர்க்காவிரியை வழிபாடூசெய்‌ த, ஐவகைச்‌ சுத்தியுஞ்செய்து அருக்‌- 


தியம்‌, அரத்தியம்‌, ஆசமனஞ்செய்து ஆதாரசக்திமுதல்‌ சத்திறண்டலம்‌ 


முடிலிப்‌ தத்த ஆவாகனம்‌, தாபனம்‌, அவகுண்டனம்‌ செய்து தேனு 
முத்தினை. .முதலியன கொடுத்துப்‌ பாத்திய ஆசமனம்‌ அருக்கியங்‌ 
3 கொடுத்து இயங்கள்‌ பல ஒலிக்க மணங்கமழெண்ணெய்‌, நெல்லி, 
்‌ மஞ்சள்‌, ஆனைந்து, ஐந்தமுஅ, நெய்‌, பால்‌, தயிர்‌, தேன்‌; சர்க்கரை, 
கருப்பஞ்சாறு எலுமிச்சை, நாரத்தை மாதுளை முதலியவற்றின்‌ சாறு, 
நம்பு, வில்வக்குழம்பு கங்கையாகிய. இவற்றைக்‌ 
£ரை, கொம்பு, வ வலம்புரிச்சங்கு, முதலியவற்றால்‌ 
ிந்தொறும்‌ இடையிடையே ஈன்னீரும்‌ ஆட்‌ 
. அமுது அறிக்கைசெய்து பின்னர்‌ ஒற்றாடை, 
ப்புசிறூ ல்‌ முதலியன அணிந்து அணிகள்‌; பூமாலைகள்‌ 
ந விளக்கு எடுத்து அன்னமுதலிய உண்டி வகைக 
ளெல்லாமும்‌ அமைவு ற வைத்து அறித்கைசெய்து அருக்கியங்‌ 
கொடுத்து “ம்கம்ணமாகத்‌ தாம்பூலம்‌ வைத்துத்‌ தூபங்கொடுத்து 
அடுக்கு விளக்கு முதலியனவாக ஆராதனைகள்‌ ரர. பின்னர்ப்‌ 
பூக்கள்‌ தூவிச்‌ செர்நீராஞ்சனஞ்‌ சிறப்புறச்‌ செய்து கர்ப்பூர விளக்குக்‌ 
காட்டினள்‌. பருத்தியின்‌ விதையும்‌, வேப்பிலையுஞ்‌ சுற்றி யெறிந்து 
இருநீறிட்டுக்‌ கண்ணாடி, குடை, வெண்சாமரம்‌, ஆலவட்டம்‌, வி௫றி 
முதலியன காட்டி, வெள்ளரிசி சாத்தி அருக்யெங்கொடுத்‌ அ, மலரெடு- 
த்து அதை ஐந்தெழுத்தோதச்‌ சாத்தி வணங்கத்‌ தித்து வழிபாடு 
முடித்தனள்‌. முடித்தபின்னர்‌ அம்பிகை 'இரிடத்திருந்து இறைவனை 
உள்ளத்தே நினைத்து எழுந்து எம்ரொன்‌ - பிரசாதத்தை அங்கெல்‌ 
லோர்க்கும்‌ வழங்கித்‌ தன்னிருப்பிடஞ்‌ சேர்ந்திருந்தனள்‌, 














௧௬-வது அம்பிகை பூசைப்படல ம முற்றியது, 


ஓ தவைகவைவை மயமான. 


திருத்துருத்திப்‌ பட்லம்‌. 
௧௭-வது திருத்துருத்திப்‌ ' படலம்‌. 
ஈசனை நெற்றி நாத இறைவனை யிஞ்சி சுட்ட” 
வாசனைப்‌ பாதன்‌" "கன்னி யம்பிகை யென்பா ளன்பிற்‌ 


பூசனை புரிந்த தோர்ந்தேன்‌ புகலுதி யப்பா லென்று 
வாசனைக்‌ குழலாள்‌ கேட்க வகுத்திடுந்‌ தரும சன்மன்‌, 


அதிர்கடன்‌ ஞால மத்து மம்பிகை வழிநா ளிற்செற்‌ 
கதிர்விழித்‌ தெழுதன்‌ முன்னங்‌ கண்விழித்‌ தெழுந்து பைந்தோள்‌ 
வெதிர்புரை யிகுளை மாதர்‌ விரைந்தனர்‌ சூழச்‌ சென்று 
முதிர்புகழ்ப்‌ பொன்னி யாடி முருகல ராதி யீட்டி 


முன்னைநா ளென்ன வாங்கே முதல்வனைப்‌ பூசை யாற்றித்‌ 
தன்னையின்‌ றவர்வா ழில்லர்‌ தனையடைர்‌ தனளிவ்‌ வாறவ்‌ 
வன்னையோ ரெழுநாட்‌ பூசை யாற்றினளெட்டா நாளிற்‌ 
கொன்னையா தத்தி லிங்கர்‌ தாபிக்கக்‌ குறித்தர்‌ என்றே 


மங்கையா ர௬ளந்தேர்ர்‌ இஞ்ட மங்கையார்‌ மழுமா னேர துள்‌. 
செங்கையார்‌ ஈடனஞ்‌ செய்யுஞ்‌ செங்கையார்‌ சடில மோலிக்‌. 
கங்கையார்‌ மலரான்‌ றந்த கங்கையார்‌ கடன்முன்‌ னல்கு 
பங்கையார்‌ மிடற்றா சொன்று பன்னினா ரதிச யிப்ப 


மதிறுதல்‌ வகுத்த வாறே மதில்பொற்கோ புரரீர்‌ வாவி 
அதிகருக்‌ இரச மானஞ்‌ சூழுறை தேவர்‌ கோயில்‌ 
பதியுமற்‌ றெவையுஞ்‌ இற்பப்‌ படிகருஞ்‌ லையா னாக்‌இ 
யெதிரறு தான்மு னங்கோ ரிலிங்கமா யமர்ந்தா னன்றே 


மின்படு சடில மோலி வித்தக னென்றுர்‌ இரா - 

வென்பவ முழுது மாய்த்திட்‌ டின்பவி டளிக்கு மைய . 
னன்பர்கள்‌ குறித்த தேத்தே யாலயம்‌ விடாது கொள்ளிற்‌ 
றன்பரை குறித்ததேத்துத்‌ தளிகொளா தொழிவான்‌ கொல்லோ 


விடியலி னெழுந்து போதும்‌ வேதியன்‌ புதல்வி வாமத்‌ - 
தொடிகெழு தோளும்‌ கண்ணும்‌ அடித்தன வதனை யோர்ந்து 
முடிவரு மிகுளை மார்க்கு மொழிர்தன ளவர்கை கூப்பிப்‌ 
படியினம்‌ பெருமா னின்‌ 2ற பண்ணுவ னருள்கா ணென்றார்‌, - 


க௩்ல்‌ இருத்துருத்திப்புராணம்‌ 

மாக்கடற்‌ பிறந்த கோதை வாணியிர்‌ இராணி யாதிப்‌ 

பூக்கமழ்‌ குழலார்‌ யாரும்‌ பூரணன்‌ பூசை யாற்றி 

யேக்கடி விழியுர்‌ தோளு மிடர்துடித்‌ தடப்பெற்‌ றன்றோ . 

பாக்யெ மனைத்தும்‌ பெற்றா ரெனப்பகர்ந்‌ தனராற்‌ பின்னும்‌ ' ௮ 


“ வாங்பியன்‌ மருங்ஜற்‌ £ர்க்கும்‌ மயிலிளஞ்‌ சாயற்கன்னி 

பாங்கியர்‌ வார்த்தை கேட்டுப்‌ பகருதற்‌ கரிய வோகை 

தாங்கி மனத்த ளாடத்‌ தம்பிரா னருளே யுன்னி 

வீங்யெ புனற்கா வேரி வியனதி குறுக வந்தாள்‌ ௯ 


இ ருதய மென்ன வெறிசுடர்க்‌ கனகமானம்‌ 

வளங்களுண்‌ மணிபொன்‌ பயை மணிசெய்‌ கோ புரமுன்னை 
விளங்குபல்‌ அஅப்புந்‌ தாங்கி மேயவா லயநேர்‌ கண்டா ்‌ 
டுளங்கலி லுவகைபொங்க விம்மிதந்‌ தளும்ப நின்றாள்‌ 50 


அதிசய மிதுவா மென்றே யடைந்தனள்‌ குறுத நோக்கி 

மதிமுடிப்‌ பெருமான்‌ மேய விலிங்கத்தின்‌ வடிவுங்‌' கண்டாள்‌ 
பொதிகளி யுததி மூழ்பெ்‌ பொற்றொஃச்‌ செங்கை கூப்பிக்‌ 

கதிமுத நிருமுன்‌ மாழ்ந்‌து கண்கணீர்‌ பெருக்கி னாளே கக 


. அன்றொரு கம்பை யாற்றி னருச்சிக்க வச்சஞ்‌ செய்த்‌ 

குன்றொரு சிலையெங்‌ கோமான்‌ குறித்தமை கருத்திற்றேரே 
மின்றொரு பொன்னி யாற்றி னருச்சிக்க வி.றும்பூ தோடு 

அன்றெரு மூழ்ச்சி க சவன்ிறுதில்‌ சொலவல்‌ லார்யார்‌ ௧௨ 


கெண்டையஙற்‌ கருங்கட்‌ ட 3கழ்ளெர்‌ மறை யோன்‌ கன்னி 

பண்டையிற்‌ பொன்னி. யாடிப்‌ பஃறிர வியமுங்‌ கொண்டு. 
கண்டைவெள்‌.விடையான்‌ மேய காமரு குறிபூ சித்துத்‌ 

தொண்டையங்‌ கனிவா யாரத்‌ துதித்தன ணிற்குங்‌ காலை. ௧௯ 


பிரிவினை யஞ்ச வல்லே பெயர்ந்தெழுந்‌ தருளு வான்‌ போற்‌ 
புரிவினைப்‌ பிரம்பொன்‌ -றேந்திப்‌ பொலியிலிங்‌ கத்து நின்‌ து 
ரிவிலை செய்யு மைய னருளினால்‌ வெளியே வர்து 


திரிவினை யடையா ங்மைசசங்கையைப்‌ பிடித்தா னன்‌ றே. ௧௪ 


இருத்துருத்திப்‌ படலம்‌. . ௧௩௫ 


அறங்குடி கொள்ளு மங்கை யடியரேம்‌ பாசம்‌ போக்கு 

மறங்குடி கொள்ளு மங்கை பற்றலு மங்கை தாழ்ந்து 

நிறங்குடி. கொள்ளுங்‌ கோல நிலாமருப்‌ புடையாய்‌ நா லின்‌ 

நிறங்குடி es மாமுற்‌ செப்பிய இயற்றல்‌ வேண்டும்‌ கடு 


ஈன்றவ ரனுஞை நல்கி யிரிதரா ம௫ழ்ச்சி யெய்தச்‌ 

சான்றவர்‌ துவன்றி யேத்தத்‌ தரைமுத ௮லகின்‌ பெய்த 

வான்றவர்‌ புகழ்ந்து பாட வருமணம்‌ புரிந்த பின்றை 

வான்றவர்‌ இலையா யென்கை பிடித்திடல்‌ வழக்கே யென்றாள்‌ ௧௬ 


விதிவிலக்‌ இல்லா மேனும்‌ வியனுல குயிர்க ளுய்வான்‌ 

விதிவிலக்‌ குரைத்து ளேம்பாம்‌ விரித்தமை காட்டே மேலவ்‌ 

விதிவிலக்‌ குறழ்ந்து மாறு மாதலால்‌ விதித்த வாறே 

விதிவிலத்‌ கொருமெப்‌ தாங்கவேட்பதே அணிந்தே மின்னும்‌ ௧௭ 


சொன்னவா றறியு-மாற்றுற்‌ சொன்னவா றறிவா ரென்றேர்‌ 

பன்னவா நாமம்‌ பூண்டேம்‌ பாரிலிந்‌ நாமஞ்‌ சொல்வோ 

ரென்னவாழ்‌ வேனுமோரூ நிலாதடைம்‌ தின்பந்‌ தய்ப்பார்‌ 
முன்னவாம்‌ பாவமெல்லா முருக்குமிர்‌ நாம மொன்றே ' ௧௮ 


எறிதிரைப்‌ பொன்னி யாற்றி னிடைக்குறை யாமித்‌ தேத்து 
முறிவறக்‌ 3 காயில்‌ கொண்டு முனிவினின்‌ பூசை யேற்றே 
மறிவுறு வொருநா மற்றாற்‌ அருத்தியென்‌ றறைய விந்தச்‌ 
செறிதல மொருபேர்‌ பூண்டு செழித்திட மெந்த ஞான்றும்‌ - ௧௯ 


அரு ச்தியென்‌ ஜொருகாற்‌ சொல்வோர்‌ தூயகம்‌-முலகஞ்‌ சேர்வார்‌ - 
அருத்தியைக்‌ காணப்‌ பெற்றார்‌: தூயகஞ்‌ சமீபத்‌ தேய்வார்‌ ்‌ 
அருத்தியை யுள்ளத்‌ துள்‌ வோர்‌ துலங்குகம்‌ முருவங்‌ கொள்வார்‌ 
அருத்தி வசிப்போ செல்லாக்‌ கிரகம்‌ மொடுத லப்பார்‌ உமி 


வில்லிய னுதலாய்‌- தீயோர்‌ மென்மழ வுருவிற்‌ றேன்ற 

வில்லியல்‌: குண்ட மிட்டு மகஞ்செய்த மேன்மைத்‌ தானம்‌ 

வில்லிய னல்லா சென்‌ 2றர்‌ பெயர்பெறிஇ விளங்கு மேரு - 

வில்லிய னாமு மாங்கு விடாதமர்ந்‌ 'இருப்போ. மென்றும்‌ ௨௧ 


௧௩௬ இருத்துருத்திப்புராணம்‌, 


வில்லியல்‌ குண்டந்தா னோர்‌ மேதகு தீர்த்த மாகி, 
ஈல்லிய னனிவாய்ச்‌ தோமக்‌ குளமெனு காமம்‌ பூணு . 
மெல்லிய லதனுண்‌ சூழ்க யுத்தர மேய நந்த 
மெல்லியல்‌ குறிபூ சிப்பா.ரெய்‌.தவர்‌ நினை த்த வெல்லாம்‌ 


என்றினி தருளி யந்த விலிங்கத்துட்‌ புக்கானைய 

னன்றினி தாயிற்‌ றென்று நங்கையுண்‌ மூழ்ச்ச யெய்தித்‌ 
தொன்றினி தாற்றும்‌ பூசை போன்மற்றுக்‌ துனைந்து செய்து 
கன்றினி தொலிக்கச்‌ செங்கை குவித்தனள்‌ கசிவு தோன்ற , 


ஆயதோர்‌ காலந்‌ தன்னி லம்பிகை பூசை செய்த 

நேயமார்‌ தானந்‌ தானே நிலவு பொற்‌ கோயி லாக 

மேயதோ ரிலிங்க மாங்கு வெளிப்பட வென்றல்‌ கேட்டுப்‌ 
பாயநா னிலத்துளாரும்‌ பரதனே டடைந்து பார்த்தார்‌ 
பார்த்தனர்‌ பேரா னர்தம்‌ படைத்தனர்‌ புளகப்‌ போர்வை 
போர்த்தன ரிறும்பூ அற்றார்‌ புண்ணிய மிருந்த தென்னென்‌ 


றார்த்தன ரங்கை கொட்டி யாடினர்‌ பிறவிப்‌ பாசம்‌ 
தீர்த்தனர்‌ பாதன்‌ செல்வி சேவடி. பணிந்தார்‌ யாரும்‌ 


பராவருட்‌ பரதன்‌ முனுஞ்‌ சுபத்திரை யென்னு மாதும்‌: 


உடு 


பிரானருள்‌ வலியா லுன்னைப்‌ பெறாஅபெற்‌ றெடுக்கார்‌ நீயுக்‌ ட 


தராதலம்‌ வியச்கு மாறு சமையாது சமைத்தா யந்த 
வராவணி சடையான்‌ கோயி லற்புத மென்றார்‌ பின்னும்‌ 


யாவரு மிவ்வா ஜோதித்‌ தத்தமி லெய்தி வாழ்ந்தார்‌ 

மூவரும்‌ புகழ மேய சூவரும்‌ பெருமான்‌ பாங்காத்‌ 

தாவரும்‌ விடைபெற்‌ நில்லஞ்‌ சார்ந்தனண்‌ மறையோன்‌ 6 ட்ப. 
தேவரும்‌ பரிற்து மாரி இக்தினர்‌ புடவி ட்ட 


மறையவர்‌ குலத்துத்‌ தோற்ற மருவிய செல்வி பூசைத்‌ ட்‌ ்‌ ட 


அறைபெறப்‌ புரிந்த தானச்‌ அருத்தியென்‌ ரெரு பர்‌ பெற்ற 

முறையினி அசைத்தா மந்த முற்றிழைப்‌ பசுங்கொ முந்தை. 

இறையவன்‌ வதுவை செய்யுக்‌ திறமினி யெடுத்துச்‌ சொல்வாம்‌ 
திநத்துநுத்திப்படலம்‌ முற்றியது. - 


ஆசப்படீலம்‌ ௧ஏ க்குச்செய்யுள்‌ ௬௩ ௪ - 


oo 


திருத்துருத்திப்படலம்‌ ௧௩௭ 
௧௭-வ.௮ திருத்துருத்திப்‌ படலம்‌. . 


முதல்‌ நாள்‌ பூசித்த அம்பிகை மறுநாள்‌ காலையில்‌ எழுந்து தனது 
தோழியர்களுடன்‌ சென்று பொன்னியென்னும்‌ காவிரியில்‌ மூழ்கிப்‌ 
பூக்கள்‌ முதலியன கொண்டுவந்து. முதனாட்படியே இறைவனைப்‌ பூசித்‌ 
துத்‌ தன்னைப்பெற்ற பரதன்‌ மனையிற்‌ சென்றனள்‌. 


இப்படியே அந்த அம்பிகை ஒரு காளைப்போல்‌ ஏழுநாட்களும்‌ 
முறையே பூசித்தனள்‌. எட்டாநாளில்‌ அம்முறையே எம்பெருமானு 
டைய குறியாகய வெலிங்கமொன்று நாட்டத்‌ அணிந்தனள்‌. அந்த 
அம்மையின்‌ உளத்தை உணர்ந்த கிவபெருமானார்‌ வியப்புற ஒரு திரு: 
விளையாடல்‌ புரிந்தனர்‌. முன்னர்‌ எம்பெருமாட்டி. வகுத்த 'திருக்‌ 
கோயில்‌ போலவே கருங்கல்லால்‌ மதில்‌, கோபுரம்‌; திருக்குளம்‌, 
கருக்கருகம்‌ முதலிய எல்லார்‌ தோன்ற அதில்‌ எம்பெருமானார்‌ 
இலிங்கவடிவமாய்‌ அமர்ந்தருளினர்‌. ஆனல்‌ அன்பர்‌ விரும்பிய இடத்‌ 
தில்‌ எழுந்தருளுஜன்றவர்‌, தன்‌ சத்தியான இறைவி, விரும்பிய 
இடத்து இடங்கொள்ளா திருப்பரோ ?: இவ்வாறு எழுந்தருளின 
மையால்‌ எம்‌ பெருமாட்டி விடியற்காலையில்‌ எழுந்திடும்போது 
தோணாது கண்களும்‌ இடர்துடித்தன,. இதனைக்கருதி எம்பெரு 
மாட்டி தன்‌ தோழிமார்களுக்குச்‌ சொல்ல அவ இன்று ' இறைவன்‌ 
அருள்புரி. வ்‌ 


அதுகேட்டு எம்பெருமாட்டி மிகமகிழ்ந்‌ து எம்பெருமான்‌ ௮௬ 
ளையே நினைத்துக்‌ காவிரிக்கரையில்‌. வந்தனள்‌. அஅசமயம்‌ கோபுர 
முதலான ௨ அப்புக்கள்‌ அமைந்த கல்லாலயம்‌ தோன்றக்கண்டு யந்து 
நின்றாள்‌. 


அதன்பக்கலின்‌  அணுகச்‌ இவக்‌ திவவுல்‌, : கண்டுகளிப்‌ 
பெனுங்கடலில்‌ ஆழ்ந்திக்கண்கள்‌ நீர்சொரியக்‌ கைகுவித்துக்‌ கடவுளின்‌ 
திருமுன்‌ விழுந்தூ வணங்ூ நின்று அன்று கம்பை யாற்றில்‌ அடிய 
னேன்‌ அருச்சனை இயற்ற அச்சத்தை உண்டாக்யெ எம்‌ இறைவன்‌. 
இன்று இக்காவிரியாற்‌ நில்‌ அடியேன்‌ வழி படுதற்கு அளவில்லாத 
மூழ்ச்சி அடைய. அருள்‌ செய்தனன்‌. இதனால்‌ எம்‌ இறைவன்‌ திரு 
வுளத்தை எளியேன்‌ எங்கனம்‌ அறிவேனென்று. முன்போல்‌. காவிரி 
ட யிற்‌ படிந்து' பற்பல பொருள்கள்‌ கொண்டு அச்வெலிங்கப்‌ பெருமானை 


சதபத வழி பாடு இயற்றி வாயார டட நினனுள்‌.. 
18 


௧௩௮ திருத்‌அருத்திப்புராணம்‌ 


அவ்வாறு அதித்து நிற்குங்‌ காலையில்‌ சிவபிரான்‌ உமையாள்‌ பிரி 
வுக்கு அஞ்சி விரைந்து வருவான்போல்‌ பிரம்பு ஒன்றேர்தி அச்சிவக்‌ 
குறியினின்றும்‌ வெளியே வந்து, அம்பிகையின்‌ செங்கையைத்‌ தமது 
திருக்கரத்தால்‌ தீண்டியருளவே, அம்மையார்‌ விழுந்து வணங்க 
(ஐயனே! நால்களின்‌ விதிநிலைபெற ஆதியில்‌ திருவாய்மலர்ந்தருளியதே 
இயற்றுதல்‌ வேண்டும்‌. 


'பெற்ற தாய்‌ தந்தையர்கள்‌ எனக்கு விடைதந்து அவர்கள்‌ பெரு 
மூழ்ச்சி எய்தவும்‌, பெரியாரெவரும்‌ புகழ்ந்திடவும்‌, மண்ணுலகத்தி 
அள்ளவரும்‌ விண்‌ ணுலகத்‌ திலுள்ளவரும்‌, இன்புறவும்‌, என்னை மணம்‌ 
புரிந்த பின்னரே என்கையைப்‌ பிடித்தல்‌ வழக்காகுமென்றனள்‌. எம்‌ 
பெருமானும்‌ பெண்ணே ! விதிவிலக்கில்லாக யாம்‌ இவ்வுலகில்‌ விதி 
விலக்கை விதித்தேம்‌. யாமே விதித்தவற்றைக்‌ காட்டாவிட்டால்‌ விதி 
விலக்குகள்‌ மாறுபாடு அடையும்‌. ஆதலால்‌ விதிவிலக்கை உன்னி 
மணஞ்‌ செய்வதைத்‌ அணிந்துள்ளேம்‌. சொன்னதன்‌ மையை அறிந்த 
படியால்‌ நாமும்‌ 6சொன்னவாறறிவா”' சென்னும்‌ பெயரும்‌ பூண்டுளோம்‌ 
இப்பெயரைச்‌ சொன்னவர்‌ எந்தச்‌ செல்வத்தையும்‌ பெற்று இடையூறு 
சிறி அமின்‌ நி இன்பம்‌ அ£ர்வார்‌. முன்னுள்ள பாவங்கள்‌ அனைத்தையும்‌ 
இப்பெயரொன்றே இகர்திடும்‌, இந்தக்‌ காவிரியாற்றின்‌ நடுவில்‌ இருக்‌ 
கோயில்கொண்டு பூசையேற்றபடியால்‌ இத்தலர்‌ “திருத்துருத்தி”? யென்‌ 
னுர்‌ திருப்பேர்‌ எக்காலத்தும்‌ எய்தா நிற்கும்‌, அதனை ஒருமுறை 
சொல்லுவோர்‌ நமது உலகத்தை அடைவர்‌; இதனில்‌ வாழ்வார்‌ ஈம்‌- 
மைக்‌ கலந்தின்புறிவர்‌. பெண்ணே ! நீ தோன்ற விற்குண்டமிட்டு 
வேள்விசெய்த இடம்‌ வில்லிய நல்லூரென்று விளங்கும்‌. அத்தலத்‌- 
தில்‌ யாம்‌ விடா தென்று மிருப்போம்‌. அக்குண்டமும்‌ ஓமக்குள- 
மென வழங்கும்‌, அதில்‌ மூழ்கி ஆங்2க ஈம்மைப்‌ பூசிப்பவர்‌ நினைத்த 
எவையுமெய்தி இன்புறுவரென்‌ றருளிச்செய்து எம்பெருமான்‌ அந்தச்‌ 
ட. லயே அடங்க நின்றருளினர்‌. 


- இதூகண்ட எப்பெருமாட்டியும்‌ முன்போல்‌ வழிபாடு முடித்‌ அத்‌ 
இருக்கைகூப்பி வணங்கனள்‌, அப்போது . - அம்பிகை பூசித்த 
தலம்திருக்கோயிலாகவும்‌, ஆங்கே ஓர்‌ சிவக்குறி தோன்‌ நிடவுங்கேட்ட 
பரதர்‌ முதலாயினவர்‌ வந்து பார்த்து வியந்து மயிர்‌ .இலிர்க்கப்‌ புண்ணி- 
யம்‌ புகழ்ந்து டகலவொண்ணாத இன்பத்தை எய்தினர்‌. அதன்‌ பின்‌ 
னர்‌ யாவரும்‌ எம்பெருமாட்டியை நோக்கி அன்னாய்‌ ! நின்னைப்பெறத்‌ 


திருமண்ப்படலம்‌ கங்க 


தீவஞ்செய்த இப்பர்தன்‌ சுபத்திரை இருவருள்‌ சவனாரருளால்‌ நின்‌ 
னைப்‌ பெறாது பெற்றனர்‌. நீயும்‌ இவ்வுலகம்‌ வியக்குமாறு இத்திருக்‌ 
கோயிலைச்செய்யா அ செய்தனை ! இதுவே வியப்பாமென்று வணக்கத்‌ 
தீமதில்லிடஞ்‌ சென்றிருந்தனர்‌. அம்பிகையும்‌ எம்பெருமானிடம்‌ 
விடை பெற்றுக்கொண்டு தேவர்‌ பூமாரி பன்‌ தந்தையருடன்‌ 
தனது இருப்பிட மெய்தி இருந்தனள்‌ 


௧௭-வஅ திருத்துருத்திப்படலம்‌ முற்றியது. 





௧௮-வது திருமணப்‌ படலம்‌ 
அருமறை முடிக்கு மெட்டா வண்ணலார்‌ பூசை யாற்றி 
யிருமுஅ குரவ ரோடு மில்லத்திற்‌ புக்க கன்னிப்‌ 
பருவவொண்‌ கொடிக்கு மேலானடந்ததென்‌ பகர்தி யென்று 
பொருவரு மனைவி கேட்கப்‌ புகன்றிடுக்‌ தரும சன்மன்‌ க்‌ 


சொற்றவா முடித்த லெண்ணிச்‌ சுருதியா யிரமும்‌ போற்றும்‌ 
விற்றவாக்‌ கயிலை மேய வித்தகன்‌ கருணை மூர்த்தி 
கற்றவான வர்சூழ்‌ நந்தி காமரு வதன நோக்கி 

யுற்றவா தரமீக்‌ கூர வுரைத்திட லுற்றான்‌ மன்னோ உ 


நந்திகேள்‌ சென்னி நாட்டு நற்றவப்‌ பரதன்‌ பாற்போ- 

யந்திவா னிறத்தேங்‌ கன்னி மணஞ்செய வடைவா மென்று 
முந்தியாதரத்‌ திற்கூறி மொழியவன்‌ மனைமுன்‌ னோர்தம்‌ 

புந்திதேர்ந்‌ தடைதி யென்றான்‌ புத்தியென்‌ நிறைஞ்சிப்‌ போனான்‌ ௯ 


மறைக்குலப்‌ பரதன்‌ மாட வாயின்முன்‌ னடைந்தா னாக்‌ 
விறைக்ரெண்‌ டாவ தென்னு மெம்பிரான்‌ வந்தா னென்று 
நறைக்குழன்‌ மனைவி யோடு நல்வர வேற்றுத்‌ தாழ்ந்து ட 
முறைக்கியை முகம. னெல்லா முனிவறச்‌ செய்து போற்றி ச 


்‌ வந்தகா ரியமென்‌ னென்று மாதவத்‌ தவன்‌ வினாவச்‌ 

சந்தமார்‌ கயிலை மேய தம்பிரா னினது கன்னி 

யந்தண்மா மணஞ்செ யும்பாக்‌ கணைஇன்றா ன ததெரிக்க 

முந்தநான்‌ வந்தே னென்று மொழிந்தன னெங்க ளையன்‌ ௫ 


௧௪௦. திருத்துருத்திப்புசாணம்‌ 


மொழிதலு முவகை விம்ம முகமலர்ந்‌ தெழுந்து போற்றிப்‌ 

பழிதபு கூத்து மாடிப்‌ பாக்யெம்‌ யான்பெற்‌ றேனென்‌. 

ஜெழிவரும்‌ பேரானந்த முற்றனன்‌ பரத னொள்வேல்‌ 

விழியவன்‌ மனைவி போற்றி விளம்புத லுற்ற னீது ட்டு 


அடிகளென்‌ பெண்ணை வேட்பா னவாயெழும்‌ தருளுங்‌ காலை 
முடிபல சேர்த்துக்‌ கோத்த முடைத்தொடை கேசப்‌ பூணூல்‌ 
கொடியவெவ்‌ வராக்‌ கலங்கள்‌ கோலக்கொம்‌ பாமை யோடு 


வடியலெஞ்‌ சூலந்‌ தண்ண முதலிய வனைத்து மாற்றி ௭ 


மணிமுடி குழை கேயூர மதாணி முற்பல்ல தாங்கி 

யணியிளங்‌ கதிரின்‌ ஜோற்ற மாமெனக்‌ கோடி. காமர்‌ 

அணிபீனோே ருருக்கொண்‌ டென்னத்‌ அலங்கொரு வடிவங்‌ கொண்டு 
தணிவற வருதல்‌ வேண்டுஞ்‌ சாற்றுவ அண்டா லின்னும்‌ ௮ 


இத்தகு வடிவர்‌ தாங்கி யிங்கெழுற்‌ தருளாநிற்கு ட்‌ 
முத்தமங்‌ கண்டா லன்றி யுவப்புறு தென்னெஞ்‌ சென்னச்‌ . 
சுத்தமெய்ஞ்‌ ஞானானந்தச்‌ சுயம்பிர காசத்தைய 

னத்தக வாகு மென்றே யருளின னெழுந்து போனான்‌ ௬ 


வெள்ளியக்‌. கயிலை மேவி விமலனா ரடியிற்‌ ரூழ்ந்து 

வள்ளிய மறையோ னோகை வண்ணமு மவனில்‌ லாடன்‌ 

றெள்ளிய கருத்துக்‌ கூறித்‌ திகழ்தர வவ்வாறேக 

லொள்ளிய தாகு மென்றே யுசைத்தினி தமர்ந்தான்‌ மன்னோ . ௧௦ 


செல்விய வுமையை வேட்பான்‌ நிருவுளத்‌ தெண்ணங்‌ கொண்டு 
கெளவிய மாடு மையன்‌ கணங்களுட்‌ டலைமை பூண்ட 

்‌ வவ்விய மவித்த நந்தி பண்ணலை நோக்க-யின்னே ம 
தெவ்விய பஇழ்ச்‌சி யாரும்‌. வருவியென்‌ றருளிச்‌ செய்தான்‌ தக 


தேவர்தம்‌ பெருமான்‌ வார்த்தை சென்னியிற்‌ சுமந்து போற்றி 
யாவரும்‌ புகழநிற்கு மெங்குரு மரபிற்‌ கெல்லா . 

மேவருந்‌ தலைமை வாய்ந்து மிளிர்முதற்‌ குருவா யுள்ளோன்‌ 
மூவருஞ்‌ 'இலரை யார்க்கு மெர்ழிதர வேவி னானே. ்‌ த 


உ. 


இருமணப்படலம்‌ க்க 


த்ணங்களுட்‌ சில்லோர்‌ சென்று கண்ணுதன்‌ மணஞ்செய்‌ மாற்ற 
மிணங்குற வுரைத்த லோடு மிகலரு முவகை கொண்டு 

வணங்கின ராடிப்‌ பாடி வாழ்த்தின ரூர்தி மேற்கொண்‌ 

டுணக்கரு மெழின்மின்‌ னரோ டொய்யென வருவா ரானார்‌ ௧௯ 


கேடரும்‌ வலிசால்‌ காலாக்‌ இனியுருத்‌ திரர்கூர்‌ மாண்ட 

ராடக ரண்டத்‌ அச்சி யமர்பவர்‌ சிருட்டி. தேற்றத்‌ 

தோடலிழ்‌ மலரோ னெற்றித்‌ தோற்றமுற்‌ றவரன்‌ னாராற்‌ 

பாடமை தரவெ முந்து பரவுருத்‌ இரர்கள்‌ பல்லோர்‌ ௧௪ 


இறுவிதி மகஞ்‌ சிதைத்த திறலில்‌ ரறங்காப்‌ பாளர்‌ 
மறுவ்று வலிசால்‌ பல்ல வயிரவர்‌ மாற்றா ரென்னிற்‌ 
கொறுகொறுத்‌ தெழுகூர்‌ நேமிக்‌ குடங்கையார்‌ கொழுந்தேன்‌ பில்கு ... 
நறுமலர்‌ மிசையார்‌ செங்கை நகுசத கோடி யுள்ளார்‌ - ௧௫ 


ஏழுநா வுடையா அத்ெழுவர்கிம்‌ ! புருடர்‌ சித்தர்‌. 


தாழுமா மோலி விச்சா தரர்வலி யுரகர்‌ நாகம்‌ 
போழுமா கருட ரோர்காற்‌' பொலஞ்செய்கூ விரத்திண்‌ டேரார்‌ 


வாமூமா மதியோன்‌ மற்றும்‌ வானவர்‌ கணத்தி னுள்ளார்‌ ௧௬ 


மேருமந்‌ தரமுன்னான. வெற்புக ளுவரி யாதிச்‌ 

சாருமேழ்‌ கடல்க டிக்கு விதிக்கடல்‌ சாலெண்‌ வேழ 

மோருமெண்‌ கங்‌ காலம்‌ யுகங்‌ கணம்‌ கடிகை யெங்கு - 
மாருமா மறை நூ லோங்கு மாகம்‌ புராண மங்கம்‌ - கள 
நதிநதம்‌ வருண மாச்‌ ரமரகு முனிக ணத்தர்‌ 

இதிமகார்‌ நிருத சேனைத்‌ தீவம்பல்‌ புவனத்‌ துள்ளார்‌ 

பொதிதரு களிப்பின்‌ வந்து புகுந்தனர்‌ போற்ற லோடு 

மதியவ ரவர்க்குத்‌ தக்க வகையருள்‌ புரிந்தா னையன்‌ . ௧௮ 


துண்ணென வெழுந்து போந்து சுபத்திரை கருத்து வாய்ப்ப 
விண்ணவர்‌ குடைதற்‌ கொல்லா வெள்ளியங்‌ கஇிரிவடாது - 
புண்ணிய தீர்த்த மூழ்கிப்‌ பொருசிலை காமர்‌ கோடி... 
எண்ணியயாருருக்கொண் டென்‌ னவுருவங்கொண்டெழுந்தானண்ணல்‌ 


௧௪௨ இருத்துருத்திப்புராணம்‌ 


கட்டழ குடைய னாய காமனை யெரித்த காலை 

யுட்டவ முவகை யின்றி யுலகர்கண்‌ ணெடுத்துக்‌ கூறப்‌ 

பட்டவெம்‌ பழியை மாற்றப்‌ படியாமொன்‌ நெடுத்த தேய்க்குஞ்‌ 
சிட்டர்கள்‌ புகழு மையன்‌ நிருவுருக்‌ கொண்ட காட்சி ௨௦ 


பனவர்தங்‌ குலத்து மாதர்‌ பயன்படா வுருவங்‌ கொண்டா 
னனகனென்‌ அரைக்கு மைய னாவதென்‌ னெனலொ ழிந்து 
பனவர்தங்‌ குலத்து மாதர்‌ பயன்படு முருவங்‌ கொண்டா 

னனகனே யினைய னென்றற்‌ சமைந்த தவ்வுருவத்‌ தோற்றம்‌ ௨௧ 


பண்டைநா ளொவ்வொ ரேதுப்‌ பற்றியே ரொழுகக்‌ கொண்ட 
வொண்டையா வருவ மெல்லா மித்திரு வுருவ நோக்கி 

,யிண்டையா தரிக்குஞ்‌ செங்கே ழிளங்கதிர்‌ வட்ட முன்னர்த்‌ 
தொண்டையா ளுதற்குங்‌ கூடா வுடுவெனத்‌ தோற்ற வன்றே ௨௨ 


குலவுதன்‌ கருணை யாலே கொண்டலங்‌ கண்டத்‌ தைய 

-னுலவுஈன்‌ மாமை சொட்டு மோருருக்‌ கொண்ட தோர்ந்து 

கலவுமா லயன்முன்‌ னோரும்‌ பெண்ணுருக்‌ காமுற்‌ றாரே 

னிலவுவெண்‌ ணசைமின்‌ னார்தாம்‌ படும்பாடு நிகழ்த்தற்‌ பாற்றோே ௨௩ 


விதியவன்‌ படைத்தன்‌ மாயோன்‌ காத்திடல்‌ வேண்டா னாய 
பதிசுவேச்‌ சையினாற்‌ கொண்ட இிருவுருப்‌ பண்பு கொண்டவ்‌ 
விதிமுத மைர செல்லாம்‌ விருப்பொடு தாழ்ந்தெ முந்து 

பதியுளத்‌ அவகை பூப்பப்‌ பரவரு ளேற்று நின்றார்‌. ௨௪ 


வடவயிற்‌ நீர்த்த மூழ்கி வயங்குமோ ருருவர்‌ தாங்க்‌ 
தடநெடுங்‌ கோட்டு நின்ற தம்பிரான்‌ மேனி முற்று 
மிடமலி திருவொற்‌ ரூடை யிட்டீரஞ்‌ இல்லோர்‌ போக்க 


மடனகல்‌ சுந்த ரப்பேர்‌ வள்ளல்வட்‌ டசைநீ நிட்டு ௨௫ 


மணிகெழு செம்பொன்‌ செய்த மண்டப மொன்றுட்‌ புக்கான்‌ ' 
கணிதமின்‌ மணிப்பொற்‌ பூணுங்‌ கனகமென்‌ றுிலும்‌ வாசத்‌ 
தணிகெழு கலவைச்‌ சாந்து மலங்கலும்‌ பிறவுங்‌ கொண்டு 
பணியணை மிசைப்ப டுக்கும்‌ பகவனாங்‌ குற்று னன்‌? ற்‌ 


திருமணப்ப்டலம்‌ ௧௫௩ 


பொ துவமர்‌ புலியும்‌ பாம்பு மல்லவாம்‌ புலியும்‌ பாம்பு 

முதபிணக்‌ கடைந்து தேம்ப முதிரொளி விரித்தல்‌ செய்யும்‌ 
புதமணிக்‌ கலைபு னைந்து பொன்‌ செய்து மணியி ழைத்த 
வுஅநிக சாமென்‌ றோேது முதரபம்‌ தமுமி யைத்‌ து ௨௦ 


மறையவன்‌ பயந்த தெய்வ மங்கைகைப்‌ பற்றங்‌ காலைக்‌ 

குறைபெறு கங்கை வந்து குருமுடி யேறா வண்ண 

நிறைதரு காப்புச்‌ செய்ய நீர்மையிற்‌ செம்பொன்‌ செய்து 

கறையறு மணிகால்‌ யாத்த கவின்‌ முடி முடியிற்‌ சேர்த்து ௨௮ 


தள்ளிய வழற்கண்‌ வாழுந்‌ தானத்தை விடுவ லோவென்‌ . 

அள்ளியல்‌ கடையு மேன்மற்‌ றொண்முக நாட்டம்‌ போலத்‌ 

தெள்ளிய மணச்சர்‌ நோக்கார்‌ இறமவா மதுசே ராம 

லொள்ளிய காப்புச்‌ செய்தாங்‌ கொண்ணுதற்‌ பட்டம்‌ வீக்க ௨௯ 


திருமுக வட்டங்‌ கண்டு செழுங்கலா வட்ட மென்று 

பொருவரு முடுக்க ளெண்ணிப்‌ போய்த்தெளிர்‌ தெய்தத்‌ தம்மு 
ளிருவரை யேவப்‌ பாங்க ரிருர்தினி தாய்த லென்ன ்‌ 
வொருவற விருசெ விக்கு மொளிகெழு வயிரங்‌ கோத்து ௩௦ 


கொடுவிடங்‌ கொடுத்த தென்று கூறுமோர்‌ பழிச்சொ னீங்க 

வடுகதிர்‌ மணிகட்‌ செல்லா மாகர மாயவாரி 

படுபுகழ்‌ காளி தென்று படர்ந்தளித்‌ திடப்பூண்‌ டாங்கு 

வடுவறு வயிரக்கட்டு வடந்திருக்‌ கண்டஞ்‌ சேர்த்து கக 


தன்வலி யடக்கா நின்ற வீக்கத்தைத்‌ தடைசெய்‌ கு 

பொன்மலை கருத்‌ அட்‌ கொண்டு போற்றுந்தன்‌ குலத்தை யேவ 
முன்வரு மஃதெண்‌ ணில்லா மணியொடு முற்றி யாங்குத்‌ 

தென்வளர்‌ மணிக்கே யூசர்‌ இருநெடுக்‌ தோளிற்‌ சேர்த்து ௩௨ 


இளங்கதி ௬தய நாண வெறிசுடர்‌ மார்ப நோக்கின்‌ 

வளங்கெழு கண்க சாமன்‌ மான்மதக்‌ கலவை சாத்தித்‌ 

அளங்கலி நிண்டோ ளென்னுஞ்‌ சுடர்ப்பெரு வரையின்‌ வீ மூவ்‌ 
களங்கமி லருவி யென்னக்‌ கதிர்முத்த மாலை ப ப்‌... ௩௩. 


௧௪௫ இருத்துருத்திப்புராணம்‌ 


கோலத்தின்‌ வெளிய கோடும்‌ கூர்மத்தின்‌ கரியவோடுஞ்‌ 

சாலத்திண்‌ பொருமை யெய்தித்‌ தாங்கரும்‌ வருதீதமெய்தி 

ஞாலத்தி னுவமை யில்லா ஈகுகதிர்‌ மணிம தாணி 

யேலத்திண்‌ ணியதாம்‌ பல்ல வெடுத்தெடுத்‌ தொழுங்கிற்‌ சேர்த்து ௩௪ 


மரைமலர்ப்‌ புறத்தென்‌ னோபல்‌ வண்டுகள்‌ மொய்த்த வென்று 
திரையுல கதிசயிப்பச்‌ செறிமணி யாழி கோத்திட்‌ 

டுரைகதிர்‌ தசனங்‌ காப்பா னுறவுகொண்‌் டிடுதல்‌ போலப்‌. 

புரைமணிக்‌ கடக மாமை பொலியமுன்‌ தல்‌ சேர்த்து ௩௫ 


நாறுசார்‌ தணிந்த கொங்கை நங்கையார்‌ ஈயக்கு மாறு 

வேறுவே றாயபல்பூத்‌ தொடையெலா மிதப்பச்‌' சாத்திக்‌ 

கூறுபூ ணூலுஞ்‌ சாத்திக்‌ கொழுங்கதி ருத்தரீய 

மாறுதீர்‌.வண்ணஞ்‌ சாத்தி மலர்க்கரங்‌ குவித்து நின்றான்‌ ௩௬ 


'வெள்ளியங்‌ இரியல்‌ ௯ கூட வு தருளு i 

லொள்ளிய விடைமுன்‌ போத வோகையி. னதன்மேற்‌ கொண்டான்‌ 
அள்ளிய முனிவ ரார்ப்புஞ்‌ சுரர்முத லியர்தம்‌ மார்ப்பும்‌ 
தெள்ளிய மறையி னார்ப்பு மெழுக்தன திசைக்‌ ளெல்லாம்‌ ௩௪ 


ஒருமருப்‌ பிருதாண்‌ முக்க ணும்பன்மா முகத்தை நோக்கித்‌ 
திருமணஞ்‌ செயநா மின்று  செல்கையா னமக்கு முன்ன 

மருவொரு அணையாய்ச்‌ சேறீ யென்றலும்‌ வள்ளல்‌. சொற்ற ட்‌ 
வருடலைக்‌ கொண்டவ்‌ வைய னாகுமுன்‌ னடத்திச்‌ சென்றான்‌. ௩௮ 
திருமலைப்‌ புறம்போர்‌ பாங்கர்ச்‌ செய்தவப்‌ பெருமை யெய்தி 
யொருமலை யென்ன நின்ற வுத்தால தருவை நோக்கி 

நிருமலை மணம்பொ ட்டு நிலவு நாஞ்‌ செல்லு மாற்றுற்‌ - 

கருமலை தருநீ ஈம்பின்‌ கவினிழல்‌ செய்து வம்மோ ௩௯ 


வர்துஈம்‌ பெதிரி டப்பான்‌ மன்னியெக்‌ கா அ ர றி ்‌ 
௪ந்துமென்‌ மலர்கொண்டெம்மைத்‌ தவாதுறத்‌ தொழுவார்‌ யாரு... 
முந்துகிற்‌ ஜெழுவார்‌ நீயு முன்னிய வனைத்த மீவா . ்‌ 
யுந்துமிப்‌ பணியே லென்று னுரைத்தவா றேற்ற தன்றே . ்‌்‌ ௪௦ 


இருமணப்படலம்‌, ௧௪௫ 


ஈன்றுஈம்‌ பெருமான்‌ சொற்ற நற்பணி தலைமேற்‌ கொண்டே 

மின்றுநந்‌ தவப்‌ 2ப றென்னா யிருந்ததென்‌ றுவகை யெய்திக்‌ 
கன்றுவெம்‌ பிறவிப்‌ பாசங்‌ கழிந்துளே மென்று பின்னின்‌' 
றொன்றுபல்‌ ளையும்‌ பூத்த வுத்தால நிழல்செய்‌ தன்‌ 2ற ௪௬ 


முண்டக மலர்மே லானை முகுந்தனை வானங்‌ காக்கு 

மண்டனை மற்று முள்ள வமரரை நோக்‌ யையன்‌ 

விண்டலம்‌ புகமு இரந்த மூர்திமேல்‌ கொண்டு நந்தங்‌ 

கண்டையான்‌ முன்னும்‌ பின்னுங்‌ கடவுமென்‌ றருளிச்‌ செய்தான்‌ ௪௨ 


அ௮ன்னரவ்‌ வாறே தந்த மூர்திமே மைர்ந்து செல்ல 

முன்னவ னொரு கோட்‌ டும்பன்‌ முன்னமா கூர்ந்து செல்லச்‌ 
சொன்னவுத்‌ தாலம்‌ பின்பு நிழல்‌ செய்து. தொடர்ந்து செல்ல 

மின்னகு சடையெம்‌ மையன்‌ வெள்விடை நடாத்தி னானே. ௪. 


முழங்கன முரசம்‌ பம்பை முழங்னெ தடாரி பேரி 

முழங்லெ முருடு தக்கை முழங்கின தகுணிச்‌ சங்கண்‌ 

முழங்கின மொந்தை கல்ல வடமுழங்‌ இனவு டுந்கை 

முழங்கின வொருவாய்க்‌ கோது முழங்னெ குடமு மாவும்‌ ௪ச்‌ 


சண்ணுதற்‌ பெருமான்‌ வந்தான்‌ கயிலைமால்‌ வரையான்‌ வந்தா 
னொண்ணுதன்‌ மணாளன்‌ வந்தா ஜெப்பிலா மூர்த்தி வந்தான்‌ 

. விண்ணுதல்‌ காளகண்ட வித்தகப்‌ பிரான்வர்‌ தானென்‌ 
றண்ணுதல்‌ புரிபொற்‌ இன்ன மற்புதத்‌ தூதாகிற்க-. . : ௪௫ 


மறைமுடி. யுணரான்‌ வாழ்க மன்னுமா தேவன்‌ வாழ்‌ 

நிறைபரஞ்‌ சோதி வாழ்க நின்மலப்‌ பெருமான்‌ வாழ்க 

முறையினெவ்‌ வ போற்று முழுமுதற்‌ கடவுள்‌ வ்‌ 
விறையவன்‌ வாழ்க வாழ்க வென்றுபன்‌ (வ சார்ப்ப .. ச்சு 


திரிபுர மெரித்தா சென்றன தற்‌ காய்ந்தா ட்‌ 

கரியுரி போர்த்தா னென்றுங்‌ காலனை யுதைத்தா. னென்று 

மரியுரு வடர்த்தா னென்று மந்தகற்‌ கொன்றா னென்றும்‌ 
டன்‌ ன ன னென்‌ அ மாகதர்‌ வீரம்‌ பாட கல்‌. 


கச்ச. இருத்‌ துருத்திப்புராணம்‌ 


மதிமுடி யெடுத்து வைத்து மரணத்தை யொழித்த வாறுங்‌ 
கொதிவிட நுகர்ந்து வானோர்‌ குழாத்தினைப்‌ புரந்த வாறும்‌ 
திதியொரு பசுவாய்க்‌ கன்றின்‌ றேம்புத லொழித்த வாறும்‌ 
பதிதரு கருணை மற்றும்‌ பராய்க்லெ சூதர்‌ பாட 


சுத்தமெய்ஞ்‌ ஞானா னந்த சுயம்பிர காசவீச 
நித்த வாகாச கேச நிராலம்ப நிருவி கார: 

பத்தவற்‌ சலவ தீத பராபர வரவ னாதி ்‌ 
முத்தவென்‌. முரிபக்கேர்‌ முதுமொழிப்‌ புலவர்பாட 


எவனிறை யெவனை வேத மெடுத்தியம்‌ பிடுமெத்‌ தேவா 
லவனியா திகஞ்ண்‌ டாம்பல்‌ ஓயிரும்யார்க்‌ கடிமை யாரிற்‌ 
நிவள்விதி வெளியாம்‌ யார அடைபைபஃ நிருவும்‌ யார்கண்‌ 
ணவமிலை யவனே யென்‌ .றருந்தமிழ்ப்‌ புலவர்பாட 


புடைக்கொடி பல்ல சூழ்ந்து போற்றிட நாப்ப ணாக 
விடைக்கொடி பொலிந்து செல்ல விதந்திடு மேதி யெல்லா 
மடைக்கல மென்று போற்றி யடிசொழு தேத்திச்‌ சூழ 
விடைக்கலங்‌ காத வெற்றி யெய்‌அசூற்‌ படைமுன்‌ செல்ல 


தண்ணுமை முழங்கத்‌ தாளந்‌ தழங்க வேய்ங்‌ குழ லிசைக்க : 
வெண்ணு மற்‌ றையவு மாங்காங்‌ கேற்புற முழங்கா நிற்கக்‌ 
கண்ணமை கையோ டேகக்‌ கருத்துமக்‌ கண்ணோ டேகப்‌ 

பிண்ணமை யஞ்சொ அல்லார்‌ பதம்பெயர்த்‌ தெதிர்நின்றுட 


முழுமதி பொலிந்தா லன்ன முத்தவெண்‌ குடையு . மந்தச்‌ 
செழுமதிக்‌ கதிர்க ளெல்லாந்‌ திரட்டிவெவ்‌ வேறு செய்தாங்‌ 
கொழுகொளிக்‌ கவரிக்‌ காடு முயர்கணத்தலைமை பூண்ட 
வழுவறு தவத்தார்‌-இல்லோர்‌ தனித்தனி வயக்கா நிற்க 


வெள்ளிய முத்த மெல்லாம்‌ விளிம்புறப்‌ பொருத்தி மேன்மேற்‌ 


றெள்ளிய வினையிற்‌ செய்த சவிறிபே ராலவட்ட 
மொள்ளிய கோணற்‌ றண்ட மொலியல்கோ ணாத அண்டம்‌. 
ஒஜ்னிய பிறவு மெங்கு மலிந்தன காடு செய்ய: 


௪௮ 


௫௦ 


௫௧ 


திருமணப்படலம்‌ ' அண்‌ 


மகரதோ ரணங்கள்‌ பிச்சம்‌ வானவா றடைத்துச்‌ செல்லப்‌ * : 

புகரருஞ்‌ சங்கர்‌ தாரை பொலிவயிர்‌ பீலி மற்று: பம உட ம்‌ 
நிகரற முழங்டிச்‌ செல்ல நெடுங்கடன்‌ முனெமு மக்கர்‌. ஆச த்‌: 
தகரவெம்‌ முழக்கும்‌ விஞ்சித்‌ தவாதெழுர்‌ தெங்கு மாக -:-;-இஇ 


இடையற லரிய வன்பி னிருர்தொண்ட ரிருகண்‌ னாலும்‌. லட்டு 
கடையுற லரியமுத்தங்‌ கான்றுகை கொட்டி யாடப்‌ ்‌ 
புடையுறு மமர ரெல்லாம்‌ பொன்மலர்‌ மாரி தூர்ப்ப லப்டப்‌. 
விடையெனுங்‌ கடவு டென்பான்‌ மென்மெல நடந்த தன்றே ்‌ ௫௬ 


கண்டவ ரிறும்பூ தெய்திக்‌ கண்ணுதன்‌ மலர்தோ றுற்ற 
வண்டருத்‌ தாலத்‌ தோடு வாற்கருத்‌ தென்னே வென்டார்‌ 
தொண்டமை தவப்பே றெண்ணிச்‌ சூழந்ததே யாம தன்றி 
யண்டர்தம்‌ பெருமா னாட லறிந்தவர்‌ யாவ சென்பார்‌ கவி 


PS 





மதுமலர்‌ பல்ல தூய்காம்‌ வருகுவ தமையா தென்றே ப பயனு 
புதுமலர்‌ பல்ல தூய்ப்பின்‌ பொலிந்துவா வென்றான்‌ ம்யாலு எ: 
முதுமல ரவனுந்‌ தேரு முதல்வ னென்பா ரன்னா 

னெதுமலர்‌ தரச்செய்‌ தாலு மிடையூறொன்‌ நின்றே யென்பார்‌. ௫௮ 


இனையவுத்‌ தாலகந்தா னிருந்‌தணர்‌ பரப்பித்‌ தோன்றல்‌ 

புணயமே லிட்டு வைத்த பூம்பந்தர்‌ போலு மென்பார்‌ 

நனையவாஞ்‌ சுரும்பர்மொய்ப்ப ஈண்ணுத அருத்தி ராக்கத்‌ 

தனையவாம்‌ பந்தர்‌ நீழ லடைவதுங்‌ கடுக்கு மென்பார்‌ ௫௯ 


இன்னண மெவரும்‌ கூறி யெய்தரு மூழ்ச்சி யெய்தப்‌ 

பன்னரும்‌ விசும்பரறாகப்‌ பல்லிடங்‌ களுங்க டந்து 
சென்னிநாட்‌ டகம்‌ புகுந்து திருகதித்‌ தென்பா ஆ 
சொன்னவா றறிபெம்‌ மான்றன்‌ அருத்தியா லயத்தட்‌-புக்கான்‌. : ௬௦ 


வேறு. 


ஓருதுணை யாகி முன்பட ரைங்கை யுத்தமர்‌ - -சொன்னவா றறியு, 
நிருமல பப்‌ குறினே கரத்து நேரபி முகத்திடங்‌ கொண்டு, பொரு 
வற வமர்ந்து, துணைவந்தா ரெனும்பேர்‌ பூண்டன சவர்‌ திருவடிச்கண்‌, 
மருமல ' ரிடுவா ரூறெலாந்‌. தபுத்து மனங்குறித... தலையெலம்‌ 
பெறுவார்‌, சுகி 


2 


௧௪௮ திருத்துருத்திப்புசாணம்‌ 


மோதக மாட வடையிலட்‌ கெரெய்‌ முழு வபூபமின்‌ பிட்டு, 
காதல்செய்‌ நோலை பலாச்சுளை சூதக்‌ கனியரம்‌ பைக்கனி “கரும்பு, கோ 
தக லிளரீ ரவலொடு கடலை குலாவுபல்‌ பயற்நினாஞ்‌ சுண்டன்‌; மேதகு 
அணைவர்‌ தவர்க்னி தூட்டின்‌ வீடுபே அறிதி தாமே ௬௨ 


விளங்ஃனி நாவற்‌ ன்னர்‌ பசுங்காய்‌ விழையிலாக்‌ கலியின்‌ 
முப்புடைக்காய்‌, வளங்கெழுபருப்புப்‌ பொங்கலக்‌ காரமடைபுளி விரா 
வியமிதவை,. களங்கமி லிவைமுன்‌ யாவையு ப காமரு தூர்வை 
யுஞ்சூட்டிற்‌, அளங்குபல்‌ போக முளவெலாக்‌ அய்த்துத்‌ அரிசறத்தின்‌ 
பவீடடைவார்‌. ௬௩ 


“தளியகம்‌ புகுந்த சொன்ன வாறறியுந்தம்பிரான்‌ விடையினின றி 
ழிந்தாங்‌, கொளியகங்‌ குலவு திருவடி மறையென்‌ அரைசெய்பா 
அமைமுடிச்சேர்த்‌ அக்‌, களியகம்‌ பொலியுத்‌ தாலக குவைட்‌ கரிதிறன்‌ 

குறியெதி ரிடப்பால்‌, வெளியக ட்ட ராம்‌ றதன்கழ்‌ விளங்‌ 
கொரு மிடத்து நின்றான்‌. ௬௪ 


்‌ பாதலங்‌ இழிய சைல போக்கிப்‌ பரவுமெண்‌ டிசையெனப்ப 
கரு, மாதலங்‌ கிழியக்களேபல போக்கி வானவர்‌ பலர்குடி யிருக்கு, மீத 
லங்‌ இழிய நெடுமுடி. போக்கி மென்மல ரளவறப்‌ பூத்துப்‌, பூதலம்வியப்‌ 
ப நின்றும்‌ பிராற்குப்‌ பொலிநிழல்‌ செய்ததுத்‌ தாலம்‌. ௬௫ 


்‌... மன்னுமுத்‌. தாலம்‌ தன்னிழற்‌ குறட்டின்‌ வயங்குபா துகைமிசை 
நின்று, பின்‌ னும்‌ பெருமான்‌ மெய்குளிர்‌ பாக்கு விரிமலர்‌ மதுப்புன 
லாட்டி, முன்‌ வாம்‌ குதம்பை பொருமலர்‌ சூட்டி முதிர்சுவைக்‌ 
கனியுணா வூட்டிப்‌, பன்‌.னுவண்டொலியார்‌ . த போற்றிப்‌ 
பயன்மிகப்‌ பெற்றுநின்‌ pa ND 52 ௬௬ 


ட. ஆயபைந்‌ தருவை நோக்கியெம்‌ பதன்‌ னவிர்ஈமக்‌ கென்று 
நீ நிழல்‌ செய்‌, தேயவித்‌ தலத்தே நிற்றிவெம்‌ பாச மிகந்தனை ' யின்னு 
மென்‌ வேண்டும்‌, பாயவிப்‌ பதியுத்‌ தாலமென்‌ மன்பேர்‌ பரிக்குங்‌ குத்‌ 
தாலமாம்‌ பின்‌ னர்ச்‌ ட்‌ ரல்‌ ee தோங்குர்‌ திகழ்மருஉ-மொ 
.மியெனத்‌ திரிந்தே..... ்‌ ௬௪ 


திருமண்ப்படலம்‌ தகக 


ட இன்னுஙின்‌ குலத்தொன்‌ நெய்துபு பொதிபத்‌ தெழிற்பெருஞ்‌ 
சாசலி னொருசார்‌, மன்னு மவ்விடத்து ாமுப்வீற்‌ நிருப்போம்‌ வயங்‌ 
குனைப்‌ பிரிதசாவருளா, அன்‌ னுமப்‌ பதிக்குத்‌ தெனாதுத்தாலப்பேருறக்‌ 
கொடுத்‌ துரைப்பர்பல்‌ லோருங்‌, கொன்னு மிப்‌! திக்கு வடாதுத்‌ 
தாலப்பேர்‌ கொடுத்தெடுத்‌ திசைக்கு வுலகும்‌ ௬௮ 


தனியுறப்‌ பொலியு நீபழுத்திடின்யா தானுமோ ரதிசயர்‌ தோன்று, 
மனிதருட்‌ ௧௫ந்‌.து நினை வலஞ்செய்வார்‌ வையத்து வானவ ராவார்‌, ப்னி 
, மதிதுதலார்‌ மண்டலம்‌ யாமாப்‌ பாவித்து நின்னைச்சூம்‌ வாரேற்‌, புனித 
மிக்கமைந்த நன்மஃப்‌ பெற்றப்‌ போக்கருஞ்‌ செல்வத்து வாழ்வார்‌ ௬௯ 


. என்றுபைந்‌ தருவிற்‌ இன்னருள்‌ புரிக்தாங்‌ கெம்பிரா னந்தியை 
நோக்கச்‌, சென்ற முற்‌ பணிந்து நோக்கிய குறிப்புத்‌ தெரிந்தொரு 
சுபத்திரைக்‌ குரைத்த, லன்றுநிச்‌ சயித்தா னப்பொழு தென்று மடை 
தல்போ லம்பிகை யடைய, வொன்றுபெட்‌ புறப்பைங்‌ கொடிசுபத்‌ 
திரையு முடன்வந்தாள்‌ பரதனும்‌ வன்‌ ௭௦ 


- ,  பூசைசெய்‌ ரட்‌ - ஜெகரம்‌ புகுந்து ப க்‌. யம்பிகை 
யென்றும்‌, ரீசையெம்‌ டெ (ரமா னெழிற்றிரு வுருவ மிருகடைக்‌ 
கண்ணினா லுணர்ந்தம்‌, மாசையின்‌ மூர்த்தி மானையுட்‌ கொண்டு மன்‌ 


னிய மூர்த்தி பாலடைக்தா, ளாசையி னாங்கு போத்‌ பூதத்‌ தஞ்‌: 
சலி ்‌ றனனால்‌. . எத 


பின்னருத்‌ தரம்போய்த்‌ தக்கணம்‌ வந்து பிறங்கொரு தானத்து” 
நின்று, நன்ன. ருத்தாலத்‌ தருவடி. நிற்கு நாயக அவர்‌ நோக்கப்‌, 
பன்னரு: மகிழ்ச்சி யுற்றன ளந்தப்‌ பரம்பரன்‌ மா.னுரேர்‌ கோர்க்க; யுன்‌ 
னரு ம௫ழ்ச்சி யுற்றன னினைய ட அஜா வந்த ௭௨ 


்‌ பரதனோ டடைந்த சப்த யெலரும்‌ பராவுதன்‌ மருகனை 
நோச்கி விதமா, தவபென்செய்தன மிந்த மேனிகாண்‌ பதற்கெனக்‌ 
கடிந்து, சரதம்‌ மகட்குத்‌ தக்கநா யஃனித்‌. தட்ம்புயக்‌ காளையென்‌ 
வந்து, 'வசதமிக்‌ கவனைப்‌ பட பணிந்து: மறுக்களிப்‌ பொடும்‌ - 
ர கா த்‌ த ல அ. பட்‌ ௪௩. 


௧௫௦ திருத்துருத்திப்புராணம்‌ 

நந்தியை நோக்க யம்பிகை யனைபா னம்முரு வழூற்றோ வென்று, 
முந்தியங்‌ கறிந்து மணஞ்செய நாளை முனிவற வடைதுமென்‌ அரைத்தி, 
சந்தியிப்‌ பொழுதே யென்று மனையான்‌ ருழ்ந்தெழுக்‌ தவண்முன 
மேகப்‌, புந்தியுண்‌ மகிழ்ச்சி பூத்ததோ வென்றான்‌ புகல்வதொன்‌ நிலை 
யெனப்‌ பணிந்தாள்‌ : ்‌ ௭௪ 
மணஞ்செய்கா ணாளை யென்றரைத்‌ திறைமுன்‌ வந்துவிண்‌ ப்‌ 
பஞ்செய்‌ தமர்ந்தான்‌,குணஞ்செய்‌ மெய்ஞ்ஞான க்குரவுடைநந்தி கோற்‌ 
ஜொடி. யம்மை .யப்போது, கணஞ்செய்பாங்‌ கியரோடடைந்துதாய்‌ 
தந்த கண்ணுறச்‌ இவிகையி னேற்றி, வணஞ்செய்‌ தன்மாடம்‌ புக்க 
னன்‌ பரதன்‌ மனையொடு மற்றைய போடும்‌ ௭௫ 


கடிமணம்‌ புரிநா ணாளையென்‌ அரைத்த கவின்மொழி செவியுறக்‌ 
கேட்டு, வடிநெடக்‌ குலிசப்‌ படையுடைப்‌ புனிதன்‌ வல்விரைந்‌ தெழுந்‌ 
அடன்‌ போது, படிபுகம்‌ பரதன்மனை யகம்‌ புகர்‌. து பரவுதன்‌ றச்சனைக்‌ 
கூவிக்‌. கொடிநெடு மணமண்‌ டபழுதற்‌ பிறவுங்‌ குயிற்றக வென்‌ 
றருள்‌ புரிந்தான்‌ ட டட 


இந்திர நீல மணிகள்கொண்‌ டொருசா ணெனுமுய ரத்தொரு 
குதடு, தந்திர விதியி னியற்றி மற்‌ றதன்மேற்‌ றவழ்சுட ராயிமம்‌ வயிரச்‌, 
அந்தரத்‌ தூண நிறுவுபு மேலாற்‌ சடர்ந்தபொற்‌ போதிகை பொருத்தி, 
யந்தம மிளிர்செய்‌ மணிசெய்யுத்‌ தரஞ்‌ சேர்த்‌ தாச்சனன்‌ மண்டப 
மொன்று ன்‌ 2 ௪௭ 
உற்றநாற்‌ புறத்து மரகதக்‌ கொடுங்கை யொள்ளிதி னிடையறச்‌ 
செறித்துப்‌, பொற்ற 2ப ரொளிசெய்‌. முத்தம்வித்‌ அருமம்‌ புருடரா.கங்‌ 
-குரு விந்தஞ்‌, செற்றவாள்‌ வயிர மேதகும்‌ பச்சை செப்பிவை முதற்‌ 
பல மணியுங்‌, கொற்றவான்‌ ஜொடையாப்‌ பற்பல புரி்தக்‌ கொடுங்கை 
யின்‌ விளிம்புறத்‌ தூக்கி எனு 
உள்ளிட:மீட்ட வுத்தரக்‌ கிடை தீர்த்‌ தொதுங்கய மற்றிட மனத்‌ 
அந்‌, தள்ளிட லரிய மாற்றயர்‌ பொன்செய்‌ தகடுகளெடுத்தெடுத்‌ தேற்‌ 
தித்‌, அள்ளிட வொளிபன்‌ மணிகளும்‌. பதித்துத்‌ தாண்டொறஞ்‌ 
செம்பொன்செய்‌ பதுமை, ஈள்ளிடை. மாத்திட்‌ டிடையிடை மேவ 


நவமணிக்‌ குஞ்சங்க டக்க 


௦1௯ 


: -இருமணப்படலம்‌ ௧௫௧ 


அந்தமண்‌ டபத்தின்‌ மும்முழ வுயரத்தாய குறகொற்‌ புறத்‌ அஞ்‌, 
சந்தநற்‌ படியுஞ்‌ செம்பொனா லொன்பான்‌ றபங்கொளி மணிகளாற்‌ 
சமைத்து, நந்தமற்‌ றகன்‌ மன்‌ மரகதக்‌ குடமோர்‌ நான்குவைத்‌ ததன்‌ 
முடி யூன்றச்‌, ஈக்தரச்‌ செய்ப மணிமுழு திழைத்த தூணமோர்‌ நான்‌. 
குறரிறவி ! ௮0 


மிசையொளிர்‌ பவளப்‌ போதிகை பொருத்தி மிளிர்மணி யுத்தரங்‌ 
டெத்தி, வசையற 'மேலாற்‌ றிப்பிய விமான மாண்டசெம்‌ பொன்னி 
னான்‌ மணியா, லசையற 'வியற்றி யதன்மிசைக்‌ குடமூன்‌ றமைத்தன 
னக்குடத்‌ தொளியாற்‌, நிசைமுழு களையு மீருளெலாங்‌ குடிபோய்ச்‌ 


செறியிரு ஞலகம்புக்‌ கன்‌ ற அக 


அன்னமண்‌. டபத்தைச்‌ சூழநாற்‌ நிசையு மளவரு நெடியகா னிற 

ட்‌ சொன்னவிண்‌  ஹலக மறைந்ததே யென்று சொலப்படுங்‌ கா 
வண மிட்டு, பன்னருங்‌ கரும்புக்‌ கதலிகம்‌ திகளின்‌ பழக்குலை களுரெ 
ட தெங்கின்‌, பண்ன ரிள சர்க்‌ குலசளும்‌ த விரிதரக்‌ காறொ 
௮ம்‌ யாத்து ௮௨ 


பற்பல வன்ன கேத்திரங்‌ கொண்டு பந்தருள்‌ அட்‌ னித்து, 
விற்பட வடியின்‌ வெண்மணல்‌ பரப்பி விளங்கொளி கம்பலம்‌ விரித்துச்‌, 
சொற்படு மேன்மண்‌ டபத்து மவ்வாறு துலங்குற வாசன மிட்டுப்‌ 
பொற்பமை நறும்பூ மாலையும்‌ பிறவும்‌ ட பொருத்திய பின்‌ 
னம்‌ ௮௩ 
மறைமுடி பொருவு மடங்கலா சனமேன்‌ மணிகொடு செய்துகன்‌ 
கெடுத்து, நிறைதரு நாற்கான்‌ மண்டப நாப்ப ணிலவுறப்‌ பதித்துமே 
கலையோ, டறைதரும்‌ யாககுண்ட மொண்வேதி யாதிமற்‌ நியாவையு 
மமைத்துக்‌, குறையறுத்‌ தமரர்‌ மயன டி பணிந்து குரிசில்பாற்‌ நெரித்தன 
னனைத்தும்‌ ௮௪ 


கண்டுகண்‌ டனைத்து முளங்களி பூத்துக்‌ கற்பகத்‌ தரசுசெய்‌ பெரு 
மான்‌, வண்டுகிண்‌ டிளம்பூஞ்‌ சோலைசூழ்‌ அருத்தி வளச்னெ கரத்தகம்‌ 
புகுந்து, தொண்டுகொண் டுயிருக்‌ கின்பவீ டளிக்குஞ்‌ சுந்தா னொரு 
புடை நின்ற, கண்டுசெய்‌ A மணாளனுக்‌ கணைத்துங்‌ கரிசரத்‌ 
தெரித்துநின்‌- றனனே ' ல்‌ அடு 


௧௫௨ திருத்துருத்திப்‌ புராணம்‌ 


ஆயிடைப்‌ பரதன்‌ குறுமுளை படுவித்‌ தனைத்தும்வித்‌ துகள்‌ பல 
பரப்பி, மேயபல்‌ லுபகர ணங்களு மளவா விதநனி மிதப்புற வீட்டித்‌, 
தூயகற்‌ பகமுற்‌ கொடைத்தொழி லெயையுஞ்‌ சொன்முன விம்ம? 
றமைத்துப்‌, பாயமங்‌ கலமங்‌ கையர்கலை யுணர்ந்த “பனவரோ டாறு ' 


“ பார்த்திருந்தான்‌. ; So 


மகபதி மொழியுட்‌ கொண்டவண்‌ டுமாயோன்‌ மற்றை நா ளிறை.. 
இரு மூகம்பார்த்‌, அகலரு மொழுக்கப்‌ பெருந்தவப்‌ பரத ஜெளிர்‌ 
மனைக்‌ இனிதெழுக்‌ தருட, றகவெனப்‌ பரவி விண்ணப்பஞ்‌ செய்யத்‌ 
தயங்குமுத்‌ தாலக நிழற்கீழ்‌, ஈகவொளிர்‌ மறைப்பா துகைதனை 
நிறுவி ஈயந்தன னிடப3ம லிவர்ந்தான்‌. ௮௪ 


விடைமிசை யிவர்ந்தூ முனிவரர்‌ வாழ்த்த விண்ணவர்‌ பூமழை 
பொழிய, வுடைகடன்‌  முழக்கினி யம்பல முழங்க வுற்றபல்‌ கணக்‌ - 
. களுஞ்‌ செறியக்‌, கடைகுழன்‌ றிருண்ட கருங்குழற்‌ செவ்வாய்க்‌ காரி 
கை யாரெதிர்‌ நடிப்பத்‌, தொடைகொடு விருத மாகதர்‌ பாடத்‌ ருத்‌ 
தியா லயநின்று OO ௮௮ 


பண்முழு - துவப்ப பொலி மொழி மடந்தை பங்கயக்‌ கரந்‌ 
தொடச்‌ செல்வான்‌, ம CA அவப்ப வான்முழு துவப்ப _ மகிழ்ந்து 
நோக்‌ இடுபவர்‌ யார்க்குங்‌, கண்முழு துவப்பக்‌ கைகுவித்‌ திறைஞ்தக்‌ 
கருத்திடைக்‌ கருதவார்‌. பலர்க்கு, பண்டல்‌ அவப்ப மறையவ 
னுறையு ளெல்லை ?மல்‌ பாலடைந்‌ தனனே. ்‌ ௮௯ 


வந்தனன்‌ மேல்பா லண்ணலென்‌: றறிக்து மறைக்குலப்‌ பெரியவர்‌ 
குழாமுஞ்‌, சந்தவக்‌ குலத்து மகளிர்தங்‌ குழாமுச்‌ தழைந்தன தற்புடை 
சூழச்‌, சுந்தர மிகுந்த பூரண கும்பர்‌ தொகுமது- வருந்கங்கை 
யேந்தி, நந்தலி ஓவகை மிகவிய மியம்ப ஈயக்தெதிர்‌ கொண்டனன்‌ 


ப தன்‌. 27 ௯0. 


வேறு 


டன்‌ பரதன்‌ ருன்கொண் டெய்திய மதுவ ருக்க 
முதிர்சுவை யனைத்து மையன்‌ முன்வைத்துப்‌ பணிந்து வீர்‌ 'ழ்ந்தான்‌ ்‌ 
. கதிர்மதி மறையோர்‌ யாருங்‌ கைகுவித்‌ இறைஞ்ச” விழ்ந்தா 
ருதிர்தலி றவத்தீர்‌ யாரு ட. அரைத்தா னையன்‌ ௯௧ 


இருமணப்படலம்‌ 


வாழ்ந்தநம்‌ பிறவி வேலை வடிந்துபே ரின்ப வெள்ளத்‌ 
தாழ்ந்தன நினது காட்டு யடைதலா லைய வென்று 
சூழ்ந்தன ராடிப்‌ பாடித்‌ அள்ளினர்‌ வினைக ளெல்லாம்‌ 
போழ்ந்தனர்‌ பரத னாதிப்‌ புண்ணிய மறையோ ரெல்லாம்‌ 


ஒன்றும்போ தாத நாயே னொருபொரு ளாகக்‌ சொண்டு. 
மன்றும்போ திடுவார்‌ நெஞ்சு மருதுகின்‌ னாடல்‌ வல்லோய்‌ 
அன்றும்பே ரறிவி னோரிற்‌ சூழ்க்தெழுந்‌ தருளப்‌ பெற்றே 


னென்றும்போ.தாது கொல்லோ விதுவெனப்‌ பரதன்‌ சொற்றான்‌, 


பொறைமிகு பரதனென்னும்‌ புண்ணிய மறையோ னாலே 
யிறையவ நினது காட்சி யெண்மைய தாயிற்‌ றெங்கட்‌ 


கறைகுவ தினியொன்‌ றில்லை யருந்தவத்‌ அயர்ந்தே மென்று . 


குறையறு மறையோ ரெல்லாங்‌ கூறுபு பழிச்சி நின்றார்‌. 


புனைபுகழ்ப்‌ பரதன்‌ பின்னும்‌ போற்றிநின்‌ றடியே னண்ணா 
னினையெதிர்‌ கொண்டு வந்த நீர்மையா லித்தேத்‌ தென்று 
மனையது விளங்க நீயோ ரருட்குறி யாதி யென்று 


கனைகழற்‌ சரணம்‌ தாழ்ந்து கனிந்துவிண்‌ ணப்பஞ்‌ செய்தான்‌. 


அந்தவிண்‌ ணப்பஞ்‌ செய்ய வயன்முதற்‌ பலரும்‌ போற்றிக்‌ 
கந்தமென்‌ கடுக்கைத்‌ தாராய்‌ கருதினேம்‌ யாமு மவ்வா 
அந்தமுந்‌ துரைத்தா னன்பி னுத்தமப்‌ பரத னென்று 
சந்தமென்‌ மலர்க டூவித்தாழ்ந்தெழுந்‌ தெதிர்நின்‌ சால்‌ 


காமனா ருடம்பு சுட்ட கண்ணுதற்‌ பரம யோடி 

யாமனார்‌ பெருமான்‌ பூமே லயனரி முதலோ ரோடு. 
மாமனார்‌ செயும்விண்‌ ணப்ப மறுப்பனோ முறுவல்‌ பூத்து 
நாமனா ரவ்வா ரூவே மெனகயக்‌ தருள்செய்‌ தானே. . 


பிழைத்தனம்‌ பிழைத்தோ மென்று தொழுதனர்‌ திருமுன்‌ பேணி 
பிழைத்தட. முலையார்‌ வைத்த வினியவை திருக்கை தொட்டுக்‌ 


. கழைத்தடஞ்‌ இலையாற்‌ செற்ற காளைபல்‌ கணங்க ளோடும்‌ 
'வழைத்தட மலர்ப்பெ ருங்கா வணத்தூடு நடந்தா னன்றே 


20 


௧௫௩ 


௫௨ 


௯௫ 


௯௫ 


௬௮ 


௧௫௪௫ திருத்துருத்திப்‌ புராணம்‌. 


மங்கல வியங்கண்‌ மல்க மறையவர்‌ துழனி பொங்கக்‌ 


கொக்கலர்‌ கஅப்பிற்‌ செவ்வாய்க்‌ கோற்றொடி யவர்வாழ்த்‌ தோங்க : 


வங்கல ரமரர்‌ தூற்ற வருந்தவப்‌ பரதன்‌ மேய 
வெங்கல ரணுகா மாட வீதியுட்‌ புக்கா னன்றே 


விதியோ நான்குஞ்‌ சூழ்ந்து விளங்குமா ளிகைமுன்‌ னாகக்‌ 
காதியா ரிருளை யோட்டுக்‌ கடிமண பண்ட பஞ்சார்‌ 
போதிவர்‌ பந்தர்‌ வாயிற்‌ பூவிடை யிழிந்து நின்றா 
னாதியாய்‌ நடுவா யீரு யனைத்துமாய்‌ நிறைந்த வையன்‌ 


நிறைகுடம்‌ தீப மாதி நி5முமங்‌ கலங்க ளேந்தித்‌ 
அறைகெழு மடவா ரோடு சுபத்திரை நேரே வத்து. 
முறைமையின்‌ முகமன்‌ செய்ய மூனிவரு மூவகை பூத்தே 
யறைபல வியமு மார்ப்ப வணைந்தன னுள்ளா லையன்‌ 
காவணங்‌ கடந்து சென்று கதிர்‌ செய்மண்‌ டபமுந்‌ இர்ந்து 
மாவணம்‌ பொலியு நாற்கான்‌ மணவறை மண்ட பத்திற்‌ 
அவணத்‌ தவிசி லேறி யிருந்தனன்‌ சுரர்கள்‌ யாரும்‌ 
பூவணம்‌ பொலியத்‌ தூவிப்‌ பூசித்துப்‌ போற்றி நின்றார்‌ 


நின்றவர்‌ பலரு மாங்காங்‌ இருக்குமா நிமலன்‌ கூற 
நன்றமை மகழ்ச்சி. பூப்பத்‌ தகுதியி னயந்தி ருந்தா 


சொன்றவொண்‌ கொடி.பெ யர்ந்தா லொப்பகேர்‌ ஈடக்து வந்து. 


கன்றலி லரம்பை யா தி கன்னியர்‌ சடன்‌ செய்வார்‌ 


௧௦௦ 


௧௦௪ 


௧0௨ 


௧௦௩ 


பளோகர்க்‌ கொம்போ வாசம்‌ பொலிதளிர்க்‌ கொடியோ வெள்ளத்‌ 


தனைநிகர்‌ நாதத்‌ தாளம்‌ தண்ணுமை யாதிசேர 
நிணதரு சதிதப்‌ பாது நிரம்புறூல்‌ வழி வமாமை 
யணயவர்‌ நடி 2 செய்தா தண்ணட்னுத்‌ ஜனனி ருந்தான்‌ 


பெண்மதழ்‌ பூப்ப நாளும்‌ பெருஈடச்‌ செய்ய வல்லோ . 
னுண்மூழ்‌ பூப்ப மாதர்‌ நடனங்கண்‌ டுவப்பா னென்னி . 
_.. லெண்மதி ழனையா. டை லிமம்பவல்‌ அரர்யா ரெங்கள்‌. 


எண்மகிழ்‌ ம செல்லி டட. கரைய அற்றும்‌ அல்‌ ல்‌ ௧௦௫ 


ட ௪௦௪ 


- திருமணப்படலம்‌ கடுடு 


செம்ம்கண்‌ மலரோ னாவிற்‌ செழுமக ட்ரீ ராடை 
கும்மக டருவி-னீழற்‌ கொழுமகண்‌ முதலோர்‌ கூடி 

யம்மகண்‌ மலர்பூ ணாடை யாதியகொண்டு பார்ப்பார்‌ ...... ct 
தம்மகண்‌ மேனி முற்றுந்‌ -தவாதலங்‌ கரிக்கப்‌ புக்கார்‌ “௧0 - 


அலருயிர்‌ மலமா சோப்பி யானந்த மாட்டு வாளை 

யலர்மணித்‌ தவி னேற்றி யலங்குபல்‌ லியமு மார்ப்ப . ட்‌ 
வலர்விரை அவரென்‌ றோது மவையெலா மெய்யிற்‌ பூசி ல 

்‌ யலர்ஈறும்‌ புனல்கொண்‌ .டம்ம வாட்டியொற்‌ மூடை யிட்டு குள்‌ 
சடையுடைப்‌ பெருமாள்‌ ே மேவுக்‌ தையலென்‌ றறிவிப்‌ பார்போற்‌. 
கடைகுழன்‌ நிருண்ட கூந்தற்‌ கைபுன பின்னல்‌ செய்து . 

மிடைகரும்‌ கடலிற்‌ ஜோற்றம்‌ மேவிளங்‌ கதிரே மான 

வடைமணித்‌ தகட்டூப்‌ பூண்முற்‌ சடையணி டப்‌ ரத்ன ௧௦0௮ 


தெளிதரு மடவார்க்‌ கெல்லாந்‌ திலகபென்‌ நிறிலிப்‌ பார்போ 
லொளிதரு நீற்று நெற்றி யொள்ளிய திலக மிட்டுக்‌ 

களிதரு முதிற்ழ்‌ மின்னல்‌ விளங்குற காட்சித்‌ தென்ன ப 
வளிதரு கதுப்பின்‌ ழோ லிலம்பக மமையச்‌ சேர்த்து 0௯ 


அளி௫ளர்‌ கருங்க ணென்‌ப திய ற்கையே யமைந்த தே னுந்‌ 


தெளிசர்‌ செயற்கை யானுந்‌ தேர்தரும்‌ படிமை திட்டி 
யொளிதஜிளர்‌ வனப்பாங்‌ கானத்‌ தொருகுமி மலர வதை .. 


ந்ளிகிளர்‌ கடன்‌ முத்‌ அற்ற நவமெனப்‌ பலபூண்‌ சேர்த்து ௧௧௦ 
கண்ணருள்‌ பெறுவான்‌ வந்து கதிரடைர்‌ தாங்குக்‌ காதின்‌  . ந ன்‌ ்‌ 
வண்ணவொண்‌ குழையுந்‌ தோடு மாட்டிமேல்‌ வாளி யிட்டுப்‌ , 2 


பண்ணமை சுறவு மேகம்‌ பற்று. பொலிந்தா லென்ன ... ்‌ ்‌ 
வண்ணமை வாளி சேர்பூ ஊக்கு சட்‌ கதுவ i ககக 


நிலவிய 5-4 சங்க நிதியெனற்‌ க மாறு 

குலவிய' மணியும்‌ பொன்னுங்‌ குருஉக்கொள வெளிசெய்‌- தாங்கு , 

நலமணிச்‌ செம்பொற்‌ காரை நகுகட்டு வடமண்‌ முற்று. ட 
மல்குமு விலைப்ப: தக்க மாதிய தட்‌ ட... 5௨ 


௧௫௬ திருத்துருத்திப்‌ புராணம்‌ 
நந்தவித்‌ தரும மாலை நகுகதிர்‌ முத்த மாலை 


யந்தவழ்‌ கனக மாலை யவிர்மர கதப்பொன்‌ மாலை 
முந்தநன்‌ கெடுத்த ணிந்து முருகுநா றப்பல்‌ கூட்டுச்‌ 
சந்தமட்‌ டித்து நாறு சாந்திள முலையா ளென்றார்‌ 


அறமெனப்‌ பட்ட வெல்லா மலங்குதம்‌ முருவ மாறி 
நிறமொளிர்‌ பலபூ ணாக நிரந்தரம்‌ பொருந்தி யாங்குப்‌ 
பெறலரு மணிகால்‌ யாத்துப்‌ பிறங்குபொற்‌ கடக மார்ஈன்‌ 
னிறவளை தொடிபொன்‌ னாழி நிகழ்கர விரலிற்‌ சேர்த்து 


பொருவருங்‌ கோபநாணப்‌ பொலிதரு மொருசெம்‌ பட்டு 
வெருவரு மறைப்பின்‌ போக்கி கோவண விதத்திற்‌ சூழ்ந்து 
குருவருங்‌ காஞ்சி வாளிற்‌ கூர்த்தமே கலைக லாப 

மருவரு மொட்டி யாண மேனவும்‌ வயங்கச்‌ சேர்த்து 


அரிக்குரற்‌ சிலம்பு தண்டை யமைந்தபா டகஞ்ச தங்கை. 
பரிக்குமொண்‌ டொடர்முன்‌ னானபாதசா லங்க ளெல்லாக்‌ ட்ட 
தெரிக்கு மெம்மறைக்கு மெட்டாச்‌ சிற்றடி. நிரம்பச்‌ சேர்த்துத்‌ 
தரிக்கும்வெண்‌ முல்லை யாதித்‌ தொடைய அஞ்‌ சமையச்‌ சூட்டி 


அணிபல புனைவார்‌ போல வழனை மை றத்த மாதர்‌ 
மணிகெழு சுடரோ வானின்‌ வழுவிய தடித்தோ வெல்லாம்‌ 


கக்க 


௧௧௪ 


“௧௧௫ 


ககர 


பணிமலர்க்‌ கொடியோ தெய்வப்‌ பவன மென்‌ கொழுந்தோ வெல்ல 


கணிதமில்‌ வனப்பு நோக்இக்‌ கைகுவித்‌ திறைஞ்சி நின்றார்‌ 


அத்தகு காலை யோரை யடுத்த தென்‌ றறிஞர்‌ கூடி 
மத்தகண்‌ மடல்‌ லாளை மாமணித்‌ தவி னேற்றி 
யொத்தபல்‌ லியங்க ளார்ப்ப வோங்குமங்‌ கலங்கண்‌ மல்கச்‌ 


சித்தமிக்‌ குவக்கு மாறோர்‌ திருக்கைநாண்‌ காப்புச்‌ சேர்த்தார்‌ 


மறையொடு வாழ்த்து மல்க மங்கல வியங்க ளார்ப்ப 
நறைமல ரகத்து மேய நங்கையர்‌ முன்கை பற்றி. 


யறையுமெல்‌ லா டை மேலா ௨ம்பிகை வழுத்‌ து வார்க்குக்‌ 


குறையறு போக மோக்கங்‌ கொடுக்குஞ்சிற்‌ ற்டிபெ யர்த்தாள்‌ ப ௧௧௯ 


க 


கக 


திருமணப்ப்டலம்‌ ௧௫௭ 


அடிபெயர்த்‌ தினங்கால்‌ வீச வசைகொடி யென டந்து 

. கடிமண மண்ட பத்திற்‌ கலந்திறார்‌ தார்க ளெல்லாம்‌ 

படியற வெழுந்அு செங்கைப்‌ பங்கயம்‌ குவியச்‌ சென்று 

முடிவிலா வின்பரூப முதல்வன்மாட்‌ டிருந்தா னன்றே ௧௨0, 


மணியொளி யனந்த மூதை மலர்மணம்‌ பாணி யுப்புத்‌ 

தணிவரு முளரி வெம்மை சந்திரன்‌ கலைபண்‌ ணோசை 

யணிகெழு வேறுவேறு முருவங்‌ கொண்‌ டமர்ந்தா லொக்குங்‌ 
கணிதமீல்‌ சத்தன்‌ சத்திவேறுபட்‌ டிருந்த காட்சி ௧௨௧ 


கற்பகப்‌ பசுங்கொம்‌ பொன்றைக்‌ காமரோர்கொடி சேர்ந்தண்‌ மிப்‌ 
பொற்புற விருந்த காட்சி போன்றதெம்‌ பெருமான்‌ ரேனும்‌ 
வெற்பக முயிர்த்த மாதும்‌ விழைந்தமர்‌ காட்சி யென்று 

பற்பல முனிவர்‌ வானோர்‌ பழிச்சினர்‌ பரவி வாழ்ந்தார்‌ ௧௨௨ 


மாமகண்‌ மணாள னோக்க வாசத்தா மரைப்பூ வாழு . 

நாமகண்‌ மணாள னேர்பு ஈடந்துசென்‌ றிமய வோங்கற்‌ 

கோமகண்‌ மணாளன்‌ செய்யும்‌ குலவரு ளொருங்கு கொள்வான்‌ 
பூமகள்‌ வெரிர்மேற்‌ முங்கிப்‌ பொலிகரு குண்டஞ்‌ சேர்ந்தான்‌ ௧௬௨௩. 


விதிவழி யங்கி சேர்த்து மேதகு சமிதை யிட்டுத்‌ . 

அதிமறை முழக்கெடுத்துச்‌ இருக்குநெய்‌ துழாவி வாக்கப்‌ 

பதிதர வாங்க வாங்டப்‌ பருகுபு வயிறு வீங்கி 
மதிசெய வலஞ்சு ழித்து வளர்ந்‌ தெழுர்‌ ததுசெர்‌ தீயே ௧௨௪ 


தகவுற நாற்புறத்துர்‌ தருப்பையா இகள்‌ பரப்பி 

யிகவரும்‌ விதியி னோம்ப வலஞ்சுழித்‌ தெழுகாச்‌ செல்வன்‌ 
மிகவொளிர்‌ திறங்கண்‌ டோகை மிக்குயர்‌ பரத னென்பா 

னகம$கழ்‌ மனைவி யோடு மையனம்‌ பிகைமுன்‌ வந்தான்‌ ௧௨௫ 


வந்‌தஅமா மறைக ளெல்லாம்‌ வாய்மலர்ற்‌ தருளிச்‌ செய்து 
முந்துதி யங்கை வைத்து முதுமல மொழிக்தான்‌ மாக்க 
ணந்துவெம்‌ பவர்‌ தீர்ந்‌ அய்ய நாடியா ரழல்வளர்த்தும்‌ 


பிந்துறா. தோது வித்தும்‌ பிறங்குறும்‌ படிவேட்‌ பித்தம்‌ . ௧௨௬ 


க்கி திருத்துருத்திப்‌ புராணம்‌ 

௭ அவிழை௩்‌ தாலு மீந்து மெதுகொடுத்‌ தாலு மேற்று 
முதபுகழ்‌ மறையோர்க்‌ செல்லா முதற்பெருர்‌ தெய்வ மாதி 
_மதுமலர்ப்‌ பொழில்சூழ்‌ தெய்வ வான்கை லாய நின்று 

- ப/துவறத்‌ அருத்தி மேவிப்‌ பொலிந்தினி தோங்கா நிற்கும்‌ 


சொன்னவா றறிவா சென்றும்‌ தூயவர்‌ தணர்க்யொன்‌ பெற்ற 
பன்னருங்‌ குணத்தா ணாளும்‌ பதியினை ப்‌ பிரியா ளாகி 
யென்னகல்‌ லறமா மோம்பு மியல்பின ளாய வெங்க 


௧௨௭ 


ளன்னமென்‌ னடைப்பொற்‌ பூங்கொம்‌ பம்பிகை யென்பா டன்னை 


கொடுத்தனன்‌ கொடுத்தே னென்று கூறுபு மனைவி யங்கை 
யெடுத்தபொற்‌ சரக நன்னீ ரொழுக்னொ னைய னேற்றா 
னுடுத்தபல்‌ கட லு நாண வோங்டிய மெல்லா மார்த்த 
மடுத்தபே ௬வகை விம்ம வாழ்த்தினர்‌ பலரு மாதோ 


செறிபல புவன மீன்றர்‌ திகழொரு கன்னி யாடி 

யறிதர மருங்கி ருந்த வம்பிகை திருக்கண்‌ டத்து 
முறிதலி லாது சாளு முயங்குமங்‌ கலஈாண்‌ சேர்த்து 
மறிதலி நிருமுன்‌ காட்டு மதுவருக்‌ கமுங்கை டல 


அடியருக்‌ கடியே மென்று வெளிப்படு மருள்சா லைய 
னொடிவிறன்‌ அருவாஞ்‌. செந்தி வலஞ்செயற் குன்று வானோ 
படிமுழு தீன்றா எங்கை பற்றியத்‌ இயைச்‌ சூழ்ந்து. 

ர. லாக்குண்‌ டத்துக்‌ கைப்பொரி யட்டி னானால்‌ 


்‌ ஆன்றமங்‌ எ்புவர்த வம்மிமேன்‌ மனாட்டி பாதங்‌ 
தோன்றவங்‌ கையாற்‌ பற்றி யேற்றிநேர்‌ தொழுது நிற்குஞ்‌ 
சான்றவண்‌ சாலி காட்டச்‌ சாத்தினா டிருக்கண்‌ யாங்கண்‌ 
மான்றவெவ்‌ வினையி னீங்கக்‌ ந ட தருள வல்லாள்‌ 


குறையற வாக்குச்‌ செய்யக்‌ கடவன வெலாங்கு மத்த. 
முை தமையி னருள்கூர்‌ நாறு சாந்‌ திள: முலையா ளோடு 
நறைமல ரமளி வாய்ந்த நல்லுவ எகத்தை யுற்றுன்‌ 
ப. குடையி ட கட்டழற்‌ குணவு செய்தோன்‌ 


௧௨௯ 


௧௩௦ 


௧௩௧ 


௩௨ 


டக. 


- திருமணப்படலம்‌ ௧௫௯ 


மலரவன்‌ முதலோர்‌ யாரு மலர்க்கரங்‌ குவித்துச்‌ சென்று . 

நலர்புக ழிறையோ யிந்த ஈங்கையோ டுலாப்பு றம்போ 

மலர்திறங்‌ காண யாங்க ளாசைப்பட்‌ டனமா லென்று 

குலவுவிண்‌ ணப்பஞ்‌ செய்ய வதற்கிசைர்‌ தனனெங்‌ கோமான்‌ ,௧௩௪ 


சலசல வொழுகா நிற்கும்‌ தானவன்‌ களிற்றெ ருத்தத்‌ 

திலகடஞ்‌ செம்பொன்‌ செய்த தேற்றியெம்‌ பிராட்டி யோடு 

மலகறு மறைக்கு மெட்டா னமர்ந்தெழும்‌ தருளினானாங்‌ 

்‌ குலவில்பல்‌ லியமு மூழிக்‌ கடலினு மொலித்த வன்றே. .. , க௩ 


முனிவர்பல்‌ லாண்டு கூற மொய்த்த பல்‌ விருது மோங்கக்‌ 

கனிமொழி மடவார்‌ பல்லோர்‌ காமரு ஈடனஞ்‌ செய்ய 
ஈனிபெரும்‌ தீபங்‌ கோத்த ஈகுகழி யளவின்‌ றோங்க 

வனிதைய ரெதிர்சு மற்றி யாக்கு£ர்‌ கவிழ்த்து மல்க ௧௩௬ 


இராயிர மருப்பு வேழ மிகந்ததென்‌ கருதி யென்றும்‌ 
பராவது பிணங்கி யென்ன பாடுதான்‌ படுமோ வென்றுந்‌ 
தராதலக்‌ களிறோ மிக்க தவத்தினிற்‌ இறந்த தென்று 
மொராவருட்‌ டிறனென்‌ னென்று முவந்துபற்‌ பலரும்‌ பேச ௧௩௭௪ 


அங்குசபாச மேந்தி யம்மைமுன்‌ பழக்கஞ்‌ செய்த 

திங்குமால்‌ யானை தாண்டற்‌ கேற்றதா யிருந்த தென்றுந்‌ 

தங்குசெங்‌ கரும்பு தாக்குர்‌ தன்மையா னட்பா: மென்றும்‌ 
பொங்குதங்‌ களிப்பிற்‌ பல்லோர்‌ புகன்றனர்‌ பரவா நிற்க ஈகி 


கன்னிதன்‌ வனப்புக்‌ கேற்ற காளையிக்‌ காளை யென்று . 
மன்னிய வழகற்‌ கேற்ற வழகியிம்‌ மடக்தை யென்று ... - 
மன்னிய மில்லா வின்னர்‌ காட்யெற்‌ புதமா மென்றுந்‌ வ. 
அன்னிய ம்திழ்ச்சி பொங்கச்‌ சூழ்ந்தனர்‌ பலர்கொண்டாட .' - ௧௩௯ 


இன்னணம்‌ யானை மேலா லெழிலுலாப்‌ பு றம்போர்‌ தெங்கண்‌ ' 
முன்னவன்‌ வதுவை மாட முன்றில்வா யணைந்து தோகை  . ' 
யன்னவ ளொடுமி ழிந்து ஈடந்தரி யணேவைகுற்றா 
னென்னருங்‌ கண்டு போற்றி யின்பமிக்‌ குற்றுரன்றே ௧௪௦ 


௧௬௰ இருத்துருத்திப்‌ புராணம்‌. 


பெருந்தவப்‌ பரத னென்பான்‌ பெருமணத்‌ தடைந்தோர்‌ யாரு 

மருந்த மிக்னிய வாய வறு சுவையடி சிலூட்டிப்‌ 

பொருந்தநற்‌ சாந்தும்‌ பூவும்‌ போற்றுவெள்‌ ளிலையும்‌ பாகுர்‌ 
திருந்தநன்‌ குதவி யெல்லா முகமனுஞ்‌ செய்த பின்னர்‌ ௧௪௪ 


தூயநற்‌ றவத்து மிக்க சுபத்திரை யென்பா ளெங்க 

ணாயக அடியிற்‌ ருழ்ந்திக்‌ செககற்‌ கோயி லாக 

வாயநீ வதுவைக்‌ கோலம்‌ தெரித்தினி தமர்தி யென்றான்‌ 

மேயபல்‌ சுரரு மவ்வா முதலே விழைந்தோ மென்றார்‌ ௧௪௨ 


என்றலு மதற் யைந்தா னினிதுசெய்‌ வேள்வி முற்றி 

மன்றலங்‌ குழலா ளோடு மணமனைத்‌ ,தென்பா லெய்தி 

யொன்றவங்‌ கொருதீர்த்‌ தங்கண்‌ டுவந்தபை யிரத நான 

நன்றமை தருமா செய்தா வத்து து ஞால முற்றும்‌ ௧௫௩ 


ஆயவக்‌ காலை யைய னடிமல ரம்மை போத்தி 

மேயவித்‌ தேத்து ஈன்கு வேள்விமுற்‌ நியதிறத்தாற்‌ 

மாயபொற்‌ கோயில்‌ கொண்டு தொன்மைமா ஞாலம்‌ தேற 

நாயன்‌ யென்றும்‌ வைக வேண்டுநன்‌ கருடி. யென்றாள்‌ ௧௪௫ 


மாமனார்‌ மொழிந்த வாறு மாமியார்‌ மொழிந்த வாறுங்‌ 

காமனார்‌ அவியச்‌ செற்றார்‌ கருத்துற விசைந்தார்‌ கற்பிற்‌ 

பூமனார்‌ குழலார்‌ வேண்ட மறுப்பரோ புரிர்து போற்றுர்‌ 
தாமனார்‌ மொழிந்த வாறே சம்மதித்‌, தனர்மண்ணுய்ய ௧௪௫ 


எண்ணிய மூவர்‌ செய்யும்‌ விண்ணப்ப மேற்ற லாலே 
புண்ணிய தலமூன்‌ ரய புகலுது மவற்றின்‌ ர்பின்‌ 
கண்ணிய மணாட்டி யோடுங்‌ கடிமணக்‌ இரகம்‌ புக்கா 
-னண்ணிய பல்லு யிர்க்கு மாரருள்‌ சுரந்து காப்போன்‌ ௧௪௬ 


மூவரும்‌ .தானே யாக மூன்றுகா ளின்பந்‌ அய்த்‌து 

யாவரும்‌ புகழ நின்ற வெம்மிறை யவனா யுள்ளான்‌ 
_ மூவரு மப்பா னளிற்‌ ! றன்னுரு வெடுத்‌அத்‌ அய்த்தான்‌ ப 
வரு மழகு வாய்ந்த புண்ணியக்‌ கொம்பைமாதோ : 3-0 ௪௪௪ 


- திருமணப்படலம்‌  . ௧௬௧ 


கரிசற வடைந்தா ரோடு கடிமணக்‌ செத்‌ அள்ளாற்‌ 

பரிபுரஞ்‌ சிலம்பும்‌ பாத பங்கயச்‌ செல்வி யோடு 

மரியயற்‌ கரிய நாத னற்புதத்‌ தமர்ந்து பினனாட்‌ .. 

அரிசற விளங்குர்‌ தெய்வத்‌ அருத்தியுட்‌ புக்கா னன்றே ௧௪௮ 


விரவுதண்‌ டுருத்தி புக்க மேதகு கருணை யாளன்‌ 

பரவுமுத்‌ தால நீழற்‌ பாதுகை மீது நின்றா . 

இரவுகொள்‌ காதல்‌ பொங்க வுவந்தவ னெதிரே நின்றான்‌ . 

பரவுகல்‌ வளங்கொண்‌ டெல்கள்‌ குடியெலாம்‌ புரக்குஞ்செல்வி ௧௪௯ 


பராபரை தஇிருக்கல்‌ யாணப்‌ பண்பினிற்‌ இறிது சொற்றா 
மராவணி சடில மோலி யம்பலத்‌ தாடு மையன்‌ 

விராவு தன்‌ மணச்சர்‌ கண்ட விண்ணவர்‌ பலர்க்கு மேன்மேற்‌ 
றராதலம்‌ புகழ்வ ரங்கள்‌. கொடுத்ததுஞ்‌ சமையச்‌ சொல்வாம்‌ 


திருமணப்படலம்‌ முற்‌ 1 யது, 


இப்பட்டம்‌ க௮க்கு திருவிருத்த ௭௮௪, 


_———— 


௧௮, வது இருமணப்படலம்‌. 


கைலைக்கு இறைவனாகிய இவெபிரானார்‌. நந்தியினுடைய ந்த 
டலத்தை 'நோக்கியருளி. நந்தியே! சோழ நாட்டிலே நல்தவத்‌ தோ. 
னாகிய பரதனிடம்‌ போய்‌. நின து கன்னியை, “யாம்‌ மணஞ்‌. செய்தற்‌, 
பொருட்டு அவ்விடம்‌ ' வருகின்றோ”? மென்று. அறிவித்து, (அவன்‌ 
மனையாள்‌ முதலியவர்கள்‌ நோக்கத்தை அறிந்து கொண்டு இவ்விடம்‌ 
வருக! வென்றருளிச்‌ செய்தனர்‌. அதுகேட்ட நந்தி, “இதுவே 
அறிவு!” என்று அடிவணஙக. அகன்ற போயினன்‌. ட்‌ 


அவ்வாறு சென்ற நந்தி, பரதன்‌ முன்னாக அணுக, அதைக்‌ 
கண்ட பரதன்‌, “நமது சிவபிரானுக்கு இரண்டாவதான தலைவன்‌ வர்‌- 
தன?! னென்று தன்‌ மனையாளோடு நல்வர வேற்று. முகமன்‌ கூறி, 
வணங்கித்‌ அதித்து, (அடியேன்‌ பால்‌ வந்தது. என்‌ .?' அதை அடியே 
னுக்குச்‌ சொல்லி  யருள வேண்டு?” மென்று விண்ணப்பஞ்செய்ய, 
நந்தி, (ஐயனே ! கைலைக்‌ கடவுளாகிய. சிவபிரான்‌ நினது செல்வியைத்‌ ' 
Ae = செய்ய இசட்‌, எழுந்தருளி வருவதை கணக்கு அ 

்‌ 81. 


௧௬௨ திருத்துருத்திப்புராணம்‌ 


வித்திட யான்‌ முன்னர்‌ வந்தன” னென்று மொழிந்தனன்‌. பாத 
முனிவன்‌ அதனைக்‌ கேட்டு முக மலர்ந்து எழுந்தனன்‌. கூத்தாடினன்‌; 
யானே செல்வம்‌ பெற்றன”' னென்று பேரின்ப முற்றனன்‌. அப்‌ 
போது அவன்‌ மனைவியும்‌ மூழ்ந்து வணக்‌இத்துதித்து நந்தியை கோ- 
க்தி ஒன்று சொல்லத்‌ தொடங்னென்‌. ஐயனே! என்னுடைய மகளைத்‌ 
திருமணஞ்‌ செய்ய, எம்பெருமானார்‌ விரும்பி எழுந்தருளுன்ற காலத்‌- 
தில்‌ தலைமாலைகள்‌, மயிராகிய பூணூல்‌, பாம்பணிகள்‌, சூலம்‌, தலையோடு, 
மான்‌ முதலியன அனைத்தும்‌ மாற்றி மாணிக்கமுடி, குண்டலம்‌, தேர்‌ 
ளணி, பதக்கம்‌ முதலிய வனப்புடைய அணிகலங்க ளெல்லாம்‌ முறை- 
யே அணிந்தருளிக்‌ கோடிகாமர்‌ அழகெல்லார்‌ தரண்டாலொத்த திரு 
வடிவங்‌ கொண்டு வந்தருள வேண்டும்‌. இன்னும்‌ ஒன்று அடியேன்‌ 
சொல்லத்‌ தக்கது. இந்த அரியதிருவுருவத்தைத்‌ தாங்‌இ வந்தாலன்றி 
என உள்ளம்‌ உவப்புறா'' தென்று விண்ணப்பஞ்‌ செய்தனள்‌. நந்தி 
யம்‌ பெருமானும்‌ “(அங்ஙனமே ஆகுக ”' வென்று அவ்விடம்‌ விட்டு 
அகன்று போயினன்‌. 


அவ்வாறு போயின நந்தியானவர்‌ கைலையிற்‌ சென்று சிவபெரு 
மானார்‌ திருவடியில்‌ அடியற்றமரம்போல விழுந்து வணங்க. அஞ்‌ - 
சலித்து நின்று பரதமுனிவர்‌ மஒழ்ச்சியையும்‌, அவர்‌ மனையாள்‌ மணக்‌. 
கருத்தையும்‌ தெரிவித்து ௮வ்வா?ற எழுந்தருளிப்‌ போதல்‌ இறந்த 
தாகு மென்றும்‌, விண்ணப்பஞ்‌ ' செய்தனர்‌. அவ்வாறு மொழிந்த 
அன்பர்‌ தலைவனாயெ நந்தியை எம்பெருமானார்‌, இனிது! நோக்கி, 
*எல்லேர்ரையும்‌ அழைப்பா” யென்று அருளியிட நந்தி -பெருமான்‌ 
விரைந்து சென்று தொண்டர்‌ சிலர்களைத்‌ தூண்டி எங்கும்‌ திருமணஞ்‌ 
சொல்லச்‌ செய்தனன்‌, சிவகணங்களிற்‌ சிலர்‌ திருமணத்தை எங்குஞ்‌ 
சென்று. தெரிவித்திட அறிந்த அனைவர்களும்‌ அகமலர்ச்‌ச கொண்டு 
அஞ்சலித்து "வணங்கினர்‌. வாழ்த்தினர்‌, ஆடினர்‌. பாடினர்‌, அவரவர்‌ 
மனைவியர்களோடும்‌ வான்‌ ஊர்திகளில்‌ ஊர்ந்து ட்ட வரு 
வாராயினர்‌, 


ரன. உருத்திரர்‌, கூர்‌ மாண்டர்‌, ஆடகர்‌, அண்டன்‌ ர 
யர்‌, க பதிஜெருகர்‌ அவல அண்ட பலகோடி. உருத்‌- 
திரர்‌, அறங்காப்போர்‌, வைரவர்‌, சக்கரப்‌ படையாளர்‌, நூறுகோடி பிர. 
மர்கள்‌, அக்கினி முதலிய அறுவர்கள்‌, கிம்புருடர்‌, தத்தர்‌. விச்சாதரர்‌ 
உரகர்‌, . கருடர்‌, கதிரவர்‌, திங்களானோர்‌,  பிறதேவர்‌, எட்டுமலைகள்‌, 


. திருமணப்படலம்‌ .. ௧௬௩. 


எழமுகடல்கள்‌, இசைகாப்பாளர்‌, திசையானகள்‌, எட்டுநாகங்கள்‌, 
யுகம்‌, நாழிகை, கணம்‌, முதலிய காலம்‌, வேதங்கள்‌, அங்கங்கள்‌, புரா- 
ணங்கள்‌, ஈதி, ஈதமுதலிய ஆறுகள்‌, வருணாச்சிமம்‌, முனிவர்‌, ௮௪- 
ரர்‌, தீவுகள்‌, பலபுவனங்கள்‌, அவற்றிலுள்ளவர்கள்‌, எல்லாம்‌ களிப்‌- 
புடன்‌ வந்து காண எம்பெருமானார்‌ அவரவர்‌ களுக்குத்‌ தகுந்த : வாறே 
இன்னருள்‌ செய்து எழுந்து சுபத்திரையின்‌ கருத்திற்‌ கேற்பக்‌ 
கைலைமலையின்‌ வடபாலிலுள்ள பொய்கையில்‌ முழுஇக்கோடி முருகர்‌ 
கூடி. ஒரு வடிவமெடுத்தாற்‌ போன்ற ஒளியுடைய உருவங்‌ கொண்டு 
எழுந்தருளினர்‌. இப்பெருமானார்‌ அழயெ வடிவத்தைக்‌ கண்ணுற்ற 
இருமால்‌ முதலியோர்‌ பெண்வடிவத்தை விரும்பின ரென்றால்‌, பெண்‌- 
கள்‌ படும்பாட்டை என்‌என்று சொல்‌ ஓவன்‌. அலரவன்‌ ஆக்குவதையும்‌ 
திருமால்‌ காப்பதையும்‌ விரும்பாத கடவுளே தனது இச்சையில்‌ எடுத்‌. 
அக்கொண்ட அழூய வடிவத்தின்‌ இயல்பைப்‌ பிரமன்‌ முதலியவர்கள்‌ 
அனைவருங்கண்டு களித்து விருப்பத்‌ தட ன வணங்கி டட டு. 
அருளைப்‌ பெற்றனர்‌, 


அவ்வாறு அழயெ திருவுருவத்துடன்‌ எழுந்தருளிப இறைவர்‌ 
திரு வொற்றாடையால்‌ ஈரத்தைச்‌ இலர்‌ மாற்றச்‌ சுந்தரர்‌ வைத்த- 
வட்டகையிலுள்ள திருநீறு இட்டுக்‌ கொண்டு பொன்‌ மண்டபத்துள்‌ 
ளே புகுந்தருளினர்‌, ௮௫ கண்ட இருமாலானவர்‌ பொற்பூணூல்‌, 
பொன்னாடை, கலவைச்‌ சந்தனம்‌, மாலைகள்‌, பிறவுங்‌ , கொண்டு வந்து 
புனைந்து உதர பந்தனம்‌, திருப்‌ பொன்முடி, நெற்றிப்‌, ப்ட்டம்‌,வைசக்‌- 
காதணி, வைரமாலை, மாணிக்கத்தோளணி, முத்துமாலை மதாணி,. மணி 
யாழி, திருத்‌ தோளுடை, முதலிய எல்லாம்‌ திருமேனியில்‌ ஆங்காங்கு 
அணிந்து அழகு கண்டு அஞசலித்து நின்றார்‌. எம்பெருமானார்‌ 
வெள்ளிமலையுடன்‌ எழுவது போல எழுந்த விடையில்‌ எழுந்தருள்‌' 
வாராயினர்‌. நாற்றிசையும்‌ முனிவர்‌, அமரர்‌, ஆரவாரித்தனர்‌, மறைகள்‌ 
ஒலித்‌ தெழுந்தன. அப்போதே ஆனைமுகப்‌ பிள்ளையை அழைத்து 
“நமக்குத்‌ துணையாக மூன்‌ செல்லுக” என்றருள, அப்பிள்ளையார்‌, - 
அணேைவருவாராய்‌ வள்ளலார்‌ அருள்தலை மேற்‌ கொண்டு தமது ஆகு 
ஊர்தியில்‌ ஊர்ந்து முன்‌ சென்றனர்‌, இன்னும்‌ உத்தால மாம்‌ ஒன்‌- 
றை எம்பெருமானார்‌ கடைக்கணித்து நாம்‌ உமையாளை மண்ஞ்‌ செய்யப்‌. 
போறெ பால்‌ “டீ நமக்கு நிழல்‌ செய்து உடன்‌ வந்து இருத்து. 
ருத்தியில்‌ ஈம்து இடது பாகத்தில்‌ எந்நாளும்‌ மிற்கக்கடவாய்‌ ! ஆங்கு 
மணமலர்‌ கொண்டு எம்மை வணங்குஇன்றவர்கள்‌ அனைவரும்‌ முன்‌ 


௧௬௪. திருத்துருத்திப்புராணம்‌ 


னாக உன்னை வணங்குவார்‌. நீயும்‌ அவர்களுக்கு வேண்டு வன விரைந்து 
- கொடுப்பாயாக ! அதனால்‌ இப்பணியை எற்றிடுக” வென்றருள, அது 
கேட்ட உத்தாலமரம்‌ . அப்பெரு மானார்‌ கட்டளையிட்‌ டருளிய 
படியே அப்பணியை ஏற்று. நமக்கு “ ஈம்பெருமானார்‌ - இருவருள்‌, 
நம்பக்கல்‌ இருந்தவாறு என்னே ? 4 நமஅபிறவிப்‌ பிணியும்‌ இரிந்‌ 
தொழியு”'மென்ற, ம௫ழ்க்து பின்னின்று நிழல்‌ செய்தது. வெபிரானார்‌ 
திருமால்‌, பிரமன்‌, இந்திரன்‌: முதலிய அமார்களை நோக்க அமரர்காள்‌ ! 
நீவிர்‌ அனைவரும்‌ அம்‌ அம்‌ ஊர்‌திமேல்‌ கொண்டு நமது எருது ஊர்‌ 
திக்கு முன்னும்‌ பின்னும்‌ உய்த்துச்‌ செல்லுக?! வென்றருளினர்‌, 
அப்படியே அமரர்கள்‌ எல்லோரும்‌ தத்தம்‌ வாகனமேறிச்‌ சென்றனர்‌. 
அணைவந்தார்‌ முன்வர உத்தாலமாம்‌ பின்நிழல்‌ செய்துவரச்‌ இவபிசா 
னர்‌ வெள்ளி விடையை ஈட்த்திவந்தருளினர்‌. முரசம்‌, பம்பை, 
கல்லவடம்‌ முதலிய அளவில்லாத - வாச்யெங்கள்‌ ஓலித்தெழுந்தன , 
சின்னம்‌ அற்புதம்‌ தோன்ற ஊதாநின்‌ றன. முனிவர்‌... பலர்‌ வாழ்த்து 
கூற மாகதர்‌ வீரம்பாட, சூதர்‌ புகழ்பாட, ஆரியப்‌ புலவர்‌ அனைவரும்‌ 
- ஆரிய மொழிகளால்‌ புகழ்ந்திடத்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ செந்தமிழ்‌ மொழி 
களால்‌ செவ்வனே அதிக்கக்‌ கொடிகள்‌ பலவும்‌ சுற்றி வர, இறைவ 
அடைய விடைக்‌ கொடி நடுவண்வா ஆயுதமெல்லாம்‌ அடி . புகழ்க்‌ து 
சூழ்ந்திட வெற்றி பெற்ற பிரப்பம்‌ படை முன்னாகச்‌ செல்ல, மத்த 
ளம்‌ வேய்ங்குழல்‌ முழங்க, நாடக மகளிர்‌ திருமுன்‌ நடித்து வரச்‌ வெ 
கணத்தலைவர்‌ குடைபிடித்து வெண்சாமரம்‌, விசிறி பணிமாற ஆல 
வட்டம்‌, கோணத்தண்டு, கோணாததண்டு முதலியன காடு போல்‌ 
காண மகர தோரணம்‌ குஞ்சரம்‌ முன்வரச்‌ சங்கம்‌, தாரை, கொம்பு, 
முன்‌ ஒலித்திட அன்பரான தொண்டர்கள்‌ இரு கண்ணாலும்‌ இன்பக்‌ 
கண்ணீர்‌ சொரிந்து கைகொட்டிக்‌ கூத்தாட, அமார்கள்‌ பூமழை 
பொழிய, எம்பெருமான்‌ எழுந்தருளிய இட்பமும்‌ தெற்கு நோக்க 
நடந்தது, A oo டட 
“கையிலையங்‌ கடவுள்‌ உத்தால. மரம்‌ நிழல்‌ செய்யவருதலை கோக்கு 
வார்‌. யாவரும்‌ வியப்புற்றுத்‌ தத்தமக்குத்‌ தேரன்‌ றியவா றெல்லாஞ்‌- . 
ஈயம்படச்‌ சொல்லி மரிழ்ச்சி யடைய இடைப்பட்ட: பலநாடு . களையுங்‌ - 
கடந்து சோழநாட்டை அடைந்து காவிரிக்குத்‌ தென்பால்‌ வந்து 
“சொன்னவாறு அறிவார்‌! ஆலயத்துள்‌ புகுக்தருளினர்‌. அவர்க்குத்‌ 
. அசணையாக முன்‌ வந்த மூத்தபிள்ளையாரும்‌ “துணைவந்தா”' ரென்னும்‌ 
பெயர்‌ பூண்டு “சொன்னவாறறிவார்‌!! திருமுன்‌ - எழுந்தருளி வழிபடு 


திருமணப்ப்டலம்‌ .' ௧௬ட 


வார்‌ அனைவர்க்கும்‌ இடையூறு அனைத்தும்‌ அகற்றி நினைத்தனவற்றை 
எளிதில்‌ பெற அருளுவார்‌, இத்துணைவந்தாரை வழிபடுவோர்‌, மோத 
கம்‌, மாடவாடை, இலட்டுகம்‌, அப்பவருக்கம்‌ பிட்டு, பலாச்சுளை மாம்‌ 
பழம்‌, வாழைப்பழம்‌, கரும்பு, இளநீர்‌, அவல்கடலை, பயற்றஞ்சுண்‌- 
டல்‌, விளாங்£னி; நாவற்கனி, பாக்கு, வெற்றிலை, தேங்காய்‌, பருப்புப்‌ 
பொங்கல்‌, சர்க்கரைப்பொங்கல்‌, - புளிச்சாதம்‌, முதலிய எல்லாமும்‌ 
படைத்து அறுகுசூட்டி வழிபட்டால்‌, இம்மைப்போக முற்றும்‌ 
அய்த்து மறுமையில்‌ வீடுபேறும்‌ அடைபவராவர்‌; அதுநிற்க, 


அத்துருத்தி ஆலயத்துள்‌ புகுர்தருளிய பெருமானார்‌, வெள்ளி 
விடையினின்றும்‌ இறங்கித்‌ தமது இட துபாகத்தில்‌ வெசரிமறைய- உத்‌ 
தாலமரத்தை நிறுத்தி அதற்குக்‌ கீழ்பாகத்தில்‌ ஒரு பிடத்தில்‌ வேத 
மாய “பாதுகை யில்‌ எழுந்தருளி நின்றனர்‌. அம்சமும்‌ பாதா - 
ளத்தில்‌ ஆழ்ந்து, விண்ணில்‌ உயர்ந்து நாற்றிசையும்‌ சூழ்ந்து. அப்‌ 
பெருமானார்க்கு மலர்‌ சொரிச்து வணங்டப்‌ பழம்‌ ஊட்டி அது துதித்‌ 
தல்போல்‌ வண்டு மூச நின்றது. எங்கள்‌ பொருமானார்‌ அத்தருவை - 
நோக்க: (நீ! எப்போதும்‌ இர்கரிலே 2ய இருப்பாயாக, இறுதியில்‌ நின 
அமலமகலப்பிறவி ஒழிக! இக்சகர்‌ நின்பேர்‌ எய்துக, அது “குத்தால? 
மெனமரீஇ நிற்கும்‌. 


“நின்குலத்தில்‌ re பொதிய மலையின்‌ பக்கத்‌ 
இல்‌ நிற்னெறது. இதுபோல்‌ அவ்விடத்தே நாமும்‌. வீற்றிருப்போம்‌. 
அர்ஈகர்க்கும்‌ நினது பெயரே உண்டு, நீ பழுத்தால்‌ இவ்வுலகில்‌ 
ஏதேனும்‌ அதிசயம்‌ ஒன்று உண்டாகும்‌, ' உன்னை மனமுருக வலஞ்‌ 
செய்கின்‌ றவர்‌. பூமியில்‌ . தேவராவார்‌ ! ஒருமண்டலம்‌ நின்னை யாமாக 
நினைத்து வலம்‌ வருகின்‌ றவர்‌, நல்ல புதல்வனைப்‌ பெற்று மிகுந்த 
செல்வத்‌ வாழ்வா”? ரென்று உத்தால மரத்திற்கு அருள்‌ புரிந்‌. 
'தனர்‌. அதன்‌ பின்னர்ச்‌ சொன்னவாறறிவாராய . இவபிரானார்‌ நந்தி 
யை க அக்குறிப்பறிந்த  ஈர்தியானவர்‌ சுபத்திரைக்கு: 
அறிவித்தனர்‌. அஃது அறிந்த சுபத்திரையும்‌ - பரதனும்‌ தன்பின்வர 
அம்பிகை எப்போதும்‌ பூசைக்கு. வருதல்‌ போல வந்து திருத்துருத்தி - 
யில்‌ .புகுர்து எம்பெருமா னுடைய திருவடிவத்தைக்‌ கண்குளிரக்‌ 
கண்டு முன்போல்‌ . வழிபாடு முடித்து குனு. திருமுன்‌ 
கைகுவித்து. நின்றனள்‌. அதன்‌ பின்னர்‌,  - 


௧௬௭ திருத்துருத்திப்புராணம்‌ 


உத்தால மரத்தின்‌ நிழலில்‌ நிற்கும்‌ அப்பெருமானார்‌ அழயெ உரு 
வத்தையும்‌ அன்புடன்‌ நோக்க அகம்‌ மூழ்ந்தனள்‌. எம்பெருமானாரும்‌ 
அம்பிகையாருடைய அழ வடிவத்தை தோக்கித்‌ திருவுளமகழ்ந்‌ 
தருளினர்‌. இதனால்‌ எல்லா உயிர்களும்‌ மகிழ்ச்தன: சுபத்திரையும்‌ 
தன்றருமகனார்‌ வடிவழகை நோக்கி: இவரே ஈம்மகளுக்குத்‌ தக்க மணம 
கனாவா ரென்று மகிழ்ந்து தன்‌ நாயகனுடன்‌ அப்பெருமானாரைப்‌ பணி 
ந்து வெளிவந்தனள்‌. 


எம்பெருமானார்‌ நந்தியை நோக்கி நீ சுபத்திரைபால்‌ “(நமது வடி 
வம்‌ அழகியதோ”' என்று கேட்டு “நாளையே மணஞ்‌ செய்தற்கு வரு 
இன்றோ!” மென்று கூறுக வென்றனர்‌. “*ஈந்தியானவர்‌ சுபத்திரை முன்‌ 
அணுகி *மனம௫ழ்ச்சிதானே'' யென்றனர்‌.அதைக்‌ கேட்ட சுபத்திரை 
யானவள்‌ ££ அடியேன்‌ என்‌ சொல்லக்‌ கடவேன்‌”. என்று நந்தியை 
வணங்கி நின்றாள்‌, ௮ஃத அறிந்த நந்தியானவர்‌ “நாளையே திருமண 
நாள்‌'' என ஆங்குச்‌ சொல்லி எம்பெருமானார்‌ திருவடிபணிந்து விண்‌ 
ணப்பஞ்‌ சொய்து இருந்தனர்‌. அம்பிகையார்‌ தேழிமார்களோடு 
சென்று தாய்‌ தர்தையரைப்‌ பார்க்கப்‌ பரதமுனிவன்‌ அவ்‌ அம்மையைச்‌ 
சிவிகையில்‌ ஏற்றிக்‌ கொண்டு இளைஞர்களுடன்‌ தன்‌ வீட்டை அடைந்‌ 
தனன்‌. 


நாளைத்‌ திருமண மென்று கேட்ட இந்திரன்‌ தன்‌ தச்சனை 
அழைத்து மணமண்டப முதலிய இயற்றியிடக்‌ கட்டளை யிட்டான்‌. 
அவனும்‌ ஒன்பதஅமணி இழைத்தமண்டபம்‌, காவணம்‌ முதலியன இயற்‌ 
றி இன்னும்‌ திருமணத்திற்குரிய அணிகள்‌ அணைத்தும்‌ செய்து தனது 
அரசன்பால்‌ வந்து வணங்னென்‌. இதனை இந்திரனானவன்‌ எம்பெரு 
மானார்க்கு விண்ணப்பஞ்‌ செய்து நின்றான்‌,. பரதன்‌ அது தெரிந்து 
குறுமுளைப்பாலிகை வைத்து இன்னும்‌ வேண்டுவன சொல்லு 
முன்னர்த்‌ தரும்படியாக அழைத்து மங்கலமங்கையர்‌, மறையவர்‌ 
முதலிய வர்களோடு எம்பெருமானார்‌ நல்வரவை எதிர்‌ நோக்கி நின்‌ 
றனன்‌. 


( இந்திரன்‌ சொற்‌ கொண்டு கரனை சொள்னவாற்றிவார்‌ 
'திருமுகத்தைப்பார்த்‌.து,” எம்பெருமானே! (இதுவே பாதன்‌ தருமனை 
க்கு எழுந்தருளும்‌ அமயம்‌): என்று விண்ணப்பஞ்செய்ய எம்பெரு 
மானார்‌ தமது மறைப்பாதுகையை அப்பீடத்தில்‌ நிறுத்தி வெள்ளி 


திருமணப்படலம்‌. ௧௬௭ 


இடபத்தில்‌ ஏறியருளினர்‌. முன்வந்த சிறப்புடன்‌, பரதன்‌ திருமனைக்கு 
மேல்பாகமாகத்‌ திருமணக்‌ கோலத்துடன்‌ எம்பெருமான்‌ எழுந்தருளி 
வருதலை நோக்கிய பரதன்‌, பெரியார்‌, மங்கையர்‌ முதலியவர்களுடன்‌ 
நிறைகுடங்‌ கொண்டு 4மதுவருக்கங்‌'' கைத்கொன்டு பல்லியம்‌ 
முழங்க எதிர்‌ கொண்டனன்‌. அங்கு அவரெல்லோரும்‌ எம்பெரு 
மானார்‌ எழுந்தருளும்‌ காட்சியைக்‌ கண்டு களித்தனர்‌. ஆடினர்‌, பாடி 
னர்‌. அன்று அம்மறையோர்‌ அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை, 
“இப்பர தனால்‌ இவ்வரிய காட்சியைப்‌ பெற்றன"? மென்று எல்லாரும்‌. 
பரதனைப்‌ புகழ்ந்தனர்‌. அதுகண்ட பரதன்‌ எம்பெருமனை கோக்‌, 
“அடிகேள்‌! நம்மை எதிர்‌ கொண்ட தன்மையால்‌ ஈங்கு ஒரு அருட்‌ 
சிவக்குறியாக ஆதல்‌ வேண்டு, என்று அடிபணிந்து விண்ணப்பஞ்‌ 
செய்தனன்‌. ஆங்கே அயன்‌ முதலியவர்களும்‌, அவ்வாறே வேண்டி. 
னர்‌. அப்போதே சிவபெருமானார்‌ மாமனார்‌ விண்ணப்பம்‌ மறுக்காமல்‌ 
அவ்வாறே எழுந்தருளினர்‌. அவ்விடத்தில்‌ மங்கையர்‌ வைத்த இனிய 
வற்றைக்‌ தைதொட்டுச்‌ வெகணங்களோடும்‌ காவணத்தின்‌ வழியாக 
வந்து திருமாளிகை வீதியில்‌ புகுந்து அவ்வீ திகான்கும்‌ வலம்‌ வந்து 
மலர்கள்‌ பரப்பிய திருமணமண்டபத்‌.அள்‌ இறங்கச்‌ சுபத்திரை அணி 
களுடன்‌ முகமன்‌ கூற அதனுள்ளே சென்றருளினர்‌. அம்மண - 
மண்டபத்துள்‌ இடப்பட்ட ஆசனத்தில்‌ எம்பெருமானார்‌ இருர்தருள 
அயன்முதலிய அனைவரும்‌ பூக்கள்‌ தூவிப்‌ போற்றினர்‌, ஆங்கே 
பலதிருமண அணிகளும்‌ நிகழாநின்றன. 


அம்மையான அம்பிகையும்‌, நீராடி.த்‌ திருமகள்‌ முதலியோர்‌ 
அடை, அணிகள்‌, பூமாலை சாந்து முதலியன எல்லாக்‌ கொண்டு, 
அணி செய்யத்‌ திருமண அழகு பெற்றனள்‌. அதுகண்ட அம்‌ 
மாதர்கள்‌ நாறுசாந்திளமுலையா'' ளென்று திருப்பேர்‌ இட்டனர்‌. 
இன்னும்‌ வேண்டும்‌ அணிகளெல்லாம்‌ பார்த்தணிர்‌த கைகுவித்து வ 
ணங்கரின்றனர்‌. அவ்வாறு அணிசெய்த அம்மையாரை அழைத்து மா 
ணிக்க ஆசனத்தில்‌ ஏற்றி அறிஞர்கூடித்‌ திருக்கையில்‌ காப்பு நாணைக்‌ 
கட்டினர்‌, ௮அபெற்றுக்‌ கொண்டு எவ்வுயிர்க்கும்‌ இம்மை மறுமை 
வீடுகளை இனிது. அளிக்கும்‌ எம்பெருமாட்டி அதினின்று மெழுந்து 
திருமணமண்டபத்துள்‌ புகுந்து இருந்தாரெல்லாரும்‌ இருகைகளும்‌ 
தலையில்‌ குவித்து இறைஞ்ச இன்ப உருவான இறைவன்‌ மாட்டு 
இருந்தருளினள்‌. அதுபோது முனிவர்‌, வானோர்‌ யாவரும்‌ வாழ்த்தி 


௧௬௮ திருத்துருத்‌திப்புசாணம்‌ 


வாழ்ந்தனர்‌. பிரமனார்‌ எம்பெருமான்‌ அருள்‌ . பெற்றுய்ய வேள்விக்‌ 
குண்டம்‌ இயற்றி அழல்வளர்க்க அவ்வழல்‌. வலஞ்சுழித்து ஓங்கியது. 
அதனைக்‌ கண்டு மகிழ்ந்த பரதன்‌ தன்மனையாளோடு அம்பிகைக்கு 
முன்வந்து மணச்சடங்கு இயற்றியாம்‌ பெற்ற அம்பிகை யென்பாளை, 
இவ்‌ “ஐயனுக்குக்கொடுத்தே னென்று நீரை வார்த்தான்‌. எம்பெரு 
மானார்‌. அதனை ஏற்றருளினர்‌. பேருவகை உண்டாக. எல்லாரும்‌. வாழ்த்‌ 
திட அப்பெருமானார்‌ மணமகள்‌ திருக்கமுத்தில்‌ மங்கள நாணைப்‌ பூட்டி. 
மதுவருக்கத்தில்‌ கைவைத்தருளினர்‌. அதன்பின்னர்‌ எம்பெருமாட்டி 
யைக்கைப்பிடித்து அக்னியை வலம்‌ வந்து பொரிஇட்டு அம்பிகையின்‌ 
காலைத்‌ தூக்கி அம்மியில்‌ வைத்து “அருந்ததி” காட்டி ஆண்டுச்‌ செய்‌ 
யும்‌ சடங்கு முற்றும்‌ முடித்து 6 அர்நாறுசாந்திளமுலையா ளோடு ” 
அந்தப்புரஞ்‌ சென்றருளினர்‌. 


பின்னர்‌ மலரவன்‌ : முதலியவர்கள்‌ சென்று எம்பெருமாணத்‌ 
திருமணக்‌. கோலத்துடன்‌ திருவுலாப்புறம்‌ போந்தருள வேண்ட 
அதற்இசைர்‌து யானைமீது எழுந்தருளி அவ்‌ அழகும்‌ யாவருக்குங்காட்‌ 
டி. ஆசனத்திருந்தருளினர்‌. 2 


. பரதன்‌ அங்குவந்தார்க்கெல்லாம்‌ அறுசுவை அமுதை அன்புடன்‌ 
ஊட்டி ம௫ழ்க்தனன்‌. பரதன்‌ மனையா. சுபத்திரையானவள்‌ எம்‌ 
பெருமானார்பால்‌ ௮ணுஇ “அடிகேள்‌ இந்த நல்வீடு திருக்கோயிலாகத்‌ 
திருமணக்‌ கோலத்துடன்‌ எப்போதும்‌ தேவரீர்‌ அமர்ந்தருள வேண்‌ 
டும்‌” என்று விண்ணப்பஞ்‌ செய்தனள்‌. ஆங்கு..வந்த தேவரும்‌ அவ்‌ 
வாறே வேண்டினர்‌... -அதற்கு எம்பெருமானார்‌ இசைந்தருளி அவ்‌ 
வீட்டிற்குத்தென்பாகத்தில்‌ “திருக்குளம்‌” ஒன்று கண்டு அதில்விரத 
. முழுக்கு முழுஇ திருமண அறையுள்‌ அமர்ந்தருளினர்‌. மாமனார்‌, மாமி 
யார்‌, அவர்கள்‌ மகள்‌, மூவரும்‌ வேண்டிய படியே மூன்று தலங்களா 
யன. அவற்றின்‌ சிறப்பும்‌ பின்னர்ச்‌ சொல்லப்படும்‌, எம்பெருமாட்டி 
யாயெ நாறுசாந்திளமுலையாளோடூ ஆங்கே திருமணக்‌ கோலங்‌ காட்டி 
அமர்ந்தறுளி அதினின்றம்‌ “திருத்துருத்தி! ஆலயத்துள்‌ புகுந்து 
“நாறுசாந்திளமுலையாள்‌”' தம எ திர்மிற்க ((உத்தால”” நிழலில்மறைப்‌ . 


பாதுகையின்‌ மீ அ நின்றருளினர்‌. ன்‌ 


. ௧௮ வது திருமணப்‌ படலம்‌ முற்றியது. ல்‌ 





- அக்கினிலிங்கப்படலம்‌ 
௧௯ வது: அக்கினிலிங்கப்படலம்‌ 
பண்பூத்த நறுங்குதலைப்‌ பணிமொழிச்செவ்‌ வாய்க்கருங்க 
ணெண்பூத்த விரமரைமற்‌ றெவரெவர்க்கு விழைந்தவரங்‌ 
கண்பூத்த திருமுதலார்‌ கனிந்தளித்தார்‌ சொற்றியெனத்‌ 
தண்பூத்த சுணத்தரும சருமன்விளம்‌ புதனுற்றான்‌ 


அருத்தி௩கர்த்‌ தளிமேய சொன்னவா றறிபவரை 
விருத்திசெயு மரும்பன்ன வனமுலைமெல்‌ லியற்கொடியை 
யருத்திகெழு மணவாளக்‌ கோலங்கொண்‌ டமர்வாரை 


யுருத்திகமு மம்பிகையை யொருங்குபணிந்‌ அவற்தேத்தி 


மணமலிகற்‌ பகற,றுந்தார்‌ வாசவன்முற்‌ றேவரெலாங்‌ 
குணமலியத்‌ தலத்தமர்க்‌து குறைவில்களி!்‌ புறு தற 
கணமலியச்‌ சுரர்பலர்க்குங்‌ காமர்திரு முகமா - 
வணமலியப்‌ பொலியு மழற்‌ கடவுளில்‌ அ 


பூதமெனு மோரைர்‌ துண்‌ டுப்பூத மாய்ப்பொலிவாஞ்‌ 
ட புனிதமொடு விளக்கமுஞ்சார்‌ தரப்பெற்றோஞ்‌ 
சீதமிகு, சுரர்க்கெல்லார்‌ இருமுகமு மாய்ப்பொலிவோ . 
தடட கண்ணத்தில்‌ மோவாமை யுறப்பெற்றும்‌ 


௧௬௧ 


சொட்டவக த அஞ்சுட்லாற்‌ ந றே்பெழ்ர்‌ ரு 


பட்டதத னாற்கொடிய பாதகமு மிகப்படுமா 
லிட்டமிக வித்தலத்தெம்‌ மிறைவனைப்பூ சித்தத்தக்‌ 


கட்டமொழித்‌ அய்வனெனக்‌ கருதியெழுந்‌ த ப 


தூயசின கரம்புகுர்து ண்‌ ல்கஞ்சூழ்க்‌ து. 


மேயபரற்‌ கெதிர்வலப்பால்‌ விளங்குமொரு பெருந்தீர்த்த ' 


மாயபது மம்பலபூத்‌ தருளின்விளங்‌ குதறெரிந்து 
டப டை... பெயர்பகர்ந்து es 


தபம்‌ புன்லாட்டி யப்பதும்‌ ண்டும்‌ 

முந்தவெழு. முணவூட்டி மூழங்குதழல்‌ தள்‌ 
சந்தமலி நம்பெருமான்‌ சமையவவ னெதிர்தோன்றிப்‌ . 
, பந்தமறுத்‌ தெண்ணியத கைகூடப்‌ படருதியேல்‌ 


98 


கம்‌ திருத்‌ அருத்திப்புராணம்‌. 


ஓருகமக்குத்‌ தென்ெக்குத்‌ திசையொருகோ ட்டம்புரிர்‌ த 
பொருவருரங்‌ குறிப்பதிட்டை நின்பெயர்பூண்‌ டி.டவாற்றிக்‌ 
கருவருகன்‌ புனற்றடமுங்‌ கண்டுறப்போற்‌ றிடுவையெனிற்‌ 
பருவருகின்‌ மனக்கருத்து முற்றுமெனப்‌ பகர்க்தொளித்தான்‌ 


ர னம ளியமொழியை யகங்கொண்டு தழலெழுக்து 


செய்யவொரு தென்கிழக்குத்‌ திசையடைந்து தலங்குறித்‌து 
வையமகிழ்‌ விச்சுவகன்‌ மனைக்கூவி யாலயமொன்‌ 
அய்யவிவ ணாற்றுகென வுவந்தவனு மஃதேற்றான்‌ 


மன்னுகருக்‌ ரெகமத்த மண்டபமா மண்டபமுற்‌ 

பன்னுபல மண்டபமும்‌ படர்மதிலுங்‌ கோபுமமு 

முன்‌ னுபல வானவர்கண்‌ மொய்த்திருக்கு மாலயமு 
மின்னுமிசைப்‌ பனபலவு மிரும்பொன்மணி யாற்சமைத்தான்‌ 


ஆலயத்தி னெதிரிடப்பா லலங்கவொரு தடக்தொட்டுச்‌ 
சாலவொளிர்‌ கங்கைமுதற்‌ நீர்த்தமெலாம்‌ தாபித்து 
ஞாலமதித்‌ இடுதன்பேர்‌ நாட்டியதிற்‌ ஜோய்ந்தெழுந்து 


லமிகப்‌ புரி அர்‌ திகழ்கண்மணி யும்புனை ந்து 


எழுத்தைர்து முளங்கருதி யிரும்பொனா லயம்புகுக்‌ து 
வழுத்தொன்றத்‌ தன்பெயரான்‌ மகாலிங்கர்‌ தாபித்துச்‌ 
செழுத்தொண்டர்‌ குழாம்பரவத்‌ திகழுத்தா லகத்தளிபோற்‌ 


பழுத்தொன்று மருட்சத்தி யிரண்டுருவும்‌ பதிட்டைசெய்து 


தழையுமெழி லுறறெரிந்து சவுந்தரநா யகியெனும்பேர்‌ 
விழையும்வித மெடுத்தோதி விருப்புறுமற்‌ றொருசத்தி 

யுழைவிழியம்‌ பிகையெனும்பே ருரைத்தாவ ரணதேவர்‌ 
பிமையிலுரு வத்தினையும்‌ பேணிவிளங்‌ குறநிறுவி 


மன்னியவா வாகனதா பனமாதி வயக்குவித் துத்‌ 
அன்னியபல்‌ லியமுழங்கத்‌ தூய்தமையப்‌ புனன்மூகந்து 
பன்னியமா மனுக்கூறிப்‌ பரிந்தாட்டி மலர்சூட்டி.' 
யுன்னியப னீவேதனமு மொருங்குகொளும்‌ படியூட்டி 


௧௦ 


க்க 


௧௨ 


௧௩ 


சீ 


அக்கினிலிங்கப்படலம்‌ _கள்க்‌ 


இன்னுமியற்‌ நிடுமுகம னெலாமியற்றித்‌ தொழுதெழுந்து 
பன்னுமிருக்‌ ததிமுழக்டிப்‌ பரவியுளங்‌ குறித்தமர்ர்‌து 

மின்னுமட௫ழ்ச்‌ சயனாகி யொழுகுவான்‌ வேண்டுவவாய்த்‌ 

அன்னுமளப்‌ பிலதிருவுர்‌ தொகுத்‌ அவளர்த்‌ தன்னழலோன்‌ ௪௫ 


தரைபுகழ்சித்‌ திரைமதியச்‌ சாறுமுதற்‌ பலசாறு 

முரைதிகழும்‌ படிஈடத்தி யொழுகுவா னொருநானில்‌ 

வசைதிகழ்வெஞ்‌ சலையழற்பேர்‌ வள்ளலுக்கு விசேடமுறப்‌ 
புரைகெழுபூ சனைபுரிக்‌து போற்றியிருர்‌ அதிபுரிவாள்‌ ௧௬ 


அருவாகி யுருவாஇ யறைந்தவுப யமுமாஇ 

மருவாகி மலராதி வானாதி யைந்தென்னுங்‌ 

கருவாகிக்‌ கண்ணாடிக்‌ கண்ணுண்மிளிர்‌ மணியாகித்‌ த்‌ 
திருவாிப்‌ பொலிலோய்ரின்‌ சேவடிக டொழுதெழுவேன்‌. , . ௧௭ 


ஒன்றாஃப்‌ பலவா யுரைசெய்நவ விதமா 
யென்றாட மதியா யெண்ணிலா ருயிராதி 
நன்றாகத்‌ நீதா ந மெட்டாத 
தொன்றாூ நின்றாய்நின்‌ றுணையடிக தக்‌” வேன்‌ 





மதிதவழு மொண்சடையாய்‌ வையமுழு தணும்விடையாய்‌ 
கொதிகெழுமுகூற்படையாய்‌ கொன்றைகறும்‌ பூந்தொடையாய்‌ 
பதிதரலின்‌ மனத்தடையாய்‌ பாய்புலியின்‌ ஜோ.லுடையாய்‌ ்‌ 
அதிசெய்சவுந்‌ தரம்புடையாய்‌ தொழுகேனின்‌ னடி.மலசே ௧௯ 


அருத்தியெனுந்‌ தலத்தமருர்‌ தொண்டர்ஈா யகபோற்றி. - 
வருத்தியுட லறநோற்பார்‌ மனத்தொளிருஞ்‌ சடர்போத்றி 

- யொருத்திசவுந்‌ தரமடமா தொடுமிளிர்பூ ரணபோற்றி * A 
யருத்தியுற வெனக்கருளு ப சுரபோற்றி ரு go 


என்று துதி புரிர்துகனிர்‌ இறைஞ்னெ னப்பொழு.து 

குன்றுவரி சலைகொண்ட கோமானச்‌ சிவலிங்க 

நின்றுவெளி வந்துதழன்‌ முக நோக்கி நின்பூசை 
ஈன்றுமகழ்ர்‌ தன்ம்வேட்ட. வரம்பாது ஈவிறியென.  . இத: 


ல. ட. திருத்‌ அருத்திப்புமாணம்‌ ்‌ 


அத்தவொரு நின்னடிக்கன்‌ பருதடியேற்‌ கில்டு 
மித்தலத்தக்‌ கனிதீர்த்த மியைந்தாடி நினைப்போ ற்று 
முத்தமர்க ளிட்டமெலா முறல்வேண்டு மிக்குறியு 

. ணித்தபிர சனத்தொடு£ீ நெடுநாளு முறல்‌ வேண்டும்‌ 


நலத்தோடு நினைப்போற்று நல்லவர்‌ வெம்பாதகசஞ்‌ 

சலத்தோடு பிமைமாற்றித்‌ தவாதின்ப முறல்‌ வண்டும்‌ 
வலத்தோடு நின்பொருளை வெளவிதுகர்‌ கொடியவர்தங்‌ 
குலத்தோடு சொூகரகங்‌ குளித்தஞசே யுறல்வேண்டும்‌ 


ட இண்பபொருள்‌ பல ட சடுகலாற்‌ செறிதோட 

மாண்டுபவித்‌ இரனாட யான்வயங்கும்‌ வரம்‌ வேண்டு 

மீண்டுரினைப்‌ போற்றாமல்‌ வேறகுறித்‌ தெய்இரிவார்‌ 
வேண்டுவமுற்‌ ருதொழிய வேண்மெருள்‌ புரியென்றான்‌ 


எழுநாவோ னுரைத்தபடி பெள்வரமுல்‌ கொடுத்தருளிப்‌ . 


பமுதாராவழலீ சன்‌ கருணையிற்பின்‌. னும்பகர்வான்‌ 
முழுஞாலத்‌ தெவரேனு முடிவுநாள்‌ வரலுணர்ந்து 
- வழுவாவித்‌ தலம்புகும்‌து மரணமடைகு வரென்னில்‌ 


மிக்கதவ முயன்றேரு மேவரு௩ந்‌ தாளடைவர்‌ 
நக்கமகத்‌ துவதலமற்‌ றிதுபோலு நாடரிது. - 


தொக்கவுல டெத்தெனத்தே: ரென்றருளச்‌ சடர்த்தழலோன்‌ 


பனகல்‌ ரா பான்மையெவ னெனப்பகர்வான்‌ 


-தெளிபடிமக்‌ கலங்காணிற்‌ சென்னியிலா. இருந்தாலு ்‌ 
மொளியொருவி யதுகோண லுருவாகக்‌ கண்டாலுங்‌ . 
களிவிரவு கருங்கோட்டுக்‌ கடாவெரிர்வெல்‌ கடுக்கால்‌: 
னளியறவர்‌ தடைர்துடனின்‌ ருனென்றே யறிந்திகெ 


விழியிமைக டிறவாஅ மிகமூடப்‌-பட்டிருர்தும்‌ '' 
பழியகல்கண்‌ டெரிவது போழ்‌ பற்பலவுங்‌ கண்டாலுர்‌ 


தழியகாஞ்‌ செவிபொத்தத்‌ தாமுழங்கா தொழிந்தாலுங்‌ ie 
கழிசினவெங்‌ டக - கடயதென்‌ உ க 


௨௨ 


உ௪. 


௨௫... 


உ௦1 


ன 


அக்கினிலிங்கப்ப்டலம்‌ 


கடுந்தழலை தோக்கமயிற்‌ கண்டமெனத்‌ தெரிந்தா லன்‌ 
சுடுந்தகையின்‌ முகிலின்‌ றி மின்றோன்றக்‌ கண்டாலு 


நெடுங்கட ஜோய்‌ கருமுன்மின்‌ னேர்தெநியா தொழிந்தாலு 


மொடுங்கிடுத லொருப்க்கத்‌ அள்ளேயென்‌ அுணர்ந்திடுக 


ஈரமற நெஞ்சுபுலர்‌ச்‌ இருந்தாலு முசோமவழிச்‌ 
சாரமிகு தூமமெழச்‌ சமைந்தா ௮ முடனடுக்க 
மாரவமைந்‌ திடுமெனினு மையிரண்டு நாளளவுள்‌ 
வீரமிகு கொடுங்கூற்ற மேவுலகம்‌ புகலுண்மை 


மதியொளிகண்‌ மறைந்தாலுந்‌ அருவனென வளர்விண்மீன்‌ 
அதியொளிகண்‌ மறைந்தா லுக்‌ தூயவருந்‌ துதியென்று 
பதியொளிகண்‌ மறைந்தாலும்‌ பன்னிரண்டு திங்களுக்குட்‌ 
பொதியொளியிவ்‌ ப ப்‌ போவானென்று ணர்ந்திடுக 


கதிரொளியு சன்னொளிபும்‌ கண்காணா தொழிதருமே 
லதிர்கடன்மண்‌ பதினொருமா தத்தளவி னகன்றொழியு 
மெதிரில்லகா ரணத்தொருவ னிளைத்தாலும்‌ பெருக்தாலு. 
முதிர்தலுறக்‌ கறுத்தாலு மொழிகுவனெண்‌ மதியளவில்‌ . 


கொடி.கழுகு புறவிவற்றுட்‌ குறியொன்று தலையறின்‌ 
முஉவுவரு மநியணித்தே மூவிருதில்‌ களுளென்பர்‌ .. 
படிபுனலிக்‌ இரதனு வைப்‌ பார்க்குமெனிற்‌ பாரொழித - 
லொடிவிலிரு மதிஜன்‌ று மதியென்ப்‌ ருணர்ந்தவமே 
தன்னுட.ம்பிற்‌ பிணகாற்ற மெழுந்தா லுக்‌ தழைவேம்பிற்‌ 
அன்‌ னுடைய நெய்நாற்ற மெழுந்தாலுர்‌, தொல்புவிவிட்‌ 
டென்னுடைய பெரு௩தர. மெய்தகெனக்‌ கொடுபோவான்‌ 
கொன்னுடைய ப கறு கூற்றமொரு மதியளவில்‌ 


கதிமிகுக்த பிராணவளி புமிர்த்தானம்‌ கலந்தாலு 
மதியில்பகற்‌ பொழுதுடுக்கள்‌ வான்றோன்றக்‌ கண்டா லும்‌. 
பொதியிருளிலிச்‌ திரவிற்‌ பொலிவெதிமே கண்டா . 
முதிகதி, ரை மதி பைவ்‌ ப கண்டாதும்‌ 


ட கட்‌ 


பகடு. 


க்‌எஸ்‌ திருத்துருத்திப்புராணம்‌ 


பதுமமுகை முறுக்குடையப்‌ பரிதியுதித்‌ தெழுகால. : 
முதுநரிதற்‌ கெதிரூளை முழங்கியிடக்‌ கண்டாலுங்‌ 


கதுமெனமண்‌ ணுலகமொரீஇக்‌ கருங்கடாப்போத்‌ துகைக்குஞ்‌' 


செதுவலித்திண்‌ டோட்காலன்‌ செல்லுவான்‌ கொண்டுடனே 


தாலநீர்‌ வறந்தாலுக்‌ தாரைநோக்‌ கொழிந்தாலு 

ஞாலமேன்‌-மணங்கவர்த னாஇிவிடுத்‌ தருக்தாலுங்‌ 
கோலமா ரகன்மார்பு குளிர்ந்தாலு மவனுடனே 
நீலவா னெனத்தோன்று நெடுமறலிச்‌ காளாவன்‌ 


முனிகடுக்கம்‌ பயங்சோக மோகமடிக்‌ கடியுறினுங்‌ 
கனிதரநாக்‌ கறுத்தாலுங்‌ கபோலநிறங்‌ கறுத்தாலும்‌ 
பனிமுகத்து விகர்‌ரமிகப்‌ படர்ந்தாலு மெப்குளிர்ச்சி 
நனிமருவி யெழுந்தாலு நாசமடை தருமுடனே 


கனவினகை க.றுத்திடமெய்‌ கறுத்திடக்‌ கண்டானெனினுஞ்‌ 
சனெவிவரா கந்தாக்கச்‌ சரங்கொளக்கண்‌ டானெனினும்‌ 
வனசமல சாற்பொன்னால்‌ வனைதரக்கண்‌ டானெனினுர்‌ 
தனதெனக்கூற்‌ றுவனுலகஞ்‌ சாருமுட னையமிலை 


கழுதைவரா கங்கள்பல கட்டுசக டத்திவர்ந்தும்‌ 
விழுமியதல்‌ லாவெருமை வெம்போத்தின்‌ மீதிவர்ந்தும்‌ 
பழுதில்விலா மிச்சவேர்‌ படலையா லலங்கரித்துர்‌ 
தழுவியதென்‌ நிசைரோக்இிச்‌ செலக்காணிற்‌ சாமுடனே 


தன்னாடை கறுத்திடவுந்‌ தலைமயிரி லாக்கரியோன்‌ 
முன்னாவர்‌ தடித்திடவு முதுகல்லா லடி.படவுந்‌ 
அன்னாது தலைவிரித்துத்‌ தொகநதைத்‌ துக்‌ கூத்தாடித்‌ 
'தென்னாசை சென்‌ நிடவுங்‌ கண்டிடிற்றீர்‌ தருமுடனே 


திருமெழுக்கின்‌ பரன்மயமார்‌ தர்த்தமுமு குறக்காணி 

அருமுழுகத்‌ தயிலநிறை கொப்பரியுள்‌ ளுறக்தாணில்‌ 
வெருவகற்று மிவைமுதலா விளம்பெவைகண்‌ ணுற்றுலு 
மருவருப்பிவ்‌ வுலகடையா வகற்றுமுட னெனத்தெளிக 


௩௮ 


௪0 


அக்கினிலிங்கப்படலம்‌ ௧௪௫ 


இயம்புபல குறிகளுளு மியாதொன்று நிகழ்ந்தாலு 

முயகங்குதல்வந்‌ அற்றதென வுணர்ந்துடனே வெளிப்பட்டுச்‌ 
சயங்குலவப்‌ பொலிதருமித்‌ தலஞ்சார்ந்து வ௫த்திறப்பி 
னயம்பரவு முத்தியினை நண்ணுதல்சத்‌ தியமுணர்மோ ௪௩ 


என்றுதழ லவற்கருளு யெம்மானக்‌ இனியீச 

னன்றுமுத லிதன்குறியி னயந்துபுகுந்‌ தினிதமர்ந்தா 

னன்றுமகிழ்‌ தழலவனு மாவயிற்சின்‌ னாள்‌ வ௫த்துப்‌ 

பொன்றுதலில்‌ விடைபெற்றுப்‌ பொலிதேசோ வதியடைந்தான்‌ ௪௪ 


அர்தநாண்‌ முழுதாகச்‌ சுடுதலா லடைபாவஞ்‌ 

இந்தரா யகமாத்‌ திகழ்ந்திருந்தா னழற்கடவு 

ளெந்தநாள்‌ களினுமவ னியற்றியதீர்த்‌ தம்படிவோர்‌ 

சந்தமார்‌ தரநினைத்த வெலாமடைந்து தழைதருவார்‌ ௪௫ 


அக்கினியீச்‌ சுரமென்‌ றார்‌ பெயர்பெற்ற தக்கோயி 
லக்கினியீச்‌ சுரனென்றோர்‌ பெயர்பெற்று னங்கணணு 
மக்இனிமா தீர்த்தமென்றோர்‌ பெயர்பெற்ற தத்தீர்த்த 


மக்கினிய தெனப்புனைவார்க்‌ கதிவிருப்ப மத்தல ௪௬ 


அக்கினிகா ரியமோம்ப லயர்த்துவயி றோம்புதலே 

மிக்கினிய தாக்கொண்ட வெள்ள றிவின்‌ வேதியரும்‌ 

புக்கினிது மூழ்குவரேற்‌ போக்திடுமப்‌ பெருக்கோட 

நக்னிய மலர்செறிய ஈலம்பொலியக்‌ இனிதீர்த்தம்‌ - ௪௭ 


மேயவிருச்‌ சிகமாத மதிவாரம்‌ விழைந்தாடல்‌ 

பாயகுட மதிமகநாட்‌ பூரணையிற்‌ படிந்தாட 

அயவிமி லேற்றுமதிப்‌ பூரணேயிற்‌ நறோய்ந்தாட 

லாயவிவை யொன்றற்கொன்‌ றதிகமாய்ப்‌ பயன்படுமே ௪௫௮ 


, உடையவர்கண்‌ முழுவெறி தொழியாம லையனடி 

யடையுமறி வுடையாருக்‌ கமைதரப்பொன்‌ னாதிபளித்‌: 

துடையபிரா னழலிச னுற்றசவுந்‌ தரமடமான்‌ - 
புடையணைந்து பணிர்கேத்திற்‌ புகர்முழுஅர்‌ தமாகா ௪௯ 


௧௪௭௭௬ திருத்துருத்திப்புராணம்‌. 

ஆன்றபுகழ்ச்‌ சொன்னவா றறிபவர்வா னவரிறைஞ்சுஞ்‌ 

சான்‌ றவரக்‌ இனியீ௪ ராய்த்தழற்குக்‌ கொடுத்தவர்‌ 

தோன்றவுரைத்‌ தனமவரே சோழீச ரெ னுநாம 

மூன்றவடைந்‌ துலகளிக்கு மொப்பில்கரு ணையைப்புகல்வாம்‌ ௫1] 
௧௯ வது, அக்கினிலிங்கப்பட்லம்‌ மந்றியது, 


ஆகப்படலம்‌ ௧௯-க்கு திருவிருத்தம்‌ ௮௩௪, 





௧௯, வது அக்கினிலிங்கப்படலம்‌ 

இந்திரன்‌ முதலிய தேவர்கள்‌ யாவரும்‌ திருத்துருத்தி. யென்னும்‌ 
_ திருக்கோயிலில்‌ எழுந்தருளிய சொன்னவாறறிவாசாயே வெரொனை 

யும்‌, அப்பெருமான்‌. சத்தியான “அரும்பன்ன வனமுலையாளையும்‌'? 
- மமணவாளநாதரையும்‌, அவர்‌ திருமுன்‌ எழுந்தருளிய நாறுசாந்தி 
ளமுலையாளையும்‌, வணங்கித்‌ துதித்து அத்தலத்திலேயே இருந்து 
களிப்புறுங்‌ காலத்திலே... அத்தேவர்களுக்கு முகம்‌ போல்‌ விளங்கா 
. நின்ற அழற்‌ கடவுளானவன்‌, (நாமோ பஞ்ச பூதங்களில்‌ ஒன்றா 
வோம்‌. கட.வுளர்க்‌ கெல்லாம்‌ முகமாக விளங்குவோம்‌. இன்னும்‌ பல 
குணங்கள்‌ அமைந்தோம்‌. நம்மால்‌ தொடப்பட்ட பொருள்க ளெல்லா 
வற்றையும்‌, எரித்து விடுனெறபடியால்‌ தமக்கு எல்லாராலும்‌ சொல்ல 
ப்படும்‌ குற்றமோ ஒன்று உண்டு, அதனால்‌ பழிச்சொல்‌” உண்டு, 
அதுபற்றி ப்பாவமும்‌ மிக உண்டாகின்றது, இதனால்‌ இந்தத்தலத்‌தில்‌ 
, எழுந்தருளிய இறைவனை வழிபட்டு அந்தத்‌ தீங்கை ஓழியப்பெறுவேம்‌ 
என்று எழுந்து திருக்‌ கோயிலுள்ளே புகுந்து, 'உத்தாலமரத்தை 
வலம்‌ வந்த “சொன்னவாறறிவார்‌" திருமுன்னுக்கு வடபாகத்து - 
உள்ள. தடாகத்தில்‌ கூழ்‌ அது தாமரை பலபூத்து இருத்தலால்‌ 
அதற்கு அப்பெயர்‌ வைத்து அப்புனிதரீர்‌ கொண்டு எம்பெருமானுக்கு 
ஆட்டி த்தாமரை ப்பூக்களையும்‌ எடுத்துச்‌ சூட்டி நல்‌ உணவும்படைத்துத்‌ 
அதித்தனன்‌. . Sa த த வக 


அப்போதே அந்த அழலவனுக்கு முன்‌ எம்பெருமான்‌ தோன்றி 
யருளி, அழலவனே ! நீ எண்ணியதை எய்தவேண்டு மானால்‌, 4ஈமக்குத்‌ 
- தென்கிழக்கில்‌ ஒரு கோயில்‌ அமைத்து நமது குறியை நிறுத்தி உன்‌ 
பெயரே அதற்கு இட்டு ஒரு திருக்குளமும்‌ செய்து நம்மை வழிபடு 
வாயாக! அப்போதே நினது . எண்ணம்‌ இனிது கைகூடும்‌. என்று 


அக்கினிலிங்கப்படலம்‌ ௧௭௭. 


அருளிச்‌ செய்தனன்‌. அர்ரெருப்புக்‌ கடவுளும்‌; எங்கள்‌ பெருமானார்‌ 
அருண்‌ மொழியைக்‌ கேட்டு அவ்வாறே அத்திசையிற்‌ சென்று விச்சு: 
வகன்மனை அழைத்துக்‌ கற்பஇருக முதலாக அழகு. படச்சமைப்‌ 
பித்து, அத்திறாக்‌ கோயிலுக்கு எதிராக ஒரு திருக்குளமும்‌ தோண்டி, 
அதில்‌ கங்கை முதலிய புனிதநீர்களெல்லாம்‌ சொண்டு வர்து அதில்‌ 
நிலைபெறச்‌ செய்து அதற்குத்‌ தன்‌ பெயரை நாட்டி, உத்தால ஆலயம்‌, 
போல்‌ அக்கோயிலில்‌ இரண்டு அருட்‌ சத்திகளையும்‌ எழுந்தருளச்‌ 
செய்து, இருவருக்கும்‌ செளந்தர நாயி எனவும்‌, அம்பிகை யென 
வும்‌, திருப்‌ பேர்தரித்துச்‌ சற்றுக்‌ கடவுளர்களும்‌ நிலையுறச்‌ செய்து; 
முறைப்படி. வழிபாடு செய்து, மஇழ்ச்சியுற்றுச்‌ . சித்திரைத்‌ இருநாள்‌: 
முதலிய திருநாட்கள்‌ பல செய்து வேண்டும்‌ செல்வங்கள்‌ பலவும்‌ 
தொகுத்து வைத்து, அவ்விடத்தில்‌ தங்க. அப்பெருமானை த்‌ தவறாமல்‌ 
வழிபட்டு வருகையில்‌ ஒருநாள்‌ எம்பெருமானும்‌ அவன்‌ அதிக்குத்‌ இரு 
வுளமகிழ்ந்து அவனால்‌ நிறுத்தப்பட்ட - சிவலிங்கத்தினின்‌ அம்‌ வெளி 
வற்‌ து“(நீன அ வழிபாடு முற்றும்‌ நன்றே! நினக்கு வேண்டும்‌'வரம்‌ யாது? 
சொல்லுவாயாக !' வென்றருளினன்‌. அப்போது அழலவன்‌, எங்கள்‌... 
வெபிரானை நோக்க ஐயனே! அடியேனுக்கு நினது அன்பே வேண்டும்‌. . 
இத்தலத்தில்‌ இப்புனித நீரில்‌ மூழ்கி நின்னைவழிபாடு. செய்வார்‌ எண்‌ 
ணங்களை எளிதில்‌ முடித்தருளவேண்டும்‌. இன்னும்‌ அவர்கள்‌ பாவங்கள்‌. 
எல்லாவற்றையும்‌ அகற்றி அவர்கள்‌ பேரின்பமுறச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 
நினது பொருள்களை வவ்வின கொடியவர்கள்‌ : தங்குலத்தோடு: நாசம்‌ 
அடைந்து ௩ர௫ற்‌ செல்லுதல்வேண்டும்‌. என்னால்‌: தீண்டப்பட்ட- 
பொருள்‌ பலவகைகளையும்‌ யான்‌ சுடுதலால்‌ உண்டான பாவம்‌ என்னை 
விட்டு விலகத்‌ தாயனாக வேண்டும்‌. நின்னை நினையாமல்‌. எத செய்‌... 
தாலும்‌ ௮௮ முற்றுப்பெறாத ஓழிதல்வேண்டும்‌”- என்று . வரங்கேட்க 
ட அனைத்தும்‌ எம்பெருமானார்‌ அளித்தருளிப்‌ பின்னும்‌ ஸ்‌ 
கருணையால்‌ ₹இவ்வுலகக்தில்‌ உள்ளவர்‌ யாவராயினும்‌ இத்தலத்தில்‌. 
வத்‌.து. இறப்பாரானால்‌ அவர்கள்‌ ' ஈமது அடிஅடைர்து இன்புறுவர்‌! . 
என்று அருளினர்‌. அழலவன்‌ அத கேட்டு எம்பெருமானை கோரக்க. 
ஓயனே, ! இறக்குநாள்‌ தெரிக்து கொள்வது எப்படி *' என்று விண்‌ 
ணப்பஞ்‌ செய்தனன்‌. அதற்குச்‌ சவபிரானார்‌ இறத்தற்குமுன்‌. நிகழா... 
நின்ற குறிகளை முறையே கூறியருளினர்‌. ௮௮ கேட்டு அழலவன்‌ .. 
“இல. நாட்கள்‌ அத்தலத்திலேயே தங்கி எம்பெருமானார்பரல்‌ விடை - 
பெற்றுக்கொண்டு தந்ககரை அடைர்தனன்‌. அதுமுதல்‌ அவன்‌ சேர்ந்த. 
வற்றை அழித்தலால்‌ வரும்‌ பாவம்‌ உ அனைத்‌ அம்‌ லட அடையாமல்‌. 
28 


௧௭௮ இருத்துருத்திப்புராணம்‌ 


இருந்தனன்‌. அன்‌ முதல்‌ அத்தலம்‌ அக்கினிச்சுர மெனவும்‌ அத்தலத்‌ 
தில்‌ எழுந்தருளிய இறைவன்‌ அக்கினிச்சுர னெனவும்‌; அத்திருக்‌ 
குளம்‌ அக்கினிக்‌ குளமெனவும்‌ பெயர்கள்‌ வாய்ந்தன. அக்கினிகாரியம்‌ 
ஒன்றஞ்‌ செய்யாமல்‌ வயிறுவளர்த்தலே காரியமெனக்‌ கொண்டு 
இரின்ற மறையவரும்‌ அதில்மூற்கனால்‌ அவர்கள்‌ குற்றமுழுதும்‌ 
நீங்கப்‌ பெறுவார்கள்‌, கார்த்திகைத்‌ திங்கள்‌ ஞாயிற்றுக்கிழமை 
யிலும்‌, மா௫ித்திங்கள்‌ மகநாளிலும்‌, வைகா சித்திங்கள்‌ பெளர்ணமை 
யிலும்‌ மூழ்னொல்‌ அவற்றுள்‌ ஒன்றற்கு ஒன்ற சிறந்த பயனைத்‌ தரும்‌: 
இன்னும்‌ அதில்‌ மூழ்கச்‌ சிவனடியார்களுக்குச்‌ சிறிது பொன்‌ 
முதலியன ஈந்‌அ அப்பெருமான்‌ பெருமாட்டியார்‌ திருவடிகளைத்‌ துதித்த 
வர்கள்‌ குற்றமெல்லாம்‌ ௮கன்றொழிர்‌த இன்புறுவார்‌. 


௧௯.வது, அக்கினிலிவ்கப்‌ படலம்‌ முற்றியது, 


௨௦-வது, சோழீசப்‌ படலம்‌. 


புக்கனி தழற்கடவுள்‌ பூசனை புரிந்த 

வக்னி யிறைக்கெவ ரடிப்பணி புரிந்தார்‌ 

மிக்கவ ரைச்சொல்லென விஈமரை வினாவத்‌ 

தக்ககுண மார்தரும சருமனுரை செய்வான்‌. . க 


நக்கபுகழ்‌ நீர்வளநன்‌ னாடினி தளிப்போன்‌ 

முக்கணிறை பத்தியின்‌ முழுத்தவறி வுய்ப்போன்‌ 

றிக்கவை யனைத்தினுமோர்‌ செறுகரையு மில்லான்‌ ்‌ 
விக்கிரம சோழனென விள்ளுமொரு பேரன்‌ ல 


அர்தவிகன்‌ மன்னன்மனை யாய்ப்பொலி குணத்தாள்‌ 

சந்தமிகு கோமளை யெனும்பெயர்‌ தரித்தாள்‌ 

பந்தமுறு தண்பதி யொடுங்குலவி வாழ்ஈாள்‌ 

வந்ததொரு தீவினையம்‌ மங்கையுயிர்‌ தேம்ப ல. 


முற்பிறவி யிற்புரி முருக்குவினை மேவப்‌ 

பொற்பமை யுருப்பொலிவு போயொளி மழுங்கச்‌ 
சொற்பரவு குட்டமெனு நோய்தொடர்த லோடுங்‌ 
கற்புமலி கோமளை .கலங்இநிலம்‌ வீ ழ்ந்தாள்‌ ்‌ ௪ 


சோழீசப்படலம்‌, க்‌ க்‌எ்க்‌. 


வீழ்ந்தவ ளருந்துயர நோக்கியொரு வேந்தன்‌ 

சூழ்ந்தவினை யாதபுரி யிற்றொலையு மென்று 

வாழ்ந்தபல நா.லுணர்வின்‌ வல்லவரொ டாய்ந்தே 

யாழ்ந்தமணி மந்திர மருந்தமைய வுய்த்தான்‌ i ௫ 


சான்றவர்கள்‌ சொற்றபல தானமு மளித்தான்‌ 
ஜோன்றவிர தம்பல தொடங்கினன்‌ முட்த்தா 
னான்றவறி வாளர்க ளறைந்தன வனணைத்து 
மேன்றதென வாற்றியு மிரிந்தில தந்கோயே ௬ 


காதிமுத லாயதலம்‌ யாவையுங்‌ கலந்து 

வீசிமிகு செம்பொன்மிளிர்‌ தீர்த்தமும்‌ படிந்து 

வாமெறை யாக்கியநம்‌ வள்ளலையும்‌ போற்றிப்‌ 

பேயெவன்‌ மாபுகழ்‌ பெயர்ந்திடுது மென்னா ள்‌ 


எண்ணின னெழுந்தன னிருஞ்சிவிகை யுள்ளா 
னண்ணிய மனைக்குரிய நங்கைவர வங்கே 
ழண்ணியவோர்‌ தேர்மிசை மிவர்ந்தன னடைக்தான்‌ 


கண்ணிய வளம்பரவு கங்கைகெழு காச ௮ 


' ஆங்குமணி கன்னிகைமுன்‌ பைபல தானத்‌ 

தோங்குபுனல்‌ பன்னியொடு முற்றினித மூழ்த்‌ 

தேங்குமறை யந்தமொளிர்‌ செல்வன வணங்கி ல்‌ 
வீங்குபொருள்‌ யாவரும்விழைந்‌து கொளவீசி டல்‌ ௯ 


உண்டிவினை வல்லமறை யோருள முவப்ப 

மண்டிய சுவைத்திறம்‌ வயங்குமடை யூட்டிக்‌ 

கொண்டியலு மிவ்வகைசன்‌ னுளமர்தல்‌ கொண்டு ம்‌ 

விண்டுமலர்‌ செற்றபொழில்‌ வேறுதலஞ்‌ செல்வான்‌ ௧0 


வேறு 


ஆங்குமிவ்‌ வாறே சான மாதிய வனைத்து ற்‌ தி 

யோங்குதம்‌ பிரானை போற்றி யொழுகுவா னிந்த வாறே 
தேங்குபஃ'றலங்க ளெல்லாஞ்‌ சென்றுசென்‌ இிறைஞ்சல்‌ செய்து 
விங்குவெங்‌ குட்டரோய்க்கு விருத்தியே யாயிற்‌ றன்‌ 2ற கக 


க்‌ திருத்துருத்திப்புராணம்‌ 

மேதகு தலங்க ளெல்லாந்‌ தரிசித்தும்‌ விடுப டாது 

காதரஞ்‌ செய்யுங்‌ குட்டம்‌ கழிவதெவ்‌ விதத்தா லென்று 

பூதம்‌ பொருவுர்‌ தோளான்‌ புழுங்கவே தனைக்கோட்‌ பட்டு. 
மாதவர்‌ செறியுத்தால வனத்தினைக்‌ குறுஇ னானே ௧௨ 


பதுமநற்‌ நீர்த்த மாடிப்‌ பரவுமுத்‌ தால நீழல்‌ 

விதுவணி சடைப்பி ரானை விளங்குமம்‌ பிகையைப்‌ போற்றித்‌ 
கதுமென விலிங்க முன்போய்க்‌ கைதொழு இறைஞ்சிப்‌ பின்னர்‌ 
மதுவமை யரும்பு நேரும்‌ வனமுலை யுமையைத்‌ தாழ்ந்து ௬௩ 


பொன்செய்த. கெரி வாயிற்‌ புகுந்தன னனை யகாலை . 
மின்செய்த மெளலி வேந்தே விளங்குமித்‌ தளிக்குத்‌ தென்&ழ்க்‌ 
கொன்செய்த தளியொன்‌ றண்டாற்‌ குறஇியங்‌ குறுநீர்‌ மூழ்கச்‌ 
முன்செய்த விணகோய்‌தீரு முகம்புலர்ந்‌ தழுங்கே லென்று ௧௪ 


காயவாக்‌ கெழுந்த தொன்று கேட்டுளங்‌ கரிந்து போற்றி 

நேயமா மனைவி யோடு நிமலனைப்‌ பணிந்து தாழ்ந்து 

அய? ரழலோன்‌ றிக்கிற்‌ றுனதரப்‌ படர்ந்து கண்டா 

மைனா சருளிற்‌ கூறுலமலி தீர்த்த மொன்று கடு 


காண்டலு முவகைபொங்கக்‌ கவினிறை மேனி முற்று 

மாண்டசெம்‌ மலரே யென்ன வளாயசெம்‌ புண்வி ராவி 
அாண்டசெந்‌ தேனே யென்னவரக்கு£ ரொழுக்இ மொய்த்தல்‌ 
இண்டபன்‌ ஞிமிறே யென்னப்‌ பொருக்துபல்‌ லிய வாதி ௧௬ 


வருத்தங்கூர்‌ மேனி யாளை மற்றதி னனைத்த லோம்‌ ன்‌ 
பொருத்தங்கூர்‌ 'தரக்காய்ந்‌ தன்று பொலிவுமுற்‌ பலவும்‌ பூத்த 
திருத்தக்கூர்‌ பெருமை கோக்இத்‌ தேவர்பூ மாரி பெய்தா 


ருருத்தங்கூர்‌ வனப்பு மங்கை யுவகையங்‌ கடலுளாழ்ந்தாள்‌.. . ௧௭ 


்‌. கொழுஈனைத்‌ தழுவிக்‌ கொண்டாள்‌ கோற்ரெடி போடு மீட்டுஞ்‌--.. - 
செழுமலர்த்‌ தீர்த்தமூழ்‌இச்‌-சென்‌ னிவிக்‌ ரம னென்பான்‌ 

றெொழுமழ லிசன்‌ முன்போய்ச்‌ சூழ்ந்‌ துவண்‌ பூசை யாற்றி. ல்‌ 

'யொழுகுபன்‌ 'னாாளோர்நா ளும்பர்தம்‌ பெருமான்‌ றேன்‌ றி ல்‌ ட 


சோழீசப்படலம்‌ கவிக்‌ . 


வேண்டுவ தென்னை யென்ன விளங்கவென்‌ பெயர்பூண்‌ டென்னை. 
யாண்டமரீ பொலிதல்‌ வேண்டு மடியனேற்‌ குன்பா லென்று 
மாண்டவன்‌ புதவி யிற்று முத்தியும்‌ வழங்கல்‌ வேன்டுர்‌ 

தாண்டவ மாடு மெந்தாய்‌ தருதியென்‌ றிறைஞ்சி வேண்ட ௧௬ 


அந்தவா றருளிச்‌ செய்தே மறைந்தன னிலிங்கத்‌ தையன்‌ 
சந்தமா ரரசன்‌ பின்னர்ச்‌ சவுந்தர வுமையைப்‌ போற்றிப்‌ 
பந்தவா பரண மாடை பற்பல வெறுப்ப வித 


யெந்தவா னவரும்‌ போற்ற ne பெடுத்த பின்னர்‌ ௨௦ 


அத்தளித்‌ தென்பா லோரூ ரணிரில ம மந்த 
வித்தகற்‌ காக ௩ல்‌ விளங்குமோ ரிலிங்க மாங்குச்‌ 


-இத்தமிக்‌ குவப்பத்‌. தாபித்‌ தருச்சனை செய்து (னெனாட்‌ . 


பத்தருக்‌ கெளியான்‌ பாத பங்கயஞ்‌ சேர்ர்து க ௨௧. 


அன்றுதொட்‌ டெப்பே ரண்ணல்சோ ழிசனானான்‌ 

கன்றமுட்‌ டுயர நீங்கக்‌ கருதினோ செவரு மாங்கே 

சென்றுபற்‌ நறுப்பார்‌ தெய்வத்‌ திருத்தலந்‌. துருத்தி யன்றி 
யென்றுமெவ்‌ விடத்தும்‌ ட நில்லையாற்‌ ப காலே ௨௨. 


மருவழ லீசன்‌ பின்னாட்‌ சோழீச னான வாறு 
கருவொழிக்‌ அய்யச்‌ சொற்றால்‌ காதலின்‌ வருண னங்க 
யருள்பெறக்‌ குறிப்ப தட்டை யாற்றியர்ச்‌ இத்தோர்‌. வன்னேய்த்‌ 
அருமை தீர்ந்து, வாழ்ந்த கதையினைச்‌ செப்ப அற்றும்‌. . உ௩ 
சோமீசப்படலம்‌ மற்றியது. - 
* ஆகப்படலம்‌ ௨௪-க்குச்‌ செய்யுள்‌. A 


20-வது. சோழீசப்‌ படலம்‌, 
சோழ நாட்டை அளுபவ னும்‌, இறைவனுக்கு மிகுந்த. அன்புள்ள 


வனும்‌, எத்திசையி லும்‌ பகைவரில்லாதவ னும்‌, ஆயெ விக்செமனென்னும்‌ 


பெயருடைய ஓர்‌ அசசனிருந்தனன்‌, அவன்‌ மனைவி “கோமளை'? யென்‌ 
னும்‌ பெயருள்ளவள்‌, இவள்‌, ன்னைல்‌ கொண்டவனாடிய. அவ்வசசனு- 
டன்‌ வாழ்கின்ற காலத்தில்‌, முன்‌ செய்த தீவினை ஒன்ற வந்தது, 
அதனால்‌ 'அக்கோமளைக்குக்‌ குட்டநோம்‌ தலைப்பட அவளுடைய 
உடல்‌ ஒளி மழுங்கியது, .. அதனை நோக்கிய கோமளைமாது கலக்க- 
மிக ல. நிலத்தில்‌ சகன்‌. அது ரோக்யெ அரசன்‌ நூல்‌ 


௧௮௨ திருத்துருத்திப்புசாணம்‌ 


வல்லாசோடு, (இவ்வினை யாஅ செய்தால்‌ தீரு” மென ஆராய்ந்து மணி, 
மந்திரம்‌, மருக்‌ துகளை வழங்கினான்‌. பெரியார்‌ சொன்ன தானங்களைச்‌ 
செய்தனன்‌. பல விரதங்களைக்‌ கொண்டாடினன்‌, எத்தனையோ பல 
அறங்களை அறிவுடையோர்‌ சொன்னபடியெல்லாம்‌ செய்தனன்‌. 
அவ்வாறு செய்தும்‌ ௮ந்கோய்‌ அகன்‌ நிலது. அதைக்‌ கருதி அரசன்‌ 
இனிப்பல தலங்களை அடுத்‌ து ஆங்காங்குள்ள திருக்குளங்களிலேயும்‌ 
மூழ்கி ஆங்கு எழுந்தருளிய சவெபிரானைத்‌ அதித்து அவன்‌ மாபெரும்‌ 
புகழையே சொல்லிப்‌ போகலாமென்று எண்ணி எழுந்தனன்‌, தன்‌ மனை 
யாளைச்‌ சிவிகையில்‌ ஏற்றித்தானும்‌ தேரில்‌ ஏறிச்சென்று காரியை அடுத்‌ 
தான்‌. ஆங்குள்ள, மணி கன்னிகை'' யென்னும்‌ ஆலயத்துக்கு முன்‌ 
கப்பல தானங்கள்‌ செய்து தன்‌ இல்லாளோடு கங்கையில்‌ மூழ்னென்‌. 
அத்தலத்தில்‌ எழுந்தருளிய இறைவனை வணங்க. வேண்டும்பொருள்‌ 
களை ஆங்குள்ளவர்கள்‌ கொள்ள வழங்கனன்‌. அடியவர்களுக்கு அறு 
சுவையோடு அன்னமளித்தனன்‌. இவ்வாறே ஆங்கே சிலநாட்கள்‌ தங்‌ 
கிப்பின்னர்‌ வேறுதலங்களில்‌ செல்லக்‌ கருதிச்‌ சென்று ஆங்காங்குள்ள 
பலதலங்களை அடுத்துப்‌ பலதீர்த்தம்‌ ஆடி. ஆங்கு எழுந்தருளிய எம்‌- 
பெருமானைப்‌ பேர்ற்றியும்‌ அந்கோய்‌ நீங்காது மேலும்‌ ஆக்கமாதலை 
நோக்கி வருத்தப்பட்டு .உத்தால வனத்தை உற்றனன்‌. ஆங்குள்ள 
தாமரைத்‌ தடாகத்தைக்‌ கண்டு அதில்‌ தன்‌ மனையாளோடு கூழ்‌ எம்‌- 
பெருமானாகிய :'சொன்னவாறறிவா”” ரையும்‌ 4 அம்பிகை ?! அம்மை 
யையும்‌, 4 அரும்பன்னவன முலையா ளையும்‌ வணங்இக்கொண்டு கோபுர 
வாயிலில்‌ வந்தனன்‌. ஆங்கு வானிலே, (அரசே! இத்தலத்திற்குத்‌ 
“தென்‌ கிழக்கில்‌ ஒரு திருக்கோயில்‌ உண்டு. அங்குப்போய்‌ அங்குள்ள 
திருக்குளத்தில்‌ முழுகனொல்‌ £ முன்செய்த பாவம்‌ அனைத்தும்‌ அகன்‌ 
விடும்‌, ஆதலால்‌, நீ வருக்தற்க! வென்று ஓர்‌ “வான்‌ வாக்கு' 
எழுந்தது. அதுகேட்ட அரசன்‌ மனம்‌ உருகித்‌ தொழுத அவ்‌ 
வாறே போய்‌ அக்கினித்‌ திசையில்‌ தடாகம்‌ ஓன்று கண்டு மனம௫ழ்ச்சி 
அடைந்து தன்‌ மனையாளை அதில்‌ கூழ்குவித்த' அளவிலே * அக்கோ 
மளை'யின்‌ உடல்‌ முற்றும்‌ நோய்‌ தீர்ந்து. பொலிவுற்றது. அது 
கண்ட தேவர்கள்‌ அனைவரும்‌ பூமழை பொழிந்தனர்‌. அம்மங்கையும்‌ 
இன்பக்கடலில்‌ ஆழ்ந்தனள்‌. தனது தலைவனைத்‌ தழுவிக்கொண்ட 
னள்‌. பின்னரும்‌ அவ்விக்செமசோழன்‌ கோமளையோடு அத்தடாகத்‌ 
தில்‌ மூழ்கி அழல்‌ நாயனாகிய வெபிரான்‌ திருமுன்‌ சென்‌ னு வணங்கி 
. வலம்‌ வந்து பன்னாளாக வழிபாடு செய்து வந்தனன்‌. ஒருநாள்‌ அம 
லிசனாகிய சிவபிரான்‌ அவன்‌ முன்‌ எழுந்தருளி, அரசே! 6 நினக்கு 


வருணலிங்கப்படலம்‌ ௧௮௩. 


வேண்டுவது என்னை ? அதைக்‌ கூறுக' என்று அருளிச்‌ செய்ய, 
அரசன்‌ “அடியேனை அடிமை கொண்டருளிய நீர்‌ எப்போதும்‌ என்‌ 
பெயரால்‌ விளங்குதல்‌ வேண்டும்‌, உமதிடத்திலேயே எப்போதும்‌ அடி- 
யேன்‌ அன்புடையனாதல்‌ வேண்டும்‌. இறுதியில்‌ வீட்டின்பமும்‌ வழங்‌- 
யெருள வேண்டும்‌, இவ்வரங்களே அடியேனக்கு அளித்தருள்க, 
என்று விண்ணப்பஞ்‌ செய்து வணங்னென்‌. எம்பெருமானும்‌ 
அவ்வாறே அளித்து மறைந்தருளினர்‌. விக்கிரம சோழன்‌ மூழ்க்து எம்‌ 
பெருமாட்டியாகிய ௮ழகம்மையையும்‌ வணங்க வழிபட்டுப்பல அணி 
ஆடைகளைப்‌ பலர்க்கும்‌ வழங்கத்‌ இருவிழாச்‌ சிறப்புறக்‌ கொண்டாடி 
னன்‌. அதன்‌ பின்னர்‌ அந்தத்‌ தருகோயிலுக்குத்‌ தென்பாகத்தில்‌ 
ஒரூர்ில முழுதும்‌ வாங்கி அப்பெருமா னுக்கு விட்டு ஆங்கே ஒரு சிவ 
லிங்கமும்‌ எழுந்தருளச்‌ செய்து வழிபட்டான்‌. அன்ற முதல்‌ அழல்‌ 
தலைவனாகிய சிவபிரானுக்குச்‌ 6சோ.மீசன்‌'' என்னும்‌ திருநாமம்‌ வந்தது, 
அப்பெருமானைச்‌ இந்தனை செய்பவர்‌ எல்லாரும்‌ ஆசையை நீக்கி 
அவனடியிற்‌ சார்வார்‌. எல்லாம்‌ திருத்துறாத்தியே ஆகும்‌. 


சோழீசப்படலம்‌ ழூற்றியது. 





௨௧-வது, வருணலிங்கப்‌ படலம்‌. 


நாற்ற வார்பொழி னற்று ருத்தியு 

ளேற்ற மார்தர வின்னும்‌ பூசித்தார்‌ 

பேற்றை யோதெனப்‌. பன்னி பேடடச்‌. 

சாற்ற லுற்றனன்‌ றரும சன்மனே - க 


கருணை யெம்பிரான்‌ கல்லி யாணத்தி 
னருணி ரம்பவந்‌ தடைந்த யாவரும்‌ க 

- பொருணி ரம்புறப்‌ போற்றி மேவுழி ட்‌ 
வருண னென்பவ னிதும தித்தனன்‌ ்‌ 3 ன 


மறையெ லாமெடுத்‌ தியம்பு மாத்தலங்‌ 
குறைவி லாவளக்‌ குளிர்து ருத்தியே. 
: யிறைவ னிங்ஙன மேத்தி னோர்க்‌ கெலா 
நிறையும்‌. பேரரு ணிமிட நல்குவான்‌ த ட்‌ 


க௮௪ 


திருத்‌அருத்திப்புராணம்‌ 


ஒருதி னத்தினிக்‌ குறுமி லாபம்வே 
ஜொருத லத்தினாண்‌ டுறினு மெய்‌ அறா 
தருணி ரம்புமிவ்‌ வற்பு தத்தலத்‌ 


தருமை யாவரே யறைய வல்லவர்‌ 


தவாது நாமுறு சலோத ரப்பிணி 

யவாவி னித்தல மகற்று முண்மையே 
குவான லச்வெக்‌ குறிப்ப திட்டை செய்‌ 
அவாவிற் பூசிப்பா மென்று ளோர்ந்தனன்‌ 


திரைசெய்‌ காவிரித்‌ தென்க ரைத்தலைத்‌ 
தரைசெய்‌ நீழலுச்‌ தால்‌ கோயிற்கு 


விரைசெய்‌ சற்றுத்தென்‌ மேற்குத்‌ திக்னொல்‌ 


கரைசெ யோரிடங்‌ கண்டு கொண்டனன்‌ 


கருப்ப மாடருங்‌ காம ரிஞ்சியும்‌ 
விருப்ப-மார்தர மேவு மற்றவு 
மருப்பு விச்சுவ. கன்ம னாலவாய்ப்‌ 


பொருப்ப தாமெனப்‌ புரிவித்‌ கானரோ 


ஆங்கு நாயக னமரு மோர்குறி... . .. 
பாங்கு மேவுறப்‌ பதிட்டை செய்தனன்‌ 
றேங்கு காவிரித்‌ தீர்த்த மாடினன்‌ 
வீங்கு யாவையும்‌ விழைந்து தேடினன்‌ 


மன்னு நாலினா வாக திக: 


டுன்னு மாசெயாத்‌ தூய காவிரி. ்‌ 
மின்னு நீர்முகந்‌ தாட்டி: மேவுறப்‌. ' 
பன்னு பூசனை பாங்இற்‌ செய்தனன்‌ : 


குலவி லிங்கமுன்‌ குடந்தம்‌ பட்டுரின்‌ 


நிலகு மன்புமிக்‌ கெழுந்து பெர்ங்குற - 


்‌ வலன மைந்தமெய்ம்‌ மயிர்‌ லிர்த்திடப்‌ 


பலவி ருந்துதி பகர லு ற்‌ மனன்‌. 


இ 


௧0 


வருணலிங்கப்ப்டலம்‌ கு 


ஐந்து பூதமு மாகி யல்லவாய்‌ 

விந்து ஈநாதமுங்‌ கடந்த மேதகா 

யெந்து செய்துமென்‌ நிரங்கிமுன்‌ னின்று 

நைந்து ளார்க்கரு. ணாத போற்றியே க 


விச்சு வாதிக விசுவ சேவிய 

வெச்ச னார்தொழு மிறைவ நான்மறை 

யச்சு வாவவற்‌ றந்த மோர்தராப்‌' 

பச்சை மாமயில்‌ பாக போற்றியே ௧௨ 


மறப்பி னோர்தரம்‌ வழுத்தி னாரும்வெம்‌ 

பிறப்பி னீங்குபு பிறங்கு மாறருள்‌ '- 

சிறப்பின்‌ மேயவ திகழும்‌ பாகத்து. 
ஈறப்பின்‌ முழ்குழ னாத போற்றியே - க 


அய்ய நின்கழற்‌ றொண்ட னா௫யும்‌ 
வெய்ய நோயினால்‌ வெதும்பி நராடொறு 
- மைய நாயினே னழுத. றக்கதோ > 
்‌ வுய்யு மாறரு ளும்ப போற்றியே ' டட 


்‌ எங்கு மாகிய வீச நேசவோர்‌ 

பங்கு மால்கொளப்‌ படர்ந்த பண்ணவ 

தெங்கு வார்பொழிற்‌ நிருத்து ரத்தியுட்‌ 
பொங்கு சீர்த்திசால்‌ புராண போற்றியே - ௧௫ 
என்‌.று தோத்திர மியம்புவா னெதி - 

. மன்று நாயக னவ்வி லிங்கத்து 


நின்று தோன்நினா னீவி றைர்ததெ. 
ள்‌ ப்‌ கூறென வியம்பன்‌ மேயினான்‌  : ்‌ ௧௬ 


- அடிய 'னேன்பிர திட்டை யாற்றிய 


ப படியி-லிக்குறி பகரென்‌ பேரினா 


னெடிய நாளெலா நிலவி யோங்கவு 


முடிவி னியிதின்‌ முயங்கி மேவவும்‌ “கள 


பந்‌ 


ல 


௧௮௬ 


தருத்துருத்திப்புராணம்‌, 


ஈது போற்றிடு மெண்ணி லார்களுக்‌ 
இது தர்ந்தருள்‌ சேர்ந்து வாழவு 
மோது மென்சலோ தரமு ருங்கவு 
மாது பாகநீ வரம்வழங்‌ கென்றான்‌ 


உரைத்த யாவையு மொருங்கு நல்கிய 


வரைத்த வக்குறி புக்கு வைகினான்‌ 


விரைத்த கொன்றையான்‌ வெய்ய ரோய்தவிர்ர்‌ 


திரைத்த நீர்க்கிறை மகழ்ச்சி யெய்தினான்‌ 


விடையு கைத்திடும்‌ விமல னாரிடம்‌ 
விடைபெற்‌ ஜொண்பதி மேவி வாழ்ந்தன 
னடை வி ருச்சிகத்‌ தாதி வாரத்தி 
லடைமலர்ப்‌ பொன்னி யாற்று மூழ்குபு 


நீறு பூசியுண்‌ ணிகழு மன்பொடு 
மாறு தீர்தரும்‌ வருண லிங்கத்தைப்‌ 
பேறு வாய்ப்புறப்‌ பேணிப்‌ போற்றுவா 


-ரூறு தீர்ந்தெலா மடைவ துண்மை?யய 


மருத்து முன்னெனும்‌ வருணன்‌ பூத்துக்‌ 


கருத்து முற்றிய கதைவி எம்பினம்‌ - 
பொருத்து மன்புறக்‌ காளி பூசித்துப்‌ 
பெருத்து மீள்வாம்‌ பெற்ற தோதுவாம்‌ 


உக.வது, வநணலிங்கப்படலம்‌ முற்றியது, 


ஆகப்படலம்‌ உகக்குத்‌ திருவிருத்தம்‌ ௮௪௯, 


௨௧-வது, வருணலிங்கப்படலம்‌, 


௧௮ 


திருத்‌அருத்தியி2ல சொன்னவாறறிவாராகிய மணவாளநாதர்‌ 
இருமணக்கோலங்கண்‌ டு மகிழ வந்த தேவர்கள்‌ அனைவரும்‌ அங்கேயே 
அவ்விறைவரைப்‌ போற்றி இருக்கின்ற காலத்திலே வருணனான 
வன்‌, * இத்திருத்துருத்தியில்‌ இறைவனார்‌ தம்மை வழிபடுவார்க்கு 
நிறைந்த பேரருளை வழங்கயெருள்கன்றனர்‌. இத்தலத்தில்‌. எய்தும்‌ 


இனிய பயன்‌ வேறு எந்தத்தலத்திலும்‌:: எய்‌ அறாஅ... 


இருவருள்‌ 


ஓங்காளீச்ப்படலம்‌ கள்‌ 


நிரம்பிய இத்தலத்தின அ பெருமையை யாவர்‌ எடுத்துச்‌ சொல்லவல்ல 
வர்‌? ஆதலால்‌,என்னை விட்டு நீங்காத (சலோதரம்‌' என்னும்‌ நோயான த 
இத்தலத்திலேயே என்னை விட்டு அகன்றொழியும்‌. இது உறுதியே, 
அதன்‌ பொருட்டுச்‌ இவக்குறி ஒன்று எழுந்தருளச்‌ செய்து எம்பெரு 
மானை வழிபடுவேன்‌ ?' என்று துணிந்தனன்‌. அதற்காக வருணன்‌ 
காவிரிக்குத்‌ தென்கசையிலே திருத்துருத்திக்‌ கோயிலுக்குத்‌ தென்‌ 
மேற்கிலே ஓர்‌ ஈல்லிடம்‌ கண்டு விச்சுவசன்மனைக்‌ கொண்டு அவ்விடத்‌ 
திலேயே ஒரு திருக்கோயில்‌ கற்பதிருகம்‌ முதலியவாக அமைக்கச்‌ 
செய்து அங்குச்‌ சிவபிரான்‌ எழுந்தருள்புரியும்‌ தவக்குறி ஓன்று 
நிறுவிக்காவிரி ஆடி வழிபாட்டிற்கு வேண்டும்‌ பொருள்களெல்லாம்‌ 
பொருந்தத்தேடி அக்காவிரி நீரைக்‌ கொண்டு. எம்பெருமானை வழி 
பட்டனன்‌. அச்சிவலிங்கப்‌ பெருமானை வருணன்‌ ;குடந்தம்‌'? என்‌ னும்‌ 
வணக்கஞ்‌ செய்து அன்பு மீதூர மயிர்சிலிர்க்கப்‌ பல அரிய அதிகளை 
அறைந்தனன்‌. எம்பெருமானாரும்‌ அதற்கு இரங்கி யருளி. அவ்வரு 
ணனுக்கு முன்‌ தோன்றி நின்று அன்பனை ! “(நீ விரும்பியது யாது 
அதனைக்‌ கூறுக? வென்றருளினன்‌. வருணனும்‌ எம்பெருமானை 
வணங்கி ஐயனே ! (அடியேன்‌ வழிபட்ட இச்சிவலிங்கம்‌ அடியேன்‌ 
பெயரினாலேயே நீண்ட காலம்‌ விளங்கவும்‌; கடவுளீர்‌! எஞ்ஞான்றும்‌ 
இதில்‌ எழுந்தருள வும்‌, இதை வழிபடுவார்‌ எவர்களும்‌ தத்தம்‌ இங்‌ 
கெலாம்‌ நீங்கிச்‌ செழிப்புறவும்‌, என து வயிற்று வலியும்‌ இன்றே ஒழி 
யவும்‌, அடியேனுக்கு வரம்‌ தந்தருள வேண்டும்‌ என்று விண்ணப்பஞ்‌ 
செய்தனன்‌. எம்பெருமானார்‌. அனைத்தும்‌ வழங்கி அச்வெக்குறியில்‌ 
புகுந்தருளினர்‌, வருணன்‌ எம்பெருமானார்‌ அருளைப்பெற்று விடை 
பெற்றுச்‌ சென்றனன்‌. ... இத்தலத்தில்‌ எழுந்தருளிய வருணலிங்கப்‌ 
பெருமானைக்‌ கார்த்திகைத்‌ திங்களில்‌ ஞாயிதறுக்கிழமையில்‌ வழி 
படுவார்‌ அனைவரும்‌ தத்தமக்குற்ற ஊறுகள்‌ வப ஓழியப்பெற்ற 
இன்புறுகா? இது உண்மையே, 


உகஃவது, எதவல்‌ எகப்ம லம்ழற்றியது. 





உஉவது, ஐங்காளீசப்படலம்‌. 
பொருகி லாத்து ருத்தியுண்‌; மருவி யின்னும்‌ பூத்தார்‌ ப 
பெருமை யுன்னி யோதெனத்‌, தரும சன்மன்‌ கூறுவான க 


௧௮௮ திருத்துருத்திப்புராணம்‌ 
- மறைக்கு லத்து நங்கையைக்‌, கறைக்க எத்தர்‌ வேட்ட?2ர்‌ 
“நிறைத்த பார்வை யார்களு, ணறைத்தண்‌ கூந்தற்‌ காளிதான்‌. 
மறையெ டுத்து சைத்திட; நிறைவு பெற்ற மாத்தல 

மறையு மித்த லமெனாக்‌, குறைய றத்தெ ரிந்தனள்‌ 

வரமி குஞ்சி வக்குறி, விரவ விங்கு நிறுவியே க: 

பரவ வேண்டு மென்றுளத்‌, அரவி னோர்ந்தெ. முந்தனள்‌ 
சொன்ன வாறறிபவர்‌, நன்னர்‌ வாழ்தி ருத்தளித்‌ 

தென்ன வாய டைந்தனள்‌, பன்னல்‌ வாய்ந்த காளியே 
பொருவி லாத விச்சுவ, கருமன்‌ மேவ வெண்ணினாள்‌ 
வெருவி வந்து தாள்பணிந்‌, தருள்செய்‌ வேலை யென்னென்றான்‌ 
இறைகுறிப்‌ பதிட்டைசெய்‌ முறையு எத்தி லெண்ணினேன்‌. 
குறைவி லாத்தளி யொன்று, நிறைவினாற்று கென்றனள்‌- 
புத்தி யென்று தச்சனும்‌, பத்தி யிற்றொ முதெழாச்‌: 
சுத்தி யின்‌ னியற்றினா, னிததியப்‌ பெருந்தளி - 
அததெ ரிந்து வந்துரேர்‌, முதுறி லம்பி ளர்‌ துபண்‌ 
மதுமலர்ப்பெ ருந்தடங்‌, கதுமெ னப்புரிந்தனள்‌ 

வரந திம்மு தற்பல, திமு அம்பு னலெலாம்‌ 

கிரவ வங்குத்‌ தாபியாப்‌, பரவி மூழ்க மேலெழீஇ 

நீறு பூசி வெவ்வினை, மாறு கண்ம ணிபுனைந்‌ 

தேறு சர்ப்ப தமைக்‌, மூறு தீர வெண்ணியே 


நாத னா ருட்குறி, போத வொன்று தாபியா. 
வேத வாக மம்புகன்‌, முத ரத்திற பூசிப்பான்‌. . 


வண்டு இண்டு பூத்தட, ரண்டு மஞ்ச னஞ்செயர்‌ 
வண்டு பன்ம லர்கடீய்த்‌, தொண்டு பூண்டு போற்றவாள்‌ 


இன்ன வாறு பூசனை, மன்ன வோம்பு தனிதான்‌ 
பன்ன வாய்ந்த வன்பினான்‌, முன்னர்‌ எ மாடுவாள்‌ 


௫ 


௧0 


க்க 


SIE. : 


ஓங்காளீசப்படலம்‌ 


பற்ப னாளூ மிவ்வண, மற்பி னாற்றி வருபவள்‌ 
பொற்பு மேவு பத்தியாற்‌, சொற்ப ராவு மிது செய்வாள்‌ 


வேறு 


நந்தியடி தொழுதேதி நண்ணியசண்‌ டனைக்‌ ல 
நந்தியைமீ ளவுமணைந்து நற்கமலக்‌ கரங்குவித்து 
நந்தியிட நின்றேகி ஈண்ணுகோ முகையடைந்து 
நந்தியைமீ ளவுமணைந்து நாடுறுமிப்‌ படியாக. 


இரமாருஞ்‌ சோமசூத்‌ திரப்பிரதக்‌ ஜணெஞ்செய்‌் த 
வரமாரறாம்‌ பேரன்பின்‌ மாகாளி தொழும்பொழுது 
கரமாறா மழுமானுங்‌ கதிர்ச்சடைமோ லியும்பொலிய 
வுரமாருங்‌ கணங்களொடு க வெளிரின்றான்‌ 


ஒளிநின்‌ ற குறிநின்‌ ௮ முமையவளு முடனாக 

வெளிநின்‌ ற பெருமானை விரும்பலகைக்‌ கொடியாள்கண்‌ 
டளிரின்ற மன நெடும்‌ வங்கைதலை மேற்குவியத்‌ 
அளிநின்ற. னர்‌ தொழுதுததித்‌ ட 


மாமறையே ட மாமறையே பாதுகையா . 
மாமறையே யாதனமா மாமறையே வாசிகளா 

மாமை ட வாய்மொழியா மாமறையே வந்தியரா : 
மாமறையே தேடுநராம்‌ வள்ளானின்றா ப 


மறைகண்முமு வனந்தாய்த்தாய்‌ வந்துகுற! க அன்தப்ககாய்‌ 


நிறைவலிப்பொன்‌ மலைசாய்த்தாய்‌ நேர்வருகர லணைமாய்த்தாய்‌ 
குறையமதி யுடதேய்த்தாய்‌ குறிப்பவர்த முளப்பாய்த்தா 
த்த கெளிவாய்த்தா ட. னடி தொழுவேன்‌ 


எண்ணார்தம்‌. உ. யெதிர்வர்த கரியுரித்தாய்‌ :.. 
ப்ண்ணார்மென்‌ மொழிவிரித்தாய்‌.பசும்பவளச்‌: சடைபரித்தாய்‌ 
: கண்ணார்செற்‌ தழறரித்தாய்‌ கருதினர்தங்‌ கரிசிரித்தாய்‌ ”. 
தண்ணார்பைம்‌ ட... தலைவாநின்‌ OO 


க௮க்‌ 


௧௫ 


கள்‌ 


கட்‌ 


கனு 


௨௦ 


௨.௧. 


௧௯௦ திருத்துருத்திப்புராணம்‌: 


என்றுதுதி புகன்‌ நிடுங்கா லெம்பிரா னடம்புரிந்தான்‌ 
குன்றுமுலை யுமையாள்கண்‌ குளிர்ப்பேறக்‌ கண்டுவந்தா 
ளன்றுசன மாகாளி யதுகண்டாங்‌ கெதிர்நடித்தா 
ளொன்றுவியப்‌ பிதுநோக்கி யும்பர்பூ மழைபொழிநர்தார்‌ 


வேண்டுவர முரைத்தியென வெற்புவளைத்‌ தவனருளத்‌ 
தூண்டுசின மாகாளி துரிசறுமிக்‌ குறியென்பேர்‌ 


பூண்டுவிள ங்‌ இடல்வேண்டுக்‌ தீர்த்தமும்‌ பூ ணுதஃவேண்டுந்‌ 


தாண்டுனெ மால்விடையாய்‌ தரவேண்டு மிவையன்‌ நி. 


பாயவிருச்‌ சிகமாதம்‌ பானுவாரத்‌ தென்பேர்த்‌ 


தோயரணைந்‌ தெழீஇச்சோம சூத்திரச்சூழ்‌ தலைவிழைவோர்‌ 


நேயமிகு போகமெலா நிரம்பத்‌ துய்த்‌ தீற்றுவினை 


யோயவரு ளுகவென்றா ளோமென்று பிரான்மறைந்தான்‌ 


ஒமென்று மறைதலினா லோக்காளீச்‌ சுரனெனும்பேர்‌ 
நாமென்று மதிக்கவரு ணாயகன்பெற்‌ றனன்கமலப்‌ 
பூமென்று மேதியெழு புனல்காளி தீர்த்தமெனத்‌ 
தோமென்‌ ற மரித்தமருக்‌ தூகாமம்‌ புனந்தன்‌ றே 


சிலைமதியா திரைநாளிற்‌ சிறந்தவிருச்‌ கெமதியிற்‌ 
றலைமைபெறு பூரணையிற்‌ சாற்றியவப்‌ புனன்முழுஇ 
யுலைவிலருள்‌ செயவல்ல வோங்காள்‌. சரைத்தொழுவார்‌ 
மலைவரிய: பெரும்போகம்‌ வாய்ந்‌துகதி மருவுவரே 


அருத்திகர்‌ விடலஞ்சிச்‌ சூழ்ந்‌ தகர்‌ காத்தலெனும்‌ 
விருத்திவினை பரமனருள்‌ மேற்கொண்ட மாகாளி 


யருத்திமிக வளித்திசைநன்‌ கமருமவள்‌ பதந்தொழுவார்‌ 


திருத்தியுஅ போகமெலார்‌ திளைத்துவாம்‌ குவரம்மா 


- ஓங்காளீ சப்பெருமா னுற்றமரு மாலயத்து 


ணீ ங்கா த திருவிளக்கு நிரப்புகரு மற்றுமுள 4 


_ பாங்காரும்‌ பணியனைத்தும்‌ பரவவியற்‌ றிடுவாரும்‌ 
வாங்காத பெருஞ்செல்வ மருவிவாழ்‌ குவரென்றும்‌ 


௨௪ 


ப்ட்‌ 


௨௬ 


௨௭ 


' ௨௮ 


ஓங்காளீசப்படலம்‌. ௧௯௧ 


உடையவரா யிருப்பவர்க ளோங்காளீ சப்பெருமா 

னிடையகலா தமர்கோயிற்‌ சேன்றதுத வாசெனினும்‌ 

புடைமிளிரத்‌ தளிக்கூறு புகவிலங்கா சாயிடினு 

மிடைவறுமை பிணியாதி வெவ்வினைக்கோட்‌ பட்டுழல்வார்‌ ௨௯ 
்‌ வேறு, 

ஓங்கா ளீசரை யோதினாம்‌, பூங்கா மன்றொழு புண்ணிய 

நீங்கா மேன்மை நிகழ்த்துவாம்‌, பாங்கா ரார்வம்‌ பரவவே ௩௦ 
ஒங்காளீசப்படலம்‌ ழற்றியது, 

ஆகப்படலம்‌ ௨௨ க்குத்‌ திருவிருத்தம்‌ ௯௦௯ 


செ தையை எனா. 


௨௨-வது, ஒங்காளீசப்படலம்‌ 


எம்பெருமானாயெ திருத்தருத்திப்‌ பெருமானுடைய தஇிருமணங்காண 
வந்தவர்களுள்‌ காளியென்பாள்‌, இத்தலம்‌ மறைகளால்‌ ஆதிக்கத்‌ 
தகுந்த தென்று நினைந்து இதில்‌ இவக்குறி ஒன்று நிறுவி வழிபட 
வேண்டும்‌'” என்று விருப்புற்றத்‌ திருத்துருத்தித்‌ திருக்கோயிலுக்குத்‌ 
தென்பாகத்தில்‌ சென்றனள்‌. இங்கு அக்காளியானவள்‌ விசுவகன்‌ 
மனை வர நினைத்தனள்‌. அவ்வாறே அவனும்‌ காளியை. அடைந்து 
யான்‌ செய்யும்‌ பணி யாதென்று விண்ணப்பஞ்‌ செய்தனன்‌. அதற்கு 
அந்த அம்மையார்‌ நான்‌ இவ்விடத்தில்‌ சிவக்குறி ஒன்று நிறுவி எம்‌ 
பெருமானைப்‌ பூஜிக்க நினைத்துளேன்‌. அதற்காகச்‌ சிறந்ததொரு திருக்‌ 
கோயில்‌ செய்க வென்றனள்‌. அதுகேட்ட தேவதச்சன்‌ அவ்விடத்தே 
மிகத்‌ தூய்மையான ஆலயம்‌ ஒன்‌ று எடுத்தனன்‌. அஅதுகண்டுகாளி, 
ம௫ழ்ந்து ஒரு தடாகம்‌ தோண்டி அதில்‌ கங்கைமுதலிய நீரெலாம்‌ 
அடங்க நிறுவி அதில்மூழ்சத்‌ திரும்று பூசி ஐர்தெழுத்தோதிச்‌ சிவக்‌ 
குறி ஒன்று நிறுத்தி அதில்‌ எம்பெருமானை ஆகமவிதிப்படி. ஆதரத்து 
டன்‌ அத்தடாக நீர்‌ கொண்டு ஆட்டி வழிபட்டனள்‌. அங்ஙனம்‌ வழி 
பாடு செய்தபின்னர்‌ அன்பின்‌ மிகுதியால்‌ எம்பெருமான்‌ திருமுன்‌ 
னர்‌. நின்று. இன்பக்கூத்‌து செய்வாள்‌ ஆயினள்‌. இவ்வாறு பலநாள்‌ 
வழிபடுன்ற காளியானவள்‌ ஒருநாள்‌ முதலில்‌ நந்தியை வணங்கிச்‌ 
சென்று சண்டேசுரரைக்கண்டு மீளவும்‌ ஈந்திபால்‌ வந்து கும்பிட்டு 
அர்ஈந்திபால்‌. நின்றும்‌ போய்க்‌ கோமுகையை அடைந்து மீளவும்‌ நந்தி 
யைப்பார்க்கும்‌ சோம்சூத்திரப்பிரதட்சணத்தைச்‌ செய்து வழிபடுகின்ற 


௧௯௨... ்‌... திருத்துருத்திப்புராணம்‌ 


காலத்தில்‌ வெபிரானார்‌ மான்‌ மழுதரித்துச்‌ இவகணங்களுடன்‌ வெளிவர்‌ 

தருளினர்‌. உமையாளோடு உம்பர்பெருமானாரைக்‌ காளியானவள்கண்‌ 
குளிரக்கண்டு நெஞ்சு உருகக்‌ கைகளை த்‌ தலைமேற்‌ குவித்துப்‌ பல நன்‌ 
பொருள்‌ அமையத்‌.அதி செய்தனள்‌. அவ்வாறு துதிக்கும்போது சிவ 


பெருமானார்‌ திருடடனம்‌ புரிந்தனர்‌, உனம்யானாம்‌ கண்‌ குளிரக்கண்டு 2 


உவந்தனள்‌, அதனை காளியானவள்‌ கண்டு தானும்‌ எம்பெருமானுக்கு 
எதிராக ஈடித்தனள்‌., இதனைக்கண்டுவியந்து கடவுளர்‌ யாரும்‌ பூமழை 
பொழிந்தனர்‌. க்‌்‌ 


அப்போது எம்பெருமானார்‌ காளியை ரோக்‌இ நினக்கு வேண்டும்‌ 
வரங்களைக்‌ கேட்க” வென்றருளிச்செய்யக்‌ காளியானவள்‌ இச்‌சிவலிங்‌ 
கமும்‌, இத்திருக்குளமும்‌ என்‌ பெயரால்‌ விளங்கவேண்டும்‌, இன்னும்‌. 
கார்த்திகைத்திங்களில்‌ ஞாயிற்‌.றுக்ழெமையில்‌ என்‌ பேர்‌ நிணந்து இத்‌ 
திருக்குளத்தில்‌ மூழ்கச்‌ சோம சூத்திரப்பிரதட்சணம்‌ செய்பவர்‌ எண்‌ 
ணியபோகங்கள்‌ அனைத்தும்‌ துய்த்து இறுதியில்‌ தம்‌ வினைமுற்றும்‌ 
ஒழிய அருளவேண்டு மென்று கேட்டுக்‌ கொள்ள அதற்கு எம்பெருமா 
னார்‌ ஓ-மென்று மறைந்தருளினர்‌. அதனால்‌ அவர்‌ ஓங்காளீச்‌ சுரரென்‌ 
னும்‌ பேரும்‌ பெற்றனர்‌. அத்திருக்குளமும்‌ காளிதீர்த்தமெனப்‌ பெயர்‌ 
பெற்றது. அவ்வாறே அத்தடாகத்தில்‌ மார்கழித்திங்கள்‌ திருவாதிரை 
நாளிலும்‌, கார்த்திகைப்‌ பெளர்ணமையிலும்‌, மூழ்‌அங்கெழுர்தழுளிய 
ஓங்காளீசப்‌ பெருமானை வணங்குவோர்‌ அளவில்லாத போகத்தை 
அடைந்து இறுதியில்‌ மேற்கதி பெற்று இன்புறுவர்‌, காளியும்‌ எம்‌ ' 
பெருமானார்‌ திருவருள்‌ பெற்று இத்திருத்துருத்தித்திருககரைக்‌ 
காவல்பூண்டு அப்பெருமான்‌ அருளிய படியே வாயுமூலையில்‌ அமர்‌ 
வாளாயினள்‌. அப்பெருமாட்டியை வணங்குஇன்றவர்‌ போகங்களனை த்‌ 


தும்‌ பெற்று வாழ்வர்‌. இந்த ஓங்காளி நாதன்‌ திருக்கோயிலுக்குத்‌ 


.. திருவிளக்கு இடுவோரும்‌, அதற்கு இன்னும்‌ பல. திருப்பணிகளைச்‌ 


ட 


செய்வோரும்‌ .நீங்காத செல்வம்‌ பெற்று நெடிது வாழ்வார்‌. செல்வர்‌ 
களாயிருப்பவர்கள்‌ இயன்ற பணிகள்‌ ௮ப்பெருமானுக்குச்‌. செய்யாது 
விட்டாலும்‌, அத்திருக்‌ கோயிலுக்கு இடையூறுகள்‌ ஏதேனும்‌ இயற்றி 
னாலும்‌, வறுமை கழியா கோய்‌ மட்‌ அ யு 
பாவத்‌ தொடக்குண்டு திரிவார்கள்‌, 


௨௨-வது பிக படலம்‌ முற்றியது, 


காமேசப்‌ படலம்‌ : ௧௯௧ 


உ௧-வது காமேசப்‌ படலம்‌ 
கந்த வார்பொழிற்‌ றுருத்தி நாயகன்கலி யாண 
முந்த நோக்கிய பலருளு முயன்று பூசித்துப்‌. : த வடட 
பந்த மாட்டின ரினுமெவர்‌ பகரெனு மனைக்குச்‌ 
சந்த மார்தரத்‌ தருமசன்‌ மன்புகன்‌ நிடுவான்‌ ச ்‌ க 


கரும்பு வெள்ளிய முத்தல்கண்‌ டொறுமெழக்‌ கோட்டிச்‌ 

சுரும்பு பற்பல நாரியாய்த்‌ தொடர்தரப்‌ பூட்டி ' 

யரும்பு பன்மலர்‌ மாட்டிறே ரதிலத்து மோட்டி ல. 
விரும்பு காமமே மூட்டிமெய்‌ வீ ல்‌ பற்கள்‌ உ 


மறைக ளாலெடுத்‌ இயம்பிடப்‌ படுவது மதியப்‌ 

பிறைகு லாஞ்சடைப்‌ பிராற்குவப்‌ பு.றுத்திடு பற்றிக்‌. 

-திறையு ளெண்ணிய காரிய முடி த்திடு மியல்பிற்‌- , ம்‌ 
அறைக றாப்பொழிற்‌ றுருத்தியே யென்றுளத்‌ கலன்‌ m. 


தால்‌ மேழினா னருச்சத்‌அத்‌ தான்சுடு தலினாற்‌ 

கோல வாய்ந்தபா தகந்தவிர்ந்‌ அயர்ந்தநற்‌ குணமு 

ஞால மாள்பவன்‌ மனையொடு மத்தல ஈண்ணிச்‌ - . ப 
சால வாய்மனைக்‌ குட்டர்திர்க்‌ அய்ர்த ஈற்றகவும்‌ ௪ 


காண்ட நாயகன்‌ கைதொழு தருச்சத்துத்‌ அதித்துப்‌ 

பூண்ட வெவ்விய சலோதரம்‌ போக்கிய இறமு > 

மாண்ட பேய்க்கொடி. யுயர்த்தவள்‌ குறிநிநீஇ யருச்சித்‌ 
தேண்ட வாட்‌ தரிசித்துக்‌ காவல்செ யியல்பும்‌ டு 


மற்றும்‌ த்தப்‌ பேறுபெத்‌ தவர்பெரு மாண்பு 

முற்று மெண்ணரும்‌ இர்த்தங்கண்‌ முயங்கிய இறமு 5 
முற்று மெய்விடு திறத்தினா ரிருங்கதி யுறலஞ்‌ 
சற்று மேவிய சவ னு, ணத அணிந்து. 


சட 


ஈங்கு நாமுமோர்‌ வெக்குறி நிறுவி மாலியல்பி ப 

னோங்கு பூசனை புரிர்‌ தகா யகனரு ளுறலாம்‌ 

தேங்கு மற்றதற்‌ காமிட மிதுவெனத்‌ தேர்ந்து டட 
பாங்குத்‌ தால மாத்தளி நிருதித்திசை படர்ந்தான்‌ ட்‌ னு 


௧௯௪ திருத்‌ அருத்திப்புராணம்‌ 


குதிசெ யோரிடம்‌ விச்சுவ்‌'கன்மனை க கொண்டு”. * 
பறிசெய்‌ கோபுர மண்டபம்‌ பயில்கருக்‌ இரத : 

நெறிசெ யேனவு மமைத்தனன்‌றென்றிசை. பனிப்‌ 
ட்‌ தீர்த்தமொன்‌ தக்‌ ர கமைவான்‌ - 


அண்ண லார்குறி வி * வாகன என்த 


நண்ண லார்பல்‌ வுஞ்செயா.விற்றிய தீர்த்தத்‌... 0 


தெண்ண லார்புன லாட்டியொள்‌. ளிணர்மலர்‌ சூட்டி. 
யுண்ண லாரமு படம்‌ டன்‌ ர 
சூடு பல்கலஞ்‌ செறித்திடு பேறையுர்‌ அய்க்கு 

நீடு மின்சுவை யமுதமுண்‌' டாகுன்‌-னிலமும்‌ 

பாடு மாமணித்‌ தேர்செறி சாலையும்‌ பணித்‌ 

கூடு பாதல மாக்கிய ப்‌ பட்டக்‌ 


[2] 


ஏவ: தகம்‌ ல்‌ வேகம்‌ டிடமு 
நாவ மைக்குரற்‌ சுவையுணா ஈல்குமட்‌ டி. லுநற்‌ ' 


அவ மைத்ததற்‌ காட்மொத்‌ தோன்றுமா கரமும்‌ 
பாரன்‌ மைத்தபாற்‌ த ண்ட்‌ இடுவேன்‌ . ரக்‌ 


சரிக்கு மாமதில்‌ சரய்ந்‌ நடக்‌. தற்கா ,சனமுற்‌. 


தரிக்கு மான்மழுத்‌ தானம்‌ ருறையுளுக்‌ தனுமுன்‌ 0... 


- ல 


“கக்‌ 


விரிக்கு 4 மீமார்தணக்‌ காமவள்‌' விழைர்‌ துதோன்‌ நிட்முச்‌.. ன்‌ ள்‌ ட்‌ 


தெரிக்‌ மேருவாச்‌ “செய்‌ வ நின்ன. சேர்ந்‌ ன்‌ ்‌ 
மரு த்‌ டி. ன ட 


ட. 


சங்க ராசய சம்புவே சயதழற்‌ கொழுந்திற்‌ ... டட அட்ட அறத்‌ 


பொற்க ராவணி புண்ணிய சயவெதிர்‌ இக்க! 

வெங்க ராசல .முரித்தவ சயவிழைச்‌. தவரு 

டங்க. ராசய 1 ,தகசய. சயவே i 

போற்றி வ வானவர்‌ குலம்புரர்‌. இனித்ருள்‌ புராண க 
போற்றி யெங்குமாய்‌ நிறைந்தொளிர்‌ புண்ணிய புனித _ 
போ ற்றி யாவுமா யல்லவு மாயொளிர்‌ 1 “புலவ ன்‌ 


OO யள்ளொளி ர்‌ வெள்ளியம்‌ குப்‌, க 


2 


க்க 


ஓல்‌ க 


ப காமேசப்‌. படலம்‌, ௨. ௧௬௫. 


ஒருத்தி மன்றல்செய்‌ அயிருவப்‌ பித்தபே. ரம்ப... ,, 
வருத்தி யைம்பொறி மாதவம்‌ புரிபவர்‌ மனந்தற்‌ ன்‌ 


பொருத்தி யானந்த மாநிறைந்‌ 'இனிதமர்‌ புராண: தட்டப்‌ 
அருத்தி 1 சுந்தர்‌ நானுளைத்‌்‌ தொழுதேன்‌. கலம்‌ பகு 
என்று தோத்திர மியம்புவே ணோக்கவவ்‌ விலிக்ச ன த்‌ இ 
நின்று. தோன்‌ றிய நின்மலன்‌ மாரனை: நேர்பார்த்‌: - ட நேரு 
தொன்று நீவிழைக்‌ தமையயெவ னுசைத்திடு: கதி ல்‌ த்‌ ச 
அன்று காதலிற்‌ பணிர்‌ தவே ' சொருகிக்‌ சா ந்த ச கசு 


அர்த தனால்‌ யாமையா லடிகண்மே ல்டியேன்‌ 
சிந்த வோர்கணை மற்றதில்‌ வந்தது தெரிந்தே. 
னெந்த நாளினு மற்ர்துமல்‌ வாறெதி ராமற்‌ 
சந்த மாறுநிற்‌ கடிமையே யாம்‌ வரர்‌ தம்மோ ட்ட 





இன்னு 'மிவ்விலிங்‌ சல பென்ெயிர பூண்டு ந ண்ட ல்‌ 1 
மன்னு மாறுநிற்‌ நரிசித்தோர்‌ வளமலி போச்ச்‌ :-  “ "* ்‌ 
அன்னு 'மாறுமித்‌, தீர்த்தமு மென்பெயர்‌ தோற்றி. த 
ட்ட மாறுதல்‌ க வேண்டுமென்‌ நிரந்தான்‌ க்‌ ்‌- கனு 





காமன்‌: வேண்டார்‌ வரமெலா ஈல்குபு கடுக்கைத்‌ “! 
தாம னவ்விலிங்‌ கத்துளே மறைந்தனன்‌ ணி? & ப 
தீமன்வாள்விழிச்‌ தற்பரன்‌ காமேச னெனு 8மார்‌"' : 
நாமன்‌ ரத்தம்‌ டப்ப தாலென ப ப ஆக்‌ 


காம: ம இர்த்தத்திற்‌: இவறிதி நாட்கல்‌. தாடிக்‌: : ல ட ன்‌ 
காம.னேத்திய.காமகா தனையுளக்‌, க௫வித்‌... . ட 
காமர்‌, பூக்கொடு போற்றுவார்‌ கருத்தடை நினைத்த. . : 
காம்‌ மூற்றவு மெய்துவர்‌ கதியும்‌ ன்‌ க கலப்பர்‌ ..' 





Amana HILT 


கத்த, டொழுல்‌ ௧ காமா 'தப்பிரான்‌ வாவு. 







சார. வோதின மாதவ, ரெழுவர்‌. கள்‌ சார்ந்து. 
வீ 'ரமாமழு 'வேர்தியோன்‌. பூசனை விழைந்து... me. 
பார ட்ட முத்தியிற்‌. படர்திறம்‌ , பகர்வாம்‌. 


2 2 காமேசப்படலம்‌. ழற்றில து... i woes அர 


2 குகப்படலம்‌உகப்குத்‌ தகலிகத்தம்‌ க ஸப ர்க 





௧௯௬ திருத்துருத்திப்புாணம்‌ 
௨௩-வது காமேசப்‌ படலம்‌ 
வேதங்களால்‌ அதிக்கப்படுவதும்‌, : வெபெருமானுக்கு மழ்ச்‌ 
இயைச்‌ செய்வதும்‌, யாவர்க்கும்‌ எண்ணிய காரியங்களை ... எளிதில்‌ 
முடிக்க வல்லதும்‌, திருத்துருத்தி யென்னுந்‌ திருத்தலமே யாகும்‌. 
இதில்‌ -அக்கனி வழிபட்ூப்‌ பாவத்தைத்‌ . தொலைத்ததையும்‌, 
சோழன்‌ தன்‌ மனைக்குண்டான குட்டகோயை மாற்றி உய்ந்த 
தையும்‌, வருணன்‌ வழிபட்டுச்‌ 6சலோதரம்‌'? என்னும்‌ நோய்‌ நீங்யெ 
தையும்‌, காளி திருகடங்கும்பிட்டு ஊர்க்காவல்‌ செய்கன்றதையும்‌ 
பிறர்கள்‌ வழிபட்ட திறத்தையும்‌, ஈல்ல தூய்மையான இவதீர்த்தங்கள்‌ 
இருப்பதையும்‌, இறப்போர்கள்‌ வந்து.மேற்கதி. பெறலையும்‌, இதனைச்‌ 
சுற்றியுள்ள இறந்த தலங்களையும்‌ காமவேள்‌ - கண்டு உணர்ந்து 
இவ்விடத்தில்‌ நாமும்‌ ஓர்‌ இவவெக்குறி ஒன்று நிறுவி வழிபட்டு 
எம்பெருமான்‌ திருவருளை நிரம்பப்‌ பெறலாமென்னுஞ்‌ இந்தனை 
யோடு திருத்துருத்தி ஆலயத்திற்கு. நிருதித்திசையில்‌ சென்றனன்‌. 
ஆங்கே அக்காமவேள்‌, தேவதச்‌ சனையழைத்துக்‌ கோபுரம்‌, மண்டபம்‌, 
கருப்பத்கருகம்‌, முதலியன அமையத்‌. திருக்கோயில்‌ ஒன்று செய்வித்‌ 
தனன்‌. அதற்குத்‌ தென்பாகத்தில்‌ ஓர்‌ திருக்குளந்‌ தோண்டி அக்‌ 
கோயிலில்‌ எம்பெருமானை வழிபட எண்ணிச்‌ சிவக்குறி ஒன்று நிறுவி 
அத்திருக்குளத்தில்‌ ' மூழ்கு அர்கீரால்‌ - எம்பெருமானை ஆட்டி, நன்‌. 
மலர்கள்‌ சூட்டி, திருவமுது ஊட்டி. எம்பெருமான்‌ . திருமுன்‌ நின்று 
அதி சொல்லுவானாயினான்‌. பின்‌ பலவாறு துதித்து நின்ற காமவேளை 
கம்பெருமான 5 கடைக்கண்‌ சாத்தியருளி னிகும்பிய தொன்றை ' 
உரைப்பாய்‌”' என்றருளிச்‌ செய்யக்‌ காமவேள்‌ அன்புடன்‌ வணங்க, எம்‌ 
பெருமானை : ! அக்காலத்தில்‌ அதியாமையரல்‌ அடிகள்‌ மீது' பேன 
ஓர்‌ அம்பைத்‌ தொடுத்து- அதனால்‌. வந்த தீங்கைத்‌ தெரிந்து கொண்‌ 
டேன்‌. “இனி அடிகளாயெ நம்மிடத்தில்‌ எந்தக்‌ காலத்திலும்‌. எதிரா 
மலிருக்கும்படி. வரந்தந்தருள வேண்டும்‌? இன்னும்‌ இந்தச்‌ சிவக்குறி 
யிலே என்‌ பெயர்‌ பூண்டு தேவரீர்‌ ! எழுந்தருளி உம்மைக்‌ காண்பவர்‌ 
எவர்க்கும்‌. போகங்கள்‌ அனைத்தும்‌. வழங்கவேண்டும்‌, 27 “இத்திருக்‌ ்‌ 
குளமும்‌ என்‌ பெயர்பெற வேண்டு” மென்று இரந்தனன்‌,. எம்பெரு 
மானார்‌ அவ்வரங்கள்‌ அனைத்தையும்‌ அவனுக்கு -வழங்கயெருளி அச்‌ 
'இவக்குறியிலேயே மறைந்தருளினர்‌. அன்றுமுதல்‌ எம்பெருமானைக்‌ 
காமேசனெனவும்‌ அத்திருச்‌ குளத்தைக்‌ காமன்‌ குளமெனவு இவ்வுல 
கம்‌ வழங்குவதாயிற்று. -காமதீர்த்தத்தில்‌ வென்‌ “இரவில்‌ மூழ்‌ ௮க்‌ 


எ்ழுமுணிவர்‌ / பூசைப்‌! படலம்‌. க்கள்‌ 


காமநாதனை வழிபடுவோர்‌ கருத்தில்‌ சொத்தனயாவும்‌ பெற்று இன்‌ 
புறுவர்‌. 
௨௩-வது; காமேசப்‌ படல ற்றி 


௨௫-வது, எழு முனிவர்‌ பூசைப்படலம்‌ 


எண்ணிய திருத்துருத்தி யிறைதிரு மணக்கோலங்‌ 

கண்ணிய பலருள்ளுங்‌ கதிந்தினு மருச்சித்த 

புண்ணிய ரெவாவரைப்‌ புகன்றிட வேண்டுமெனுர்‌ 

தண்ணிய விஈமரைக்குச்‌ சாற்றுவன்‌ நருமசன்மன்‌ . . க 
< 

காபெ னாங்ரெசன்‌ கெளதமன்‌ மார்க்கண்டன்‌ 

மாசில்வண்‌ புகழ்வசிட்டன்‌ மாதவப்‌ புலத்தியன்மண்‌ 

பேசிய தமிழ்விரித்துப்‌ பிறங்ககத்‌ இயனென்னு' 

. மேசினன்‌ முனிவரரோ ரெழுவரு மகிழ்கூர்ந்து ' உ 


எண்ணிய சீவன்முத்தி யெய்தியின்‌ புறுமாறு 

கண்ணிய வுளத்தினராய்க்‌ காமரு புவியுள்ள 

தண்ணிய பெருந்தீர்த்த யாத்திரை முதற்சாற்றும்‌ -...... 
புண்ணிய க க போற்றிட வெழுந்தனரே.. ௯. 


ஆரரு 'ணந்திபிரா னவர்க்கெதி ருறத்தோன்றிப்‌ - 

போரு ளெழுமுனிவீர்‌ ர்‌ பேணிய. தினிதடையக்‌ 

கூரரு ளித்தலமே குறிக்கொளும்‌ படியுழக்கு 

மோரருள்‌ பிறிதிதுபோ ௮தவுத லிலையென்றான்‌ . ௪ 


என்றலு மவனடி தாழ்௬்‌ தெழுபெரு முனிவரருங்‌ 
கன்றல்செய்‌ ப்வத்துயரங்‌ கழிந்துயர்‌ முத்தியுற - 
: நன்றமை யித்தலத்து நாஞ்செயும்‌ பணியாது. 5. 
வென்றமை. பதோயிம்‌ விளம்பென வவன்விளம்பும்‌:  .. ௫ 


(ப னிக்கு மித்தலத்தோர்‌. வலிக்கப்‌ பட்டையம்‌ அ a 
களிதரு மலராதி கைக்கொடு பூசித்த ‘ ப 
லொளிதரு மிறைதோன்றி யுளங்கரு திக்கு.” ல 

4: மளிதரு மனத்தின்னே க்‌ தட கம்‌ சி 


௧௯௮ ்‌ இருத்துருக்திப்புர்ணம்‌ .. 


* 1) மன்னிய சயிலாதி வாய்மொழி செவியேற்றுப்‌ : 


பன்னிய திருத்துருத்திப்‌ பரன்றளி வளித்திக்கற்‌ 
அன்னிய தளியொன்‌ ற துலங்குற வினிதாற்றி 
யுன்னிய சிவலிங்க மொன்றதி அுறநிறுவி 


வரைதரு புனற்பொன்னி மஞ்சன மலர்தூப 
முரைதரு நறுந்பே முறுசுவை யாரடி.இல்‌ 
- புரைதரு முபகரணம்‌ பொலியமற்‌ றவுக்கொண்டு 
கரைதரு முள்ளன்பிற்‌ பூசித்துத்‌ ததிகரைவார்‌: 


அவனவ ளதுவெனல்கொண்‌ டாட்டுவை யுலகமெலா - 


மவனவ ளஅவாயு :மல்லையுமா யொளிர்வோ 
யவனிமு னோரெட்டு மாகிய வுருவத்தாய . 


வவமற வருள்புரியென்‌ றறைந்தனன்‌ கானே 


்‌ தூதமுங்‌ கடந்துபொறி புலன்களுங்‌ கடர்தவைச௪ ரர்‌ 
பேதமுக்‌ கலைகாலப்‌ பெருக்கமுங்‌ கடக்துவிக்து 
நாதமுங்‌ கடந்தொளிரு நல்லவ பிறப்பாலா . 
மேதமென்‌ பதையறுத்தி யென்றன னாங்டெசன்‌ 


மந்திர முதலாக வழங்கு மா ராறுருவு ' 

மைர்‌ தொழின்‌ மூலமென வறையுமொன்‌ பானுருவு 
முந்திய மண்முதலெட்‌ டுருவமு முற்றுமிலாய்‌ 
கந்துத லொழிர்தருள்செ யென்றனன்‌ கெள்தமனே: 


காலனைக்‌ கடிந்தடியேற்‌ கருளிய கண்ணுதலே . 

மாலினைக்‌ கணைசெய்த மாமதின்மூன்றுஞ்‌ சுட்டா 
யோலமென்‌ றடைவானோ  ௬ுயவிட்‌ முண்டவனை ' 
சாலவின்‌ பருளென்றான்‌ -றவத்துயர்‌ மார்க்கண்டன்‌ 


( 


பிறவியை, மினிலேண்டேன்‌. பெற்திமற்‌ வு ட்டு 


மறவியி னே அம்பிற கடவுளர்‌ வழிபட்லற்‌ ' 


அறவிமற்‌ நிவனெனக்கென்‌ றுசைசெயும்‌ படிய்ளித்தி ப 


பவர்‌ லொடுமென்றா னருந்தவத்‌ அயர்வடட்டன்‌ . 


௧0 


க்க 


- க 


எழுமுனிவர்‌ பூசைப்‌ படலம்‌. 


பவமெனல்‌ யாரன்வேண்டேன்‌ பற்றுதி யொன்றென்னிற்‌. - 
சிவசிவ சங்கரமா தேவவிச்‌ சுவநாத 
வுவமையி லாதகுணத்‌ அத்தம்வெனத்‌ அதித்தே _* 
ல்‌ வருளென்றான்‌ நவக்‌ புலத்தியனே 


தவ வட னெடுங்குலத்‌. துதியற்க 
வினைவழி யுதித்திடினும்‌ வீக்தொழி குகவுடனே : 
புணயிழை. யொருபாகப்‌ புண்ணிய விவ்வரந்தா 
வினையல சீறவடயேற்‌ கென்றன. எ கத்தியே 


எழுமுனிவரு வவர ே றத்திடு oo 
முழுமுதல்‌ குறிநின் று மொய்யொளி கொளத்தோன்றிப்‌ 
ப்முதற்‌ நீர்வேட்ட படியனைத்‌ அங்கொடுத்‌ தோர்‌ 


சீழுவுறு வென்றுத்த 1 இருப்பிமால்‌ த்‌ 


மனிதம்‌ ரிலிங்கமெனு முழுப்பெய ரொன்றுற்றுத்‌ 
-தனியமர்‌ தருமிவணீர்‌ தாபித்த செழுங்கோசங்‌ 
கனிதர விதுபோற்றல்‌ கடைப்பிடிப்‌ பவரெல்லாம்‌ 
புனிதமிக்‌ கவராகிப்‌ பொலிகுவர்‌ நாணாளும்‌ 


ன த்தால்‌ மரத்தளிக்‌ கோசம்போற்‌ 
பன்னிய விதமுதலாம்‌ பற்பல கோசத்து 
மின்னிய பொலிவெய்தி விளங்குவ மெஞ்ஞான்‌ ற! 


ம்‌ ல்ல த்‌ னுட்புகுர்தான்‌ 


மை றமுடிப்‌ பகா மறைதலு கனிக்ரெலான்‌ 
குறையறுத்‌ தனமென்று கூறுபு களிப்பெய்தி 
நிறைதரப்‌ பினும்பூசை நிகழ்த்திச்சன்‌.. ஞள்வ௫த்‌.து. ்‌ 
முறைமையிற்‌ பொலிசீவன்‌ முத்தர்க ளாயமர்ந்தார்‌ . 


எழுமுனி வரும்போற்று மிலிங்கான்‌ மான்மியத்தைப்‌. 
பழுதற வெடுத்தோதல்‌ . வல்லவர்‌ பாரிலெவர்‌. . . 
புழுகணிர்‌ தெர்ருவருணன்‌ பூசித்த குறிபோத்றித்‌ 
கழுவொகு, வன்கொடு நோய்‌ தவிர்ர்தது மெடுத்துரைப்பாம்‌ 
.. எழழனிவர்‌ பூசைப்படலம்‌ ழற்றியது, ' 
. ஆகப்‌ படலம்‌ ௨௪ க்குத்‌ திருவிருத்தம்‌ ௬௫௦ 


௧௬௯௯ 
௧௫ 


ன்‌ 


௨.௦ - 


௨00 'இருத்அருத்திப்புராணம்‌. 
௨௪-வது; எழுமுனிவர்‌ பூசைப்‌ படலம்‌. 


காபென்‌, ஆங்கெசன்‌, கெளதமன்‌, மார்க்கண்டன்‌, வூட்டன்‌, 
புலத்தியன்‌, றின்‌ என்ற எழுமுனிவர்களும்‌ ஒன்றுகூடிச்‌ வேன்‌ 
முத்தியை அடைந்து இன்புற எண்ணி இந்ரிலத்திலுள்ள தீர்த்த யாத்‌ 
திரை முதலான நோன்புகள்‌ அனைத்தும்‌ செய்தற்கு எழுந்தனர்‌, அப்‌ 
போது ஈந்திபெருமான்‌, அவர்கள்‌ முன்னாகத்‌ தோன்றியருளி முனிவர்‌ 
காள்‌! (:ரீவீர்‌ விரும்பியதை இனிதுபெற்த்தகுர்தது திருச்அறாத்தியே. 
இதனைப்‌ போல அருளை வழங்கத்‌ தகுந்த தலம்‌ வேறில்லை!” என்றான்‌. 
இ.அகேட்ட போதே முனிவர்கள்‌ அனைவரும்‌, அப்பெருமான்‌ திரு 
வடி யில்‌ விழுந்து வணங்கு அடிகேள்‌! “இத்தலத்தில்‌ முத்தி யின்பத்‌ 
தைப்‌ பெறுதற்கு யாம்‌ செய்யும்‌ பணியாது? அதனை அடியேங்களுக்கு 
அருளிச்‌ செய்தல்‌ வேண்டு”? மென்று நந்தியடிகள்‌ பால்‌ . விண்ணப்பஞ்‌ 
செய்தனர்‌. அப்பெருமானார்‌ அம்முனிவர்களை கோக்‌ அறவோர்காள்‌! 
“இத்தலத்தி ல இவக்குறி ஒன்று நிறுத்திப்‌ பூக்களைக்‌ கொண்டு 
பூசித்து வழிபட்டால்‌ அக்குறியிலே ஈம்‌ இறைவனார்‌ தோன்றி உமக்கு . 
உன்னியதை அளித்தருளுவர்‌. ஆதலால்‌ இப்போதே அன்போடு 
அதனைச்‌ செய்வீர்களா?! என்று கூறி அகன்‌ றருளினர்‌. ஈம்‌ நந்திபெரு 
மான்‌ அருளியதை ௮கத்திற்‌ கொண்ட அம்முனிவர்கள்‌ அனைவரும்‌ 
திருத்துருத்தியில்‌ வாயுத்திசையில்‌ திருக்‌ கோயில்‌ ஒன்று சமைப்பித்தூ ” 
அதில்‌ வெக்குறி ஒன்று நிறுவி, உள்ளன்பால்‌ -காவிரிரீர்‌. கொண்டு 
வழிபட்டுத்‌ அதி செய்தனர்‌, _ தனித்‌ தனிய மூனிவர்கள்‌ அனைவரும்‌ 
அதி செய்தபின்னர்‌ அத்துதக்கு மஏழ்‌* தருளிய? வெபிரான்‌ முனிவர்‌ ' 
லிங்கத்‌ தினின்றுந்‌ தோன்றியருளி முனிவர்கள்‌ 1. இத்திருக்‌ துத்திக்‌ 
கோயிலின்‌ சிவக்குறியைப்‌ பால்‌ ஈங்குள்ள எல்லாச்‌ வெலிங்கங்களி ஓம்‌ 
எப்போதும்‌ விளங்குவோ மென்று அருளி மறைக்தனன்‌, எம்பெரு 
மான்‌ மறைந்தருளிய பின்னர்‌ முனிவர்‌ களிப்புற்றுப்‌ பின்னரும்‌ வழி 
பட்டுச்‌ ல நாட்கள்‌ அவ்விடமே தங்கச்சிவன்‌ முத்தர்க ளானார்கள்‌. 


௨௫ வது எழழனிவர்‌ பூசைப்படலம்‌ ழற்றியது. 


| பட்ட. 


சிவப்த்தன்நோய்‌£ர்ந்தபடலம்‌ 


௨௫-வது சிவபத்தன்நோய்‌ தீர்ந்தபடலம்‌ 
வன்னியடி தொழுமிலிங்கர்‌ தனயடைர்‌ சதார்‌ மாச்சோழன்‌ ' 
பன்னியருள்‌ பெற்றதுபோற்‌ பகர்மற்றைக்‌ குறிகளைச்சார்ந்‌ 
துன்னியருள்‌ பெற்றவரு முளரேனன்‌ குரைத்தியென ' ' 
முன்னிவிஈ மரைகேட்கத்‌ தருமசன்மன்‌ மொழிகுவான்‌ 


கண்டையா னுகைத்தருளுங்‌ காபாலிக்‌ கன்புடையான்‌ - 
றெொண்டையா தரிப்பார்பாற்‌ றொக்கபெரு ரேயத்தா 
னிண்டைமா மலரானு மிணையாகாத்‌ தவமுனிவன்‌ 
பண்டைரா ஞளனொருவன்‌ பரிச்சேப னெனும்‌ பெயசான்‌ 


அனையன்மனை யொடுவாழ்கா ணெடுங்கால மருந்தவஞ்செய்‌ 
தினைதலற வொருமகவை மீன்‌ றுசிவ பத்தனெனப்‌ 
புனையுமொரு பெயரிட்டுப்‌ போற்றிவளர்த்‌ இடவளர்ந்து 
துனையமறை முதற்பலவுந்‌ தொழுதந்தை பாலுணர்ந்தான்‌ 


மறையாதி கலைபலவுந்‌ தந்‌தையினும்‌ வடித்‌ அணர்ந்தே 
யிறையாதி பகவனொரு சவனேயென்‌ நிதயமலைத்‌ 
அறையாதி யாச்சிரமத்‌ தொழுகுவா னந்நாளிற்‌ 
குறையாதி யெனவரந்‌ அ கூடியதோர்‌ கொடுங்கயரோய்‌ 


அன்னையு மத்தனுரோக்கி யழுதவலித்‌ அளர்தேம்பி 
முன்னைவினை யிப்படியோ முடிந்ததென முகம்புலர்க்‌து 
பின்னைமணி மந்திரநன்‌ மருக்திவையாற்‌ பெயர்த்திடவு 
மென்னைபுரி பினும்பெயரே ட அத்த க்‌ 


நிறைமதிய காளாக்குகாட்‌ குறையுகீர்‌ யில்‌ ட்‌ 
குறைபடுதன்‌ முதற்பலவுங்‌ குறித்துணர்க்த வெபத்தன்‌ 


முறையினொரு தந்தையடி பணிர்தெழுக்கு முதிர்கொடுகோ 


யறையுமென வரு த்துத far காரணம்யா திருளென்றான்‌ 


பெரும்‌ ஞுலயத்துட்‌ சென்ற இயற்றினையோ 


சிவபெருமா, னாலயத்துச்‌ செழும்பொருள்கள்‌ கவர்ந்தனையோ > 


சிவபெருமா.னாலயத்துக்‌ இடையூறு செய்தனையோ ்‌ ்‌ 
சிவபெருமா னாலயத்துச்‌ அனர தன ட 
20 


௨௦௧: 


௨௦௨ திருத்துருத்திப்புராணம்‌ 
பரமசிவ னடி யரரைப்‌ பயமுறுத்தி வைதனையோ 
பரமசிவ னடியாரைப்‌ பட்டினிவைத்‌ தண்டனையோ . 


பரமசிவ னடியாரை யவமதிப்புப்‌ பண்ணிணயோ 
பரமசிவ னடி யாரைப்‌ பரவாம லிருந்தனையோ 


கற்றவரை யவமதித்துக்‌ கண்ணின்‌ றி வைதனையோ 
கற்றவரை யோம்பாது கையகல விடுத்தனையோ 
கற்றவரைக்‌ கொடியவர்பால்‌ விடுத்தனுக்கல்‌ கண்டணையோ 
கற்றவரைப்‌ பொருளிழக்கக்‌ கண்டுவப்புற்‌ நிருந்தனையோ 


உற்றபெரி யவர்தருமீ ஜொருகையா லேற்றனையோ 
வுற்றபெரி யவர்தருடீ றோம்பா அ சிந்தனையோ 
வுற்றபெரி யவர்தரு£ றொழிகவென மறுத்தனையோ 
வுற்றபெரி யவர்தருநீ றேலாம லோப்பினையோ 


மறைநிந்தை புகன்றனையோ மன்னுசிவா கமமெனும்பஃ 
அறைநிந்தை புகன்றனையோ தூயகண பதியாதி ் 
யிறைநிர்தை புகன்றனையோ வேற்றமறையவ சொழுக்க ' 
முறைநிந்தை புகன்றனையோ மூண்டதினு மெவ்வினையோ 


நந்தவனஞ்‌ சிதைத்தனையோ நந்தவனத்‌ தளுக்தளிர்த்‌ அச்‌. 
சந்தமிகு கூவிளங்க டரணிவிழச்‌ இதைத்தனையோ 
வந்தமில்புண்‌ ணிய௩திக்க ணனுதெங்கள்‌ செய்தனையோ 
முந்தவரு பசுக்கடமைப்‌ புரவாது முனிந்தனையோ 


கன்றுமெலிந்‌ திளேத்தொழியக்‌ கறந்துபா லருந்தினயோ. 
கன்றுமரித்‌ தொழிர்தபினுங்‌ கறக்துபால்‌ கவர்ந்தன்யோ 
கன்றுமுளத்‌ தான்புன அண்‌ காலையிடை விலக்னையோ 
கன்றமுளத்‌ தான்வருந்தக்‌ கைத்தண்டாற்‌ பண கப்‌ 


பொருளடைக்‌ அஞ்‌ சிவதருமம்‌ போற்றாது போக்னெயேோ 
பொருளடைந்தும்‌ வறியவரைப்‌ புரவாது புதைத்தனையோ 


௧௦ 


ல்‌ 


௧௩. 


பொருளடைந்து மறமிதெனும்‌ புரையோர்சொன்‌ மறுத்தனையோ. வ்‌ 


பொருளடைந்து ற்‌ போக்காது போக்கிணனையோ 


கச 


சிவபத்தன்தோப்‌ர்ந்தப்டலம்‌ 


இன்னுமெ௫ செய்தனையோ. வெவ்வினைவர்‌ அற்‌ றதுவோ 
மூன்னுமது கயரோயாய்‌ முடிவுற்ற திப்பிறப்பின்‌ 
மன்னுமெ.து வந்தாலும்‌ வள்ளலருட்‌ குறிப்பூசை 
யென்னுமொரு கழுவாயுண்‌ டெவ்வினையுங்‌ கெடுத்திடுமே 


கண்ணுதல்பூ சனைதிறந்த கழுவாயே யாமெனினும்‌ ' 
விண்ணுதன்மாத்‌ தலத்தடைர்‌.து செயினதிக விசேடமதா 
மெண்ணுதலி னெவ்வுயிர்க்கு மெவ்வினையும்‌ போக்‌இடுவான்‌ 
மண்ணுதலோர்‌ தலமுண்டு வண்டூருத்தி யபதனாமம்‌ 


அத்தலங்கண்‌ ணுற்றாலு மன்புகொள வ௫த்தாலும்‌ 

பித்தலமந்‌ தறஞானம்‌ பெற்றுயர்வ ரையமிலை 
முத்தலமும்‌ புகழ்‌ குறியின்‌ முறைபூசத்‌ தினிதேத்திற்‌ 
கைத்தலவா மலகமெனக்‌ கருதியவை யனைத்துமுறும்‌ 


ஆதலினத்‌ தலத்தடைதி யத்தலத்திற்‌ பதுமமலர்ந்‌ 
தோதலின்முற்‌ முப்பெருமை யொருதீர்த்தம்‌ பெர்லிக்தமருல்‌ 
காதலின்மற்‌ றதின்‌ மூழ்கிக்‌ கருத்‌ துறவெண்‌ ணீறணிந்து 
சாதலினார்‌ அ.பர்பேரத்கித்‌ த நமெழுத்தைர்‌ அங்கணித்தூ 


சொன்னவா றறிபவரைத்‌ தூயபெருங்‌ கருணையரும்‌ 
பன்னமா மூலையாளை யலர்கெழு முத்‌ தாலநரிழன்‌ 
மின்னவாழ்‌ மணவாள வித்தகனை யம்பிகையை 
நன்னர்வாய்ப்‌ புறப்பணிந்து ஈர்த்த அல்கல்‌ 


ஒருரிருதித்‌ திசையடையா வுதகவிறை பூசிக்கப்‌ 
பொருஅயர்செய்‌ சலோதரநோய்‌ போக்யெபுண்‌ ணியக்கு நியைத்‌ 
இருமலராற்‌ பூசித்துச்‌ சேவித்து வருவாயேற்‌ 
கருவமர்ரோ கொலம்‌ ட்ப. 'மொழிதருமே 


௨0௩ 


௧௫ 


௧௬ 


கசா 


தனு 


௨௦ 


என்றுரைத்துப்‌ பரிச்சேபன்‌ விடைகொடுப்ப வினிதிைஞ்சிம. ட்‌ 


கன்றுதலில்‌ பத்தன்‌. கயகோயை முருக்னெமென்‌ 
றொன்‌ றுபெருர்‌ அணிபினனா யுடனெழுந்து வானோருஞ்‌ 
சென்றுபுகத்‌ தவம்புரியுர்‌ திருத்துருத்தித்‌ தலம்பு குக்தான்‌ 


: ப்‌ உகு 


௨௦௪ . திருத்துருத்திப்புராணம்‌. 

வானோங்கு கோபுரமுன்‌ பணிர்தெழுந்து வாய்புக்குத்‌ - 

தேனோங்கு மலருத்தா லகத்தருவைச்‌ சேவித் அத்‌ 

தானோங்கு பெரும்பஅமத்‌ தடமாடி நீறணிந்து . 

கானோங்கு மலரிசைத்துக்‌ கருதுதளி வலஞ்சூழ்ந்து . ட... “௨ 


அ£ரயபெருங்‌ கருணையுருச்‌ சொன்னவா றறிபவரை 
நேயமிகு மரும்பன்ன வனமுலைநின்‌ மலத்தாயைப்‌ 
பாயவெழின்‌ மணவாளப்‌ பண்ணவனை யம்பிகையைத்‌ ட்‌ 
தோயவெழு பேரன்பிற்‌ ஜொழுதுபூ ரிகா ல்‌ அக 
உடையானை வெம்புலித்தோ லுடையான வேணியினா 
சடையானை யெண்ணாரு எடையானை யடுபூதப்‌ 
படையானை யெமக்குருவம்‌ படையானை -நறுங்கடுக்கைத்‌ 


தொடை.யானைத்‌ திருத்துருத்திச்‌ சொன்னவா றறிவான . ௨௪ 


- இவவண்ணஞ்‌ சிலநாளிங்‌ இனிதமர்ந்தூ பூசித்து 

வெவ்வண்ண நோய்தவிர்த்து மேவவரு ணஊணையாண்ட 

வவ்வண்ணப்‌ பெருமானை யன்பினிரு தித்திசைபோய்க்‌ 
சைவ்வண்ண மலர்குவித்தக்‌ கண்ணருவி பெருக்னெனால்‌ உடு 


ன டா. நிலைகண்டு சத்தியுறத்‌ ... 
. நனிவிரும்பு பெயர்சுகந்த குந்தள மா. தெனகவின்‌ று 
பனியமைந்த காவிரிநீர்‌ முகந்தாட்டிப்‌ பலயூவாற்‌,  . 
்‌ ௮னிதவிரப்‌ பூசித்துத்‌ தொழுதெழுவான்‌ ட. து ௨௬ 


மிக்கமறைச்‌ சொல்லாளை மேருவரை வில்லானை 
யொக்கவெழு நல்லானை. யுகைத்தருளும்‌ வல்லானை .... 
நக்கவரைப்‌ புல்லானை நாடாருட்‌ செல்லானை : 


/ 


பத்கணியு மெல்லானை சத்த லன்‌. ல்‌ ௨௪ 


புனலிறைவன்‌ பூசித்த புண்ணியனை ப ப 
மனநெழெப்‌ பூசித்துச்‌ இவபத்தன்‌ வருகாளி 
-னைகனுமங்‌ கெதிர்தோன்றி யடர்கயரோ யொடுங்கரு ரப 
... பினமுறநீக்‌ னெமென்று பேமெறைக்‌. தனனன்றே. ௮ 


சிவபத்தன்தோய்‌தர்த்தபடலம்‌ ௨௦௫ 
அர்தவரு ணேசனையு மக்கினியீச்‌ சுரனென்னும்‌ 
பந்தமில்சோ மேசனையும்‌ பகரோங்கா ளீசனையு 
நந்தலில்கா மேசனையு ஈன்முனிவ ரீசனையுஞ்‌ 
சந்தமுறத்‌ தொழுதேத்தி மூலலிங்கர்‌. தனையடைந்து ௨.௬ 


உள்ளமுரு கப்போற்றி யொழியாத விடைபெற்றுல்‌ 

கள்ளமிருய்‌ தர்தையர்தங்‌ கண்ணடைந்து வெபத்தன்‌ 
-றெள்ளவொளிர்‌ பெருமானைத்‌ திருத்துருத்தியிடைப்‌ போற்றித்‌ 
தள்ளமுடி யாக்கயரோய்‌ சாடியதை யெடுத்துரைத்தான்‌ . ௩௦ 


அந்தவிரு முதுகுரவ ரகத்‌ துவகை யெழக்கேட்டுச்‌ 

சந்தமிகு மொருமகளைத்‌ தமீஇயுச்‌சி மோந்திருந்தார்‌ 

பந்தமற மணந்துசிவ பத்தனும்‌. பன்னாள்‌ வாழ்ந்து 

க்க யவனடிக்&ம்‌ ஈண்ணிநயந்‌ தின்புற்றுன்‌ ட... ௬௪ 


முந்தைவினை யாலடைந்து மொய்த்தகய ர... 
திந்தைசெயும்‌ வெபத்தன்‌ நெளிர்‌தபோ ற்‌ நியதுரைத்தா 
மந்தைதவிர்ந்‌ தொருகதிரோ னடைர்தருகிப்‌ பூசித்து. 
வி்தைகெழு பகைதடிந்த மேதகவு ப த ட்‌ ட்‌ ௩௨ 
சிவபத்தன்‌ நோய்‌ தீர்த்த படலம்‌ ழற்றியது.... ....: 
ஆகப்படலம்‌ உடுக்கு திருவிருத்தம்‌ ௯௮௨. . 
௨௫-வது சிவபத்தன்‌ நோய்தர்த்த படலம்‌. 

முற்காலத்திலே 6 பரிச்சேபன்‌ ?” என்னும்‌ முனிவன்‌ ஒருவன்‌ ... 
உள்ளான்‌, அவன்‌ சிவத்தொண்டர்‌ பால்‌ மிக்க அன்புள்ளவன்‌. 
அவன்‌ மனையாளுடன்‌ மஒழ்க்து வாழ்னெற காலத்தில்‌ மகவு ஒன்று 
பெற்றனன்‌. அவன்‌ புதல்வனுக்குச்‌ சவபக்தனெனப்‌ பெயரிட்டு” வளர்த்‌ 
தான்‌. அப்புதல்வன்‌,; மறைமுதலாயினவெல்லாம்‌ தந்தைபால்‌ கற்ற 
னன்‌. அவன்‌ .இறைவன்‌, எம்பெருமானான தவனேயென்று துணிந்து 
நான்கு நிலையில்‌ ஒன்றான முதல்‌ நிலையில்‌ நிற்பவனானான்‌. . அதுபோது 
(முன்செய்த வினையே” யென்று கூறக்‌ 6 காசநோய்‌ ? - வந்துற்றது. 2 
அதனால்‌ நாளுக்கு. நாள்‌ தஸ்‌! உடல்‌ 'குதையு நுதலைக்‌ . கண்டு தந்தையார்‌ - 
அடியில்‌ விழுந்து வணங்கி 6 இக்கொடுகோய்‌ வருத்துத ற்குக்‌ காரணம்‌ 


௨௦௯ திருத்‌துருத்‌ இப்புராணம்‌ 


அருள வேண்டு” மென்று விண்ணப்பஞ்‌ செய்தனன்‌. அதுகேட்ட 
“ பரிச்சேபன்‌ ' எது எது செய்தனையோ ? எவ்வினை வந்து இவ்வாறு 
விளைத்ததோ ?  எவ்வினையாயினும்‌ சிவவழிபாடே அதனை விலக்‌ 
கத்தக்கதாகுமென்றா லும்‌, கறந்த தலங்கண்டு செய்வது அதனினும்‌ 
சிறந்ததாகும்‌. அதற்கு இவ்வுலகில்‌ கறந்தது திருத்துருத்தியாகும்‌. 
அஅ பார்த்தாலும்‌, வ௫த்தாலும்‌, மெய்ஞ்ஞானந்தரும்‌. அதில்‌ இவ 
வழிபாட்டை முறையே செய்தால்‌ நினைத்தவை அனைத்தும்‌ அடைய 
லாம்‌. ஆதலால்‌ நீ அதனை அடைந்து அதிலுள்ள தாமரைத்‌ தடாகத்‌ 
தில்‌ மூழ்கித்‌ திருவெண்ணீறு அணிந்து ஐந்தெழுத்தும்‌ ஓதிச்‌ சொன்ன 
வாறறிவாரையும்‌, அரும்‌.ன்னவன முலையாளையும்‌, உத்தாலநீழல்‌ வீற்‌ 
திருக்கும்‌ மணவாள நாதனையும்‌, அம்பிகையையும்‌ வணங்‌ அத்திருத்‌ 
அருத்தி ஆலயத்தினின்றும்‌ நிருதித்‌ திக்கை அடைந்து ஆங்குள்ள 
வருணலிங்கப்‌ பெருமானை வழிபடுவாயேல்‌, நினது கயநோய்‌ அகன்று 
ஒழியும்‌ ” என்று உரைத்தனன்‌. அப்போதே சிவபத்தன்‌ அப்பரிச்‌ 
சேபனை வணங்கி விடைபெற்றுக்‌ கொண்டு இக்கய நோயை அதற்‌ 
நினமெனத்‌ துணிந்து இருத்துருத்தியில்‌ வந்து த்தை பணித்தவாறே 
வழிபாடு செய்து அப்படியே நிருதித்திக்கல்‌ எழுந்தருளிய வருணலிவ்‌ 
கப்பெருமானையும்‌ வழிபட்டுக்‌ கண்ணின்‌ நீர்‌ சொரிந்து கவலை யுற்‌ 
றனன்‌. பின்னர்‌ அப்பெருமான்‌ தனியே அமர்ந்திருத்தலைக்‌ கண்டு 
“மணப்பூங்கோதை என்னும்‌ பெயருடன்‌ அம்மையை எழுந்தருளச்‌ 
செய்து இருவரையும்‌ காவிரிரீர்‌ கொண்டு பல பூக்களால்‌ பன்னாள்‌ 
வழிபட்டனன்‌ ௮௮ ரோக்யெருளிய எம்பெருமான்‌ ஆங்கு அவன்‌ 
முன்‌ எழுந்தருளி அன்பனே ! “நினது கயநோய்‌ இன்றோடு ஒழிந்த! 
தென்று மறைந்தருளினன்‌. அவ்வாறே கயநோய்‌ அகன்ற இவபத்தன்‌ 
ஆங்குள்ள தலங்கள்‌ முற்றும்பணிந்து தாய்தக்தையர்களை அடைந்து 
. தான்‌ பெற்ற பேறு முழுதும்‌ எடுத்துக்‌ கூறினன்‌. அது கேட்ட அவன்‌ 
தாய்‌ தந்தையர்கள்‌ அச்வெபத்தன அகமுருகத்தழுவி உச்சிமோந்து 
ம௫ழ்ந்தனர்‌, அச்சிவபத்தன்‌ மணம்‌ பெற்றுப்‌ பன்னாள்‌ வாழ்ந்து 
சிவபிரான்‌ திருவடி 'நீழலிற்‌ சென்று இன்புற்றனன்‌. 
௨௫-வது, சிவபத்தன்‌ நோய்தீர்ந்தபடலம்‌ ழற்றியது, 





கதிரவன்பூசைப்படலம்‌ . ௨௦௪ 


௨௬-வது, கதிரவன்பூசைப்படலம்‌ 
உத்தம தலங்க ஞள்ளு முத்தம மாந்து ருத்தி 
யத்தலத்‌.தெய்திப்‌ பூசை யம்பிகா பதியை யின்னுஞ்‌ 
சத்தமிக்‌ குவப்பச்‌ செய்தார்‌ யாவர்தேர்ந்‌ அரைத்தி யென்ன 
வித்தகத்‌ தரும சன்மன்‌ விளம்புவான்‌ விநம ரைக்கே க 


தழைகருங்‌ கூந்தற்‌ செவ்வாய்த்‌ தடமுலைத்‌ திதிமுன்‌ பெற்ற 

விழைபல மகார்க ளுள்ளு மிக்கமே தகவோன்‌ வெற்றி 

யிழைபுனை வித்துன்‌ மாலி யெனும்பெயர்‌ படைத்த வீரன்‌ 7 
குழைமனச்‌ சுரர்க எஞ்சக்‌ கொறு கொறுத்‌ தெழுபோர்‌ வல்லான்‌ ௨ 


அன்னவன்‌ கருணை யாலே யம்பிகா பதிதான்‌ மேய 

வென்னபஃ றலங்க ஞள்ளு மேற்றமாந்‌ தலம்யா தென்று 

மின்னகு மழைக்கோள்‌ பாற்போய்‌ வினாயுணர்ந்‌ தடைந்தானென்ப 
வுன்னரு வளங்கள்‌ வாய்ந்த வுத்தால வனத்தை மாதோ ௩ 


உத்தால வனத்தை யண்மி யுறுவன மனைத்து கோக்க 

யித்தாலத்‌ திதுபோல்‌ வாய்ப்ப அள வுவகை பூத்து 

ஈத்தாலத்‌ இஇரி யேந்து நாதனுக்‌ கணையா யுள்ளா 

னத்தாலம்‌ பலசொற்‌ மாலு மருச்சீரிங்‌ குளதென்‌ நோர்ந்தான்‌ ௪ 


யிந்தநற்‌ ருன3மமேகா மெண்ணிய தெய்துர்‌ தான, . 

முந்தநங்‌ குரவன்‌. சொற்ற மொழிபழுதாமோவென்று 

பந்தமுற்‌ ஜொழிக்குர்‌ தெய்வப்‌ பஅமதீர்த்‌ தத்‌. தண்‌ மூழ்க 

சந்தநற்‌ பூதிபூசித்‌ தாக்கெ ருத்தி ராக்கம்‌ - ௫ 


மறையது சாரமென்ன வடித்தவைர்‌ தெழுத்‌.து மெண்ணிக்‌ 
குறையறச்‌ சொன்ன வாறே குறித்தறி பவர்முற்‌ சென்று 
நிறைதரு மன்பிற்‌ ருழ்ர்து ஞஜெரேலென வெழுசக்அ பூமுற்‌ . . 
கறையற நேடிக்கொண்டு காதலிற்‌ பூசை செய்வான்‌. . ௬ 


அனகனைப்‌ பூசை யாற்றி யடிதொழு தரும்ப ரன்ன 

வனமுலை யவனைப்‌ போற்றி மணவாளப்‌ பிரானைத்‌ தாழ்ந்து 
பனவர்தங்‌ குலத்துதித்த பாவையைப்‌ பரிந்தர்ச்‌ சித்து. 

மனநெகிழ்‌ தரவுத்‌ தாலத்‌ தருவையும்‌ வழுத்தி னானே எ 


௨௦௮ தருத்அருத்திப்புரணம்‌. . 


பதிக்கொரு அணையாய்‌ வந்த பாய்புகழ்க்‌ களிற்றின்‌ ருளுக்‌ 
அ திக்கினி தருளா நிற்குஞ்‌ சுந்தரக்‌ குமரன்‌ றாளூ 
மதிக்கரி தாய மற்று வரணவா னவர்பொற்‌ முளு 

நிதிக்கல மாகச்‌ சென்னி யேந்துபு நேயம்‌ பூண்டு 


ஆன்‌ றபே ரழலோன்‌ போற்ற வக்இனீச்‌ சுரனாய்ப்‌ பின்னர்த்‌ 
தோன்றவோர்‌ சோழன்‌ போற்றச்‌ சோழேச னாய வள்ளல்‌ 
சான்றபொற்‌ பதமு மோங்கா ளீசன்பொற்‌ முனா மாமை 
கான்றசீர்‌ மேனி வாய்ந்த காமேசன்‌ மலர்ப்பொற்‌ ளும்‌ 


வருணனுக்‌ கருள்சு ரந்த வருணேசன்‌ மலர்ப்பொ ற்றாளு 
மருணனி சுரந்சே ழையர்க்‌ கருளிய பெருமான்‌ மாள : 
மருண்மனர்‌ தபுத்துப்‌ போற்றி வயங்குமோ ரிடத்தி ருந்து 
தெருண்மலி தவமேற்‌ கொண்டான்‌ நிறல்கெழு வித்துன்மாலி 


வளியுண வேது மின்றி வண்பனிக்‌ கால முற்று 
மளிகெழு புனலு:*. புக்கு மாதப மழற்றுங்‌ கால 
மொளிகிழ லழலுட்‌ புக்கு முறுதவஞ்‌ செய்தான்‌ "செந்தி 
வெளிமுக டளாவ நோக்கி விண்ணவர்‌ வெதும்பி னாரே . 


ஆயதோர்‌ காலத்‌ தைய னவனெதிர்‌ தோன்றி நின்று 
மேயநின்‌ கருத்தென்‌ னென்ன விரைமலர்‌ தூவித்‌ தாழ்ர்து 
நாயனே கதிசோ னாகு ஈல்வரம்‌ தருதி யின்னும்‌ 


பாய்வோர்‌ a தேரும்‌ பரிந்தருள்‌ செய்தல்‌ வேண்டும்‌: is 


இன்‌ பட்‌ கதி? ரான்‌ போல யானுமா மேருச்‌ சூற்ந்து 


மன்னுதல்‌ வேண்டு மென்றா னருளுபு மறைந்தான்‌ வள்ளன்‌ 


மின்னுசெங்‌ கதிரோ னானான்‌ மேவிய வித்துன்‌ மாலி 


பின்னு மோர்‌ காற்பொற்‌ தேரும்‌. பசிபரிடுன்‌ டெதிர்ரின்‌. றன்றே 


சொன்னவா றறிவார்‌. மேய கோயிலைச்‌ சூழ்க்து போத்தி... 


- ௧௦ 


௧௨ 


௩ 


யன்னவாம்‌ பரித்‌ தீர்‌ மேற்கொண்‌. டலங்‌ விண்‌ ணெமுக்தான்‌. யாரும்‌ 


பன்னவா மதிதி மைந்த னாய்த்திதி மைந்தன்‌ பார்கின்‌ ' ன்‌ 
“ஜென்னகா ரணமோ விண்ணத்‌ தெழுந்தன ன.அம்பூ செக்‌ 


௧௪ 


கதிரவன்‌ பூசைப்‌ படலம்‌ ௨௦௯ 


விண்ணெழு புதுமார்த்‌ தாண்டன்‌ வியனுல கவரை நோக்கிக்‌ 
கண்ணொடு நகையும்‌ தோற்றான்‌ கருமசான்‌ றென்றுட்‌ கொள்வீ 
செண்ணுறு பழிசற்‌ றேனு மிலாவெமைக்‌ கொள்மினென்று 
துண்ணென முழங்கிக்‌ கூறிச்‌ சுடர்செய்பொற்‌ றேர்ந டாத்தும்‌ ௧ 


ல 


அன்றியு மொருவன்‌ பெற்ற வன்னைய ரிருவர்‌ மாட்டுத்‌ 

துன்றிய வொருபி தாவிற்‌ குதித்துளேஞ்‌ சொல்லு மீதால்‌ 
வென்றிசெய்‌ சாதிபேத மேவினா மல்லோ மேனு 

மொன்றுகஞ்‌ சிறப்பன்‌ னானுக்‌ இலைய அரைப்பக்‌ கேண்மின்‌ ௧௬ 


இறுவிதி யாகஞ்‌ சார்ந்து வெவப ராதி யென்னு 

மறுவின னவனஃ தில்லா மாண்பினேம்‌ யாமா லின்னு 

முறுபரி நடத்தும்‌ பாக னூருவில்‌ லவனம்‌ பாகன்‌ 

பெறுமொரு மறுவி லாதான்‌ பேசுவ தின்னு முண்டால்‌ கள 


பாகன்பெண்‌ ணுருவ மாகப்‌ பதைபதைத்‌ தெழுந்தணைத்தோர்‌ 
மோகதந்தீர்‌ குரங்கைப்‌ பெற்றான்‌ மொய்குழன்‌ மனையாட்‌ சேர்ந்து 
சோகஞ்செய்‌ காலற்‌ பெற்றான்‌ றுதியிலோர்‌ முடவற்‌ பெற்றான்‌ 
மாகஞ்செய்‌ மயன்றன்‌ சாணை வைத்அறத்‌ தேய்க்கப்பட்டான்‌ ௧௮ 


அவனுடைச்‌ சரித மின்னு மறைதரி னருவ ருப்பாஞ்‌ 

சிவனுடை யுருவ மான செல்வன்கா ணென்னில்‌ யாரப்‌ 

பவனுடை யுருவ்‌ மாகார்‌ பத்திசெய்‌ பவரெ லாமப்‌ 

புவனுடை முகக்க ணென்று புகன்றனன்‌ முழங்செ்‌ செல்லான்‌ : ௧௯ 


குணவரை யவனுதிப்பிற்‌ குடவரை யிவனு இப்பன்‌ 

புணரொரு மேருத்‌ தென்பா லிவன்வரின்‌ வடபாற்‌ போதந்‌ 

தணவரு -மிவன்றென்‌ பாற்சார்‌ தருமிவன்‌ வடபா லந்த 

வணவொளி யாளன்‌ செல்லி னிங்கன மகலான்‌ சூழும்‌ , ௨௦. 


இருவரு மாறி மாறி யிங்ஙன முழித ரங்கா 

லொருவரு மிரவு தீர்ந்தே யுலகெலாம்‌ பகலேயாக 2ST 

மருவருங்‌ கர்மம்‌ தீர்ந்து மயங்னெ வுயிர்க ளெல்லாம்‌ ல்‌ 

வெருவருர்‌ தகைய ரா வெஅம்பீனார்‌ விண்ணோர்‌ யாரும்‌ ற்‌ 
த க 


௨௧௦ ்‌ இருத்‌ துருத்திப்புமாணம்‌. 
ரித்‌ பிரிவு முத காட்டுமே வலினோர்‌ புள்ளும்‌ 
விழிகுரு டாகக்‌ காட்டு வியப்புமே வலினோர்‌ புள்ளு 


- மொழிதரா வுவகை யுற்ற வொழிந்தபல்‌ லுயிருஞ்‌ சாம்பி 
யழிதரு கருமத்‌ தோடு மழுங்கின மேலும்‌ மேலும்‌ 


தெருளுறு மொழுக்கம்‌ வாய்ந்த இலருரி மடந லாரை 

2 யிருளுறிற்‌ புணர லாமென்‌ ெதிர்நோக்கி யேக்க முற்றார்‌ 
மருண்மிகு விடர்பல்‌ லோரு மதித்தபோ தனுப வித்துப்‌ 

 பொருண்மிகு முலக வாழ்க்கைப்‌ புங்கவர்‌ போன்றா ரன்றே 


_ அந்தரா ளிறைமு கக்க ணம்மைபொத்‌ இடத லாலே ' 
பந்தமா ரிருளே யெங்கும்‌ பரந்தது பகநீர்ந்‌ தென்பா 
ரிந்தகா ளெ.துநி மித்த மிருளொழி பகலே யாய 
அந்தநா மறியோ மென்பா ௬ுலகரிவ்‌ வாறு தேம்ப 


போற்றிடு புலவ ராசான்‌ பொன்னெளிர்‌ பொன்முன்‌ சென்று 
சாற்றிட வருபி ராதஞ்‌ சங்கவ மத்தி யான ்‌ 
மேற்றப ரானம்‌ யாரு மியம்புசா யான மென்னப்‌ 

பாற்றருங்‌ கால மெல்லாம்‌ படருறின்‌ னாலா மின்னும்‌. 


கணங்காட்டை யிலவ நாடி கவின்றிதி பக்க மாதங்‌ 


குணங்காட்டு மிருதி பயப்‌ கூறிடு மயன மாண்டு 


௨௫ 


ம்‌ ௨௫ 


பிணங்காப்பல்‌ யுகம்ப ரார்த்தம்‌ பேலிவை யனைத்துர்‌ 2 


கணங்காசிசர்‌ நீயேயேது வவைதடு மாற்றம்‌ பூண்ட 


இறிமசன்‌ வித்துன்‌ மாலி: அன்னன்‌ சிவபி ரான்பாற்‌ 
அதிதவஞ்‌ செய்து நின்னே ராம்வரம்‌ பெற்று நின்போற்‌ 
- பதியொரு காற்றே ரேறிப்‌ படர்குவ னவனை: மாற்றித்‌ 
டட கலையா. வண்ண நிறுத்தெனச்‌ சொல்லிப்‌ ன்‌ 


செங்கதிர்‌ னெமீக்‌ கொண்டு செறிவலி லித்துன்‌ பாதி. 
யங்கதிர்த்‌ தேர்முன்‌ றன்றேர்‌ செலுத்திமற்‌. றவனை (நோக்க: 

.. வெங்கனல்‌ சிதறு மாறு விழித்துவில்‌ வளைத்த ல்‌ 
நீங்கள அருவ மாய. சரம்பல தறி, கணட பல்‌ 


ன்‌, 


கதிர்வன்‌ பூசைப்‌ படலம்‌ ௨௧௧ 


அனையனும்‌ வரிவில்‌ வாங்க யம்புக ளெதிர்தொ டுத்தும்‌ 
புனயுமார்த்‌ தாண்ட னம்பு பொருவறப்‌ பாய்த லாலே 
கனைகதிர்த்‌ தேர்மு றிந்து கலினவாம்‌ பரியு டைந்து 2 
அனைதரப்‌ பாகுஞ்‌ சோர்ந்து துண்ணென மண்ணில்‌ வீழ்வான்‌. ௨௯ 


அருத்திரா யகனே யோலஞ்‌ சொன்னவா றறிவா யோல 

மருத்திகூ ரடியார்‌ சோரா தாண்டுகொள்‌ பவன யோலம்‌ 

விருத்தியுத்‌ தால நீழன்‌ மேவிய பிரானே யோலம்‌ . ' 
வருத்திமார்த்‌ தாண்டன்‌ ற மயங்னே னேல மோலம்‌ ௩௦ 


என்‌ றுமண்‌ வீழ்ந்தா னப்போ தெம்பிரா னவன்முன்‌ றோன்‌ றி 
யொன்று மஞ்சற்க நீயென்‌ அசைத்தொரு கதிரை நோக்கக்‌ 
கன்றுமுங்‌ காரஞ்‌ செய்தான்‌ கடி தவன்‌ நேர்கழ்‌ வீழ்ந்த ்‌ 
தன்றுமே லெழுந்த தம்மா வடல்வித்துன்‌ மாலி பொற்றேர்‌ ௩௧ 


எழுதரு வித்துன்‌ மாலிக்‌ இன்னதி கார ஈல்கி 

முழுமுதன்‌ மறைந்தான்‌ மண்வீழ்‌ முளரிசண்‌ புடைய வெய்யோன்‌ 
பழு. தவர்‌ தடைந்த 'தென்னோ பண்ணுவா மிதனுக்‌ கென்று ட்‌ 
கழுவுதல்‌ குறித்துத்‌ தந்த காபெ னடியைச்‌ சார்ந்தான்‌ ௩௨ 


தந்தைபா .னடந்த வெல்லாம்‌ சாற்றிட வித்துன்‌ i 

முந்தைநா ளிறைவன்‌ பாங்கர்ப்‌ பெற்றமை முழுஅ முன்க ச்‌. 
இந்தைநோ யடைந்து நீயுஞ்‌ செல்வன்பால்‌ வரம்பெ ரம _ 
வ லென்செய்‌ “தாயென ரூராய்க்‌ அரைக்க அற்றான்‌ . டல ௩௩ 


மாற்றலன்‌ பூசை யாற்றி வரம்பெறு அழுத்தித்‌ தான 

மேற்றமிக்‌ குடைய தெய்த வெண்ணிய வெல்லா முற்றும்‌ - 
போற்றலும்‌ புரிந்து செய்யிற்‌ புணராத பொருளொன்‌ அண்டோ. 
தேத கடைந்து. கத்திச்‌ தர்கள்‌ பெறுதி கல்‌ க 


வற்றல்‌ இரைத்த வார்த்தை பேன்‌. கலைமேற்‌ கொன்டு. 
நற்றவ.னாவே னந்த. நகுதலஞ்‌ சார்ந்தென்‌ நேர்பு ட 

கொற்றவன்‌” பரிபூணோர்‌.காற்‌ கொடிஞ்சியந்‌ தேரோ த்ர 
னுற்றவன்‌ வதிய னாகா அயருமுத்‌ தாலத்‌ தானம்‌ கடு: 


௨௧௨ திருத்‌ தருத்திப்புராணம்‌ 

வளமலி துருத்தி புக்க மார்த்தாண்டன்‌ பொன்னித்‌ தென்பா 
அளமலி செம்பொற்‌ கோயி லொளிர்வது கண்டுட்‌ புக்கான்‌ 

- களமலி நெஞ்சத்‌ தார்தங்‌ காட்சிக்கு மரிய தாய 

தளமலி பதும தீர்த்தங்‌ கண்டதன்‌ கோடு சார்ந்தான்‌ 


தங்கணா யகன்வந்‌ தான்பே சருள்பெறுஞ்‌ சால ஈம்மைத்‌ 
திங்கணா டோறஞ்‌ செய்யும்‌ தீதுதீர்த்‌ தருளு மின்னு 


௩௯ 


மிங்கண்மே வுறுமென்‌ மோகைக்‌ கண்ணீர்விட்‌ டெழில்சீர்த்தென்ன 


வங்கண்மேன்‌ மேலுஞ்‌ சந்தி யலர்ந்தன பதும மெல்லாம்‌ 


கருனாமி நிரைத்துப்‌ போர்த்துக்‌ கள்ளுண்டு களிக்குங்‌ காட்சி 
வருபகை யாய வெய்யோன்‌ மாற்றலற்‌ குடைந்து வீழ்ந்தான்‌ 
பொருமவன்‌ மணைவி மாட்டுப்‌ புக்கின்பர்‌ அய்ப்பா னென்றே 

யிருடிரண்‌ டடைந்த தேய்க்கு மெண்ணரும்‌ பதும்‌ தோறும்‌ 


செய்யபொற்‌ றகட்டி னீலஞ்‌ செறிதரப்‌ பதித்தா லென்ன 
வையபல்‌ லிதழ்க டோறுற்‌ கருஞ்சுரும்‌ பமர மொய்க்கு 
மொய்யொளிக்‌ கண்ணன்‌ கையின்‌ முயங்கிய நவநீ தம்போற்‌ 
செய்யொளிப்‌ பதுமத்‌ துள்ளா லோதிமச்‌ சனைபி றங்கும்‌ 


தண்ணிய நறிய தீர்த்தர்‌ தன்குறி வெளிசெய்‌ தாங்கு 
நண்ணிய பதுமம்‌ பூத்து ஈயங்கொடு பொலித நேர்ந்து 
புண்ணிய தீர்த்த மீது போலிலை யெனவி யந்து 

கண்ணிய கதிஃரான்‌ மூழ்கி யெழுந்தனன்‌ கரிசு ப்பான்‌ 


வெள்ளிய ௩ீறுபூச விரும்புகண்‌ மணியும்‌ பூண்டு 

வள்ளிய வெழுத்தைந்‌ தெண்ணி மாப்பெருங்‌ கோயில்‌ சூழ்ந்து 
கள்ளியன்‌ மலருத்‌ தாலத்‌ தருவையுங்‌ கடிந்து போற்றி 
யுள்ளியல்‌ பெருமான்‌ முன்போய்ப்‌ பணிந்தன னுவகை விம்ம 


வரவரும்‌ பன்ன கொங்கை மங்கையை மணவா எப்பேர்‌ 
விரவருட்‌ பிரானைப்‌ பார்ப்பார்‌ மெல்லிய லாயி னாளை 
யுரவுகொ என்பிற்‌ போற்றி யுவப்புற்று வெளியே வந்த.” 
“தரவற வருணன்‌ போற்றுங்‌ கண்ணுதற்‌ பிரான்முன்‌ சார்ந்து. 


௩ 


௩௮ 


௪௦ 


௪௧ 


௪௨ 


கதிர்வன பூசைப்‌ படலம்‌ - ௨௧௩ 


புனலிறை சலோத ரத்தைப்‌ போக்கயொட்‌ கொண்ட வாறு 

மனநெரு சிவபத்‌ தற்குக்‌ கயநோய்மாற்‌ நியதும்‌ பேசி 

யனகனே யடியேன்‌ ன்ப மறுத்தரு ளென்று போற்றிப்‌ 

பனவரேழ்‌ முனிவர்‌ பூசை பண்ணிய குறிமுன்‌ போந்து ௪௩ 


எழுவருக்‌ கருள்சு ரந்த வெம்பெரு மானே நாயேற்‌ 

குழுவலன்‌ பருளென்‌ நேத்தி யுதாசன வீசன்‌ முன்போய்‌ 

முழுவலி யழலோன்‌ போற்றச்‌ சுடுதலான்‌ முகிழ்த்த பாவங்‌ 

கழுவிய விறையே நாயேற்‌ காத்தருள்‌ செய்யல்‌ வேண்டும்‌ ௪௫ 


வளவன்விக்‌ செமன்‌ போற்ற மனையுடற்‌ குட்டக்‌ இர்த்துக்‌ 

கொளவவன்‌ றென்பா னாட்டுங்‌ குறியினுங்‌ கலந்து வாழுங்‌ 

களமிலா முதலே யென்னைக்‌ காத்தருள்‌ செய்தி யென்று 

பளகறப்‌ பணிந்து போற்றிப்‌ பச்சிம திசைப்பாற்‌ சென்ற . ௪௫ 


அலகை வெங்‌ கொடியாள்‌ போற்ற வவட்கருள்‌ சுரந்து நட்டங்‌ 
குலவான்‌ கருளிச்‌ செய்த குழகனை யடிப ணிந்து 

நலமிகு காமன்‌ போற்ற நல்லரு ஸினிது செய்த 

வலனுயர்‌ மழுவோன்‌ செம்பொன்‌ மலாடி. பணிந்து போ ற்றி ௪௬ 


மேற்றிசை யொருகு ரோசத்‌ தளவையின்‌ விரும்பிச்‌ சென்று 
நாற்றிசை புகழும்‌ வேய்யோ னாமருர்‌ தவர டாத்தற்‌ 

கேற்றிசை தான மீதே யென்றுளத்‌ தெண்ணங்‌ கொண்டான்‌ 
சாற்றிசைப்‌ பொன்னித்தென்பாற்‌ றழைர்தியங்‌ குதலுங்‌ கண்டான்‌௪௭ 


்‌ அங்கணோ ரரசி னீழ லைங்கரக்‌ களிற்றைத்‌ தாபித்‌ 

தெங்கணா யகனே யாது மிடையூறெய்‌ தாம னெற்றிச்‌ 

செங்கணா யகற்செய்‌ பூசை இிறப்பிக்க வேண்டு மென்று 
வெங்கணா றலர்தூய்ப்‌ போற்றி வேண்டிமற்‌ றதன்மேல்‌ பாங்கர்‌ ௪௮ 


. ஒருனை காம்பு ரிந்து சிவக்குறி யொன்று தாபித்‌ 

தருகுற வொருதீர்த்‌ தந்தொட்‌ டதிற்கங்கை முதற்றீர்த்‌ தங்கண்‌ 
மருவுற நிறுவி மூழ்க மஞ்சன மதுவே கொண்டு : 
பெருகுறு மனபி னட்டிப்‌ பிறங்குபூ ௪னை செய்‌ தானே ௪௯ 


டக திருத்‌ த்துருத்‌ ந தி்‌ புராணம்‌ 


லெபக விந்த. வாறு தகரம்‌ பூசை செய்து 
குலவவோ ரிடத்த மர்ந்து வழியுணாக்‌ கொளலு மின்றி 
பலகறு பெருமான்‌ பாத மிருதயத்‌ தழுந்தச்‌ செய்து 
நலமிகு தவம்பு ரிந்தா க்‌ திருளுண்‌ பானே 


இனக னிந்த வண்ணங்‌ கொடுந்தவஞ்‌ ட காலை 
பனலெழுச்‌ தண்ட முற்ற வழற்றுதல்‌ கண்ட வானோர்‌ 
கனமணி கண்டன்‌ பாதங்‌ கைகுவித்‌ இறைஞ்சி யேத்தி 


வனசநண்‌ பாளன்‌ செய்யுங்‌ கொடுந்தவ மாற்று தென்றார்‌ 


அளிகொடு மாற்று யென்னி லடக்யெ கோடுவி டத்தை 
வெளிவிடல்‌ செய்தி யென்று விண்ணப்பஞ்‌ செய்தா சைய ்‌ 
னொளிகளர்‌ முறுவல்‌ செய்யா வும்பர்காள்‌ பரிதி யாற்றுந்‌ 
தெளிதவக்‌ கனலை மாற்று வோஞ்சென்மி னீவி ரென்றான்‌ 


என்றவர்க்‌ கருளி யைய னிரவிமு னெண்‌ ணிலாத 
 கன்றலி லிரவி தாமோ ரூருக்கொடு கலப்புற்‌. நென்ன . 
வன்றொரு வடிவற்‌ தாங்கி யடைந்தன னதுதெ ரிந்து 
-குன்றெழுச்‌ ததுசூழ்‌ செம்மல்‌ கொண்டன னச்௪ மேன்மேல்‌ ' 


மாற்றல னாய வித்துன்‌ மாலிஈந்‌ தவத்தை மாற்ற. 
_வாற்றலி னடைந்தான்‌ யாது. செய்‌ அமென்‌ ரூயுங்‌ காலை 


யேற்றமர்‌ பெருமான்‌ செவ்வா 'யிளநில வரும்பி வெய்யோய்‌ 


தோற்றமீ நிலாத நாமோர்‌ 5... யென்றார்‌ 


ஜயன்வாய்‌ மொழியி னாலு மவனருள்‌ கலத்த லானுஞ்‌ 
செய்யவா னனைய மேனிச்‌ சிவபெரு மானே மிந்த 


மெய்யொடு மடைந்தா னைய மிலையென வெருவு நித்து : 


வையகம்‌ பரவும்‌ a எதன்‌ வத்‌ னென்று! ்‌ 


i விழ்ந்தவன்‌ வீழ்ந்த. வாறே டெத்தலும்‌ விருப்பிற்‌' ருட்டழ்த்‌ ்‌ 


தாழ்ந்தவர்‌ தமக்கே நாளுர்‌ தண்ணருள்‌ சுரக்கும்‌ பெம்மா 
னழ்ந்தவெற்‌ அயரும்‌ தீய வவுணன் வெம்‌ பகையு மின்னே-* 
பெறக்‌ ட்ட. யென்று பொலியவாய்‌ த என்றே... 


௫௧ 


௫௨ 


௫௫ 


இச ்‌ 


கதிரவன்‌ பூசைப்‌ படலம்‌ ௨௧௫ 


மறையெழு வாய்மொ ழிந்த வார்த்தைகேட்‌ டுய்ந்தே னென்று 
நிறைகதி ரவனெ முந்து நின்றன னவனை நோக்டிக்‌ 

குறையினந்‌ திருத்து ருத்திக்‌ கோயிலு ளடைக்து நீங்கா 

நறைகெழு பதும தீர்த்த ரானநா டோறுஞ்‌ செய்து ௫௪ 


ஓங்குமுத்‌ தால நீழ லுறைக்தெழுத்‌ தைந்து மெண்ணிப்‌ 

பாங்குகங்‌ குறியைப்‌ போற்றி யோராண்டு பயில்வை யென்னி 
னீங்குநின்‌ றுயர மெல்லா நினைத்தவை யனைத்து முற்றும்‌ 
வாங்குதெண்‌ டிரைநீர்‌ ஞால மிழ்கொளப்‌ பொலிவை யென்ற ௫௮ 


சொற்றுரு மறைந்தா னையன்‌ சூரியன்‌ ம௫ழ்ச்சி பூத்துக்‌ 

கற்றவர்‌ புகழத்‌ தன்னாற்‌ பதிட்டைசெய்‌ கணேசன்‌ பாலு. : 

மற்றமில்‌ பெருமான்‌ பாலு மருள்விடை:பெற்றுப்‌ போந்து : -. 
முற்றவர்‌ புகுந்து ருத்தி மொய்வளத்‌ தளிபுட்‌ புக்கான்‌ - ௫௯ 
அருள்வளர்‌ பதும தீர்த்த மாடியுத்‌ தால நீழ க 

லிருள்கடி யைந்தெ முத்து முதற்பல மனுவு மெண்ணித்‌... 

தெருளமை கோசம்‌ போற்றித்‌ திங்கள்பன்‌ னிரண்டு செல்லப்‌: - 
பொருளமை பிரான்‌ முனின்‌ று துதிபல புகல அற்றான்‌ ௬௦. 


எவன்வெளி வளிதீ நீர்ம ணிவையாதி யல்ல னானா 

னெவனுயிர்க்‌ குயிரு மாதி யெங்கணும்‌ வியாபி யானா. 

னெவன்முத அடுவீ மாடி யிவற்றியை பொருதற்‌ இல்லா i 
னவனொரு அருத்தி மேயா னவனடி வணக்கஞ்‌ செய்வாம்‌.  .௬௧ 


எவனருள்‌ வலியா லெம்மோ்‌ ல்‌ மியங்கா நிற்கு 

மெவனருள்‌ வலியாற்‌ பூத மெலார்தத்தர்‌. தொழி னடாத்‌, து 

மெவனருள்‌ வலியால்‌ வாரி யேழுமே. லெழா தடங்கு . _. 
மவனொரு. அருத்தி 3 மேயர னவனடி வணக்கள்‌ செய்வாம்‌" நோட்‌ 


எவன்‌ ன யாரு: ற்ப ரெவன்மொழி யனைத்தும்‌ கூறு: 223. 
மெவன்‌ மொழி-யெவற்றி னுக்கு மியையிர மாண கு ௮. 2 
மெவன்மொழி. யிறுதி. யில்ல தெவ ன்மொழி யின்ப நல்கு. 3 
மினா க, மேயா ப்‌ அத வணக்கஞ்‌ செய்வாம்‌ த்‌ ள்‌ 5 ட 


௬ 


௨௧௭௬ திருத்‌துருத்திப்புராணம்‌ 


்‌ எவன்மல கேவ லத்தா ருயிர்க்கியை தனுமுன்‌ னீ 2வா 

னெவன்புத்தி யினனாற்‌ புத்தி யினாலற மியையச்‌ செய்வா 
னெவன்மலங்‌ ப்ப டுத்தி யின்னரு ஸின்ப முய்ப்போ 

னவனொரு அருத்தி மேயா னவனடி வணக்கஞ்‌ செய்வாம்‌ ௬௪ 


எவனிலை மரத்துட்‌ டீயாய்க்‌ கேலத்‌ தியைந்து நிற்போ 

னெவனிருங்‌ கல்லுட்‌ டீயாய்ச்‌ சகலத்தி னியைந்து நிற்போ 
னெவன்வலி யிரும்பிற்‌ நீயாய்ச்‌ சுத்தத்தி னியைந்து நிற்போ 
னவனொரு அருத்தி மேயோ னவனடி வணக்கஞ்‌ செய்வாம்‌ ௬௫ 


எவன்மறை முழுதுஞ்‌ சொற்றா னெவன்மறைப்‌ பொருளா யுள்ளா 
னெவன்மறை வழுத்தப்‌ பட்டா னெவன்மறை யுடமை செய்தா 
னெவன்மறை முடியின்‌ வாழ்வா னெவன்மறை முடிக்குமெட்டா 
னவனொரு அருத்தி மேயா னவனடி வணக்கஞ்‌ செய்வாம்‌ ௬௬ 


எவன்றிரு காமங்‌ கூறிற்‌ பாதக மெல்லா நீங்கு 

மெவன்பணி விழைந்து செய்யி னெப்பெரும்‌ பதமு முண்டா 
மெவனுருத்‌ தியானத்‌ தாலே யின்பவீ டெளிதி னெய்து 

மவனொரு அருத்தி மேயா னவனடி. வணக்கஞ்‌ செய்வாம்‌ ௬௭ 


எவனாரு அரும்பு நாட்டி யிமையவர்‌ கலாமொ ழித்தா 

னெவனிளங்‌ கோக்க ணேட வீறொரீஇ வளர்ந்து நின்றா 
னெவன்விட முழுதுர்‌ அய்த்தே யேழைவா னவரைக்‌ காத்தா 
னவனொரு அருத்தி மேயா னவனடி. வணக்கஞ்‌ செய்வாம்‌ ௬௮ 


எவனொரு தடையு மின்றி யிம்மைவாழ்‌ வனைத்து நல்கு 

மெவனெரு பொருள்செய்யாமன்‌ மறுமைவாழ்‌ வெல்லாகல்கு 
மெவ்னிவை யிரண்டுக்‌ தீர வின்பவீ டெளிதி அல்கு. 

மவனொரு அருத்தி மேயா னவனடி வணக்கஞ்‌ செய்வாம்‌ - ௬௯ 


எவனொரு பெண்பால்‌ வைத்தும்‌ விகாரஞ்சற்‌ றேனு மில்லா 
னெவன்வினை யைந்துஞ்‌ செய்து மொருவினை யேனு மில்லா 
னெவனுருப்‌ பலம ரீஇயு மோருரு வேனு மில்லா. 
னவனொரு அருத்தி மேயா னவனடி வணக்கஞ்‌ செய்வாம்‌ - ௪௦ 


கதிரவன்பூசைப்படலம்‌ ௩௧௪ 
த்‌ 


கற்றையஞ்‌ சடையுங்‌ காள கண்டமு மழுவு மானு 

மொற்றை வெள்விடையு மெல்லா வுலகழு மீன்றபாலும்‌ 

பற்றைநீத்‌ தவர்க்கே நாளும்‌ பயன்‌ படு மலர்ப்‌ பொற்றாளு த 

மிற்றைஈா ளடியேன்‌ காண வெழுந்தரு ணிலையும்‌ போற்றி ட எது 


அருத்திமா நகரம்‌ போற்றி சொன்னவா றறிவா ரென்னு 

மருத்திகூர்‌ நாமம்‌ போற்றி யலங்குமுத்‌ தாலம்‌ போற்றி 

விருத்திகூ ரருள ருப்பு மென்முலை பாதம்‌ போற்றி 
திருத்திசான்‌ மணாளக்‌ கோலம்‌ போற்றியம்‌ பிகைசீர்‌ போற்றி ௪௨ 


என்றிருர்‌ அதிகள்‌ பாடு மெழுபரித்‌ தேரோன்‌ முன்னர்க்‌ 

குன்றிருஞ்‌ சலையாக்‌ கொண்ட கூறுமா றறிவார்‌ தோன்ற 

நன்‌ றிருங்‌ கழன்மேல்‌ வீழ்ந்து நயப்பொடு சூழ்ந்து சூழ்ந்தவ்‌ 
வொன்றிருங்‌ கதிரோ னிற்ப வேட்டவை யுரைத்தி யென்றான்‌ ௭௩ 


அடி.யனேற்‌ கென்று நின்றாட்‌ கருதெழு மன்பு. வேண்டும்‌ 
படியில்கார்த்‌ திகைமா தத்திற்‌ பானுவா ரத்தி லிந்த 
முடிவிலாக்‌ காட்டு தந்தா யாதலான்‌ முதல்வ வென்முங்‌ 
கடிகெழு மித்த லத்திற்‌ கார்த்திகைப்‌ பானு வாரம்‌ 


௮: 
& 


நனிசிறப்‌ பாதல்‌ வேண்டு நயக்குமிக்‌ நாளில்‌ யார்க்கு 

முனிவினீ இர்த்த நல்‌ முழுத்‌ இயர்‌ தீர்த்தல்‌ வேண்டும்‌ 

புனிதமார்‌ பொன்னித்‌ தீர்த்தம்‌ புகுந்தந்தா ளாடி னோர்நின்‌ . 
பனிமலர்ப்‌ பாதஞ்‌ சேர்ந்து பரானந்தர்‌ அய்த்தல்‌ வேண்டும்‌ எடு 


இன்னுமத்‌ இர்த்த மாடி. யிப்பெருர்‌ தளியு ணாளு 
மன்னுமிப்‌ பதும தீர்த்தம்‌ வழுவுறா வண்ண மாடி. 
முன்னுநின்‌ சேவை செய்வோர்‌ மூரிநீ ௬லக முற்றும்‌ 


பன்னுமோர்‌ குடைக்கழ்த்‌ தங்கப்‌ பார்த்திப ராதல்‌ வேண்டும்‌ _ 5 


ஓன்றுமி னயேன்‌ பூசை யுஞற்றுபு வசித்த தான 
மென்றுமென்‌ பெயர்பூண்‌ டோங்கி யிலகுறல்‌ வேண்டு மால்‌ குத்‌. 
அன்றுமென்‌ ப்திட்டை யாய நின்குறி தொழுவோ ரெல்லா 


கன்றுபஃ அய்ரு நீத்துக்‌ பத வேண்டும்‌. - எள : 
28 ப 


௨௧௮ திருத்‌ துருத்திப்புராணம்‌ 


அரசடிப்‌ பதிட்டை செய்த கணேசனை யருச்சப்‌ போர்கள்‌ 
விரசுபல்‌ லூறுந்‌ தீர்ந்து வேட்டவை யெய்தல்‌ (வேண்டு 
மூரவுறு தெவ்வு நீங்க வுலகெலா முவகை யெய்தப்‌ . 
பரவதி காரம்‌ பெற்றியான்‌ முன்னையிற்‌ படர்தல்‌ வேண்டும்‌ 


இக்தநல்‌ வாங்க ளெல்லா மினிதருள்‌ செய்தி யென்று 

- சந்தவொண்‌ கதிரோன்‌ போற்றத்‌ தம்பிரான்‌ கருணை பூத்து 
முந்தநீ வேட்ட யாவு மக்கட்‌ கென்று நல்க 

நந்தமற்‌ றவன்மேல்‌ வைத்த கருணையா னவில்வான்‌ பின்னும்‌ 


தெளிவியா கரண  முன்னாச்‌ சிறந்தபன்‌ னூலு ரன 


தொளிகெழப்‌ பயிலு வாயென்‌ அரைத்திலிங்‌ கத்துட்‌ புக்கா 
னளிகெழு அருத்தி மேவு மண்ணல்போல்‌ விழைவின்‌ மேலுங்‌ 


களிகொள வாம்பொ ருத்துங்‌ கடவுளர்‌ மற்று முண்டோ 


எண்ணிய வரங்க ளோடு மெண்ணாத பிறவும்‌ பெற்று 
நண்ணிய மகிழ்ச்சி யோடு நலங்கொ டன்றேர்மே லேறிக்‌ 
கண்ணிய மேருச்‌ சூழ்ந்து கடும்பகை யிருளோ டோப்பிப்‌ 
புண்ணிய முலகம்‌ பூப்பப்‌ புரிந்தனன்‌ கதி3ரா னம்மா - 


மிடைதிறல்‌ வித்துன்‌ மாலி விடாதலை யதிகா ரத்தி 

லடையவும்‌ வெறுப்பு மேவி யண்ணலந்‌ அருத்தி சார்ந்து 
கடையுறாப்‌ பொன்னி யாற்றிற்‌ கார்த்திசைப்‌ பானு வாரப்‌ 
குடைதிற முற்று நம்பர்‌ குரைகழல்‌ சேர்ந்து வாழ்ந்தான்‌ 


அன்றுதொட்‌ டலரி மேய வவ்விட மவன்பேர்‌ பூண்டு. 
கன்றுத லில்லா தென்‌ றங்‌ கதிராமங்‌ கலமென்‌ ரய 
தென்றும்‌ குறைபெம்‌ மானு மேரம்பப்‌ பிரானு மன்டி 
னொன்றுமக்‌ க ந பட்‌ டுறுவர மு ற்றர்க்‌ இவர்‌ 


கார்த்திகைப்‌ பானு வாரங்‌ ல்‌ காவிரித்‌ தீர்த்த மாடி க 
யார்த்தியுத்‌ தாலக்‌ கோவி லமர்பிராற்‌ றரிதத்‌ தேத்துஞ்‌ . 
சீர்த்தியர்‌ நினைத்த யாவுஞ்‌ செயிர்தப வடைந்தா னந்த 
பூர்த்திய சாவ ரன்னார்‌ பேறெவர்‌. புகல வல்லார்‌ a 


என 


௭௯ 


௮0 


௮௧ 


௮௨ 


௮௩ 


கதிரவன்பூசைப்படலம்‌ ௨௧௯ 


எழுபரித்‌ தேரோன்‌ பொன்னி யிரும்‌ துறைத்‌ அருத்தி புக்கு 
வழுவறப்‌ பூசித்‌ தேத்திப்‌ பெற்றது வகுத்துச்‌ சொற்றாங்‌ 
கழுமலத்‌ தவர்கள்‌ சூழக்‌ கதிர்க்குமத்‌ அறாத்தி யுள்ளாற்‌ 
றமுவருள்‌ விசுவ நாதர்‌ சார்ந்தது மெடுத்துச்‌ சொல்வாம்‌ ௮௫ 
கதிரவன்‌ பூசைப்படலம்‌ ழற்றியது. 
ஆசப்படலம்‌ உசுக்குத்‌ திருவிருத்தம்‌ ௧0௬௭, 





௨௬-வது, கதிரவன்பூசைப்படலம்‌. 
திதியின்‌ மக்களில்‌ சிறந்தவனும்‌, தேவர்‌ : அஞ்சச்‌. . செய்யும்‌. 
போரில்‌ வல்லவனும்‌ ஆன : வித்துன்மாலி' யென்னும்‌ வீரனொருவன்‌ 
சுக்கரன்பாம்‌ சென்று சிவபிரானார்‌ எழுந்தருளிய இரு த்தலம்பலவற்‌ 
அள்ளுஞ்‌ சிறந்த தலம்‌ யாதென்று கேட்டுத்‌ :“திருவுத்தரலவனமென்‌ 
னுந்‌ திருத்துருத்தியை அடைந்தனன்‌, அவ்வித்துன்மாலி அத்தல்த்தில்‌ 
நிகழ்வன அனைத்துக்‌ கண்ணுற்று ஆராலும்‌ அளக்கமுடியாத 
அருமைச்சீர்‌ இத்தலத்தில்‌ உண்டென்ற தெளிர்‌ அ அத்திருத்‌ துருத்திக்‌ 
கோயிலின்‌ கண்‌ உள்ள தாமசைத்‌ திருக்குளத்தில்‌ மூழ்கத்‌ இருநீ.று 
இட்டுத்‌ திருக்கண்மணி பூண்டு இரு ஐந்தெழுத்து. ஒதிச்‌ சொன்ன 
வாறறிவார்‌ திருமுன்சென்று அன்போடு வணங்கி எழுந்து பூக்கள்‌ 
கைக்கொண்டு வழிபாடு செய்து அம்மையாதிய அரும்பன்னவன - 
முலையாளையும்‌,; மணவாள நாதனையும்‌, பரதன்‌ மகளான நாறு சாந்திள- 
முலையாளையும்‌, வழிபட்டு ஆங்குள்ள திரு உத்தாலத்‌ தருவையும்‌ 
போற்றினன்‌, 

பின்னும்‌ முறையே துணை வந்த பிள்ளையார்‌ முத்லியவர்களை ம்‌. 
சோழீசன்‌, ஓங்காளீசன்‌, க வருணகாதன்‌, எழுமுனிவர்‌ சன்‌ 
முதலிய எம்பெருமானார்‌. ' திருவடி வங்களையும்‌ அறியாமை அகல 
வணங்கி ஆங்கு ஒரிடத்திரார்‌து அருந்தவம்‌ புரிவான்‌ ஆயினன்‌. அவ்‌ 
வாறு தவஞ்செய்யத்‌ தொடங்க வித்‌ அன்மாலி, காற்றுணவும்‌ இன்றிப்‌ 
பனிக்கால முழுஅ நன்னீரிலிருந்‌ தும்‌,வேனிற்காலத்தில்‌ வெக்கெருப்பில்‌ 
நின்றும்‌, கொடுமையாக அருந்தவம்புரிய அத்தவத்தழல்‌ ஆகாயத்தில்‌ 
அளாவக்‌ கண்ட அமரர்‌ அனைவரும்‌ அஞ்சினர்‌. . எம்பெருமானார்‌, 

அவ்வித்‌ அன்மாலிக்கு இனிய காட்சி அளித்து அவனை ரேக்‌ உன்‌ 
கருத்து யாது ? அதனை உரைப்பாயாக வென்றறாளினர்‌. அதுகேட்ட 
வீரன்‌ விரைமலரிட்டு எம்பெருமான்‌ திருவடி. பணிந்து, அண்ணலே ! 
“அடியேன்‌ 'கதிரவனாகும்‌. வரத்தை அளித்தப்‌ பொற்றேரும்‌ தந்தறா 
எல்‌ வேண்டும்‌” “இன்னும்‌ அக்கதிரவன்‌ போலவே கானும்‌ மகாமேரு. 


௨௨௦ திருத்துருத்திப்புராணம்‌ 


வைச்‌ சூழ்ந்து வருதல்‌ வேண்டு”! மென்று, வணங்கிக்‌ கேட்டனன்‌, 
எம்‌ இறைவரும்‌. அவ்வாறே அவன்‌ கேட்டன எல்லாவற்றையும்‌ ஈந்து 
அவ்விடத்தே - மறைந்தருளினர்‌. அவ்விடம்‌ நின்ற வித்துன்மாலி 
அப்போதே எம்பெருமான்‌ அருளால்‌ எதிர்‌ நின்ற. பொற்றேருடன்‌ 
திருத்‌ துருத்திக்‌ கோயிலை வலமாகச்‌ சூழ்ந்து அத்தேர்‌ மேல்‌ கொண்டு 
எழுக்தனன்‌. அதுகண்ட அமரர்‌. அனைவரும்‌, % இதி மைந்தன்‌ 
அதிதி மைந்தன்‌ ஆயினனே” என்று, வியந்து கூறினர்‌. விண்ணில்‌ 
எழுகின்ற. கதிரவன்‌ உலகத்தரரைப்‌ பார்த்துச்‌ சிவபிரானால்‌ கண்ணை 
யும்‌, பற்களையும்‌; கழிந்தவனைக்‌ கரும சாட்டு ? என்று கருஅ$ன்றீர்‌ 
கள்‌ ! : ஒரு பழியுமில்லாத என்னை அவ்வாறு கொள்வீர்களாக ! அன்‌ 
' றியும்‌ யானும்‌, அவனுர்‌ தந்த ஒருவனுக்கே தாய்மார்‌ இருவர்‌ வயிற்‌ 
றில்‌ வந்தனம்‌. இதனால்‌ எங்களுள்‌ குலபேதம்‌ இல்லையே, இல்லை 
யாயினும்‌, எனக்குண்டான இறப்பு அவனுக்கு இல்லை, அதையும்‌ 
சொல்லுவேன்‌. தக்கன்‌ யாகத்தில்‌ போய்ச்‌ இவனார்‌ பால்‌ குற்றஞ்‌ 
செய்தனன்‌. அவன்‌ தேர்ப்பாகனோ? கொண்டி. - என்‌ வலவன்‌ '௮க்‌ 
குற்றம்‌ ஒன்றும்ல்லாதவனே, ஒரு. நாள்‌ அவன்‌ பாகன்‌ பெண்ணுருவ 
மாகக்‌ கண்டு. பதைத்து எழுந்து அப்‌ பெண்ணைக்‌ கூடிக்‌ குரங்கைப்‌ 
பெற்றனன்‌, ஒரு மாதைக்‌ கூடித்‌ துன்பஞ்‌ செய்கின்ற இயமனை 
ஈந்தனன்‌. அம்மட்டோ ? சனியென்னும்‌ முடவனைப்‌ பெற்றனன்‌, 
பின்னர்‌ ஒரு காலத்தில்‌ மாமன்‌ மயனால்‌ சாணையில்‌ வைத்துத்‌ தேய்க்‌ 
கப்பட்டனன்‌. இன்னும்‌ அவன்‌' கதை அருவருக்கத்‌ தக்கதன்றோ! 
அது நிற்க! அவன்‌ வெ வடிவமான செல்வனோ என்றால்‌ யாரே 
அச்ிவபிரானார்‌ வடிவமாகமாட்டார்‌,!? 6 அன்பர்கள்‌ அனைவரும்‌ அப்‌ 
பெருமானுடைய முகக்கண்ணே?' என்று சொல்லிக்கொண்டு வித்‌ தன்‌ 
மாலி கிழக்கே உதித்தான்‌. அதுகண்ட அக்க திரவன்‌ மேற்கே உதித்‌ 
தான்‌. இனி வித்துன்‌ மாலி மேருவுக்குத்‌ தென்பால்‌ வந்தால்‌ அவன்‌ 
வடபால்‌ வருவான்‌. வடபால்‌ வந்தால்‌ தென்பால்‌ வருவான்‌. இவ்‌ 
வாறு மாறிமாறி இருவரும்‌ வரவே, இரவில்லாமல்‌ பகலே ஆக எவ்‌ 
வுயிர்களும்‌ மயங்கின. . விண்ணவர்‌ குருவான வியாழன்‌, கதிரவன்‌ 
பால்‌ சென்று காலவேறுபாடுகள்‌ எல்லாம்‌ உன்னால்‌ 'ஆகத்‌ தக்கன 
ஆதலால்‌ அவற்றை விடாமல்‌ நிறுத்துக! வென்று. கூறியிட அது 
கேட்ட கதிரவன்‌ வித்துன்மாலியுடன்‌ கணக்கில்லாத பாணங்களைப்‌ 
பொழிந்து போர்‌ செய்ய அப்போருக்கு ஆற்றாமல்‌ 4 திருத்துருத்தி 
_ நாயகனே ஓல!"மென்று தேரோடு மண்ணில்‌ வீழ்ந்தனன்‌. அப்போது 
எம்பெருமான்‌ அவனுக்கு முன்‌ தோன்றி நின்று, வித்துன்மாலி ! ( நீ 


்‌ கதிரவனபூசைப்படலம்‌ ௨௨௧ 


ஒன்றும்‌ அஞ்சற்க!” என்று கதிரவனை வெகுண்டு நோக்க, பேரொலி 
செய்தருளினன்‌. அப்பொழுது அகச்கதிரவன்‌ தேரானது இழ்வீழ 
வித்துன்மாலியின்‌ தேர்‌ மேல்‌ எழுந்தது. எம்பெருமான்‌ வித்துன்‌ 
மாலிக்கே அதிகாரம்‌ தந்து அனுப்பியருளினன்‌. கதிரவன்‌ யாதோ? 
“ தீங்கு வந்ததென்று தன்‌. தந்தையாகிய காசிப முனிவனை அடுத்து: 
நிகழ்ந்ததை விண்ணப்பஞ்‌ செய்தனன்‌. அது கேட்ட காபர்‌, கதி 
சோய்‌! & திருத்துருத்தியா எண்ணியதை அளிக்கும்‌.” - ஆங்கே 
சென்று இறைவனார்‌ திருவருளைப்‌ பெற்று உன்‌ பதவியைப்‌ பெறுக?! 
வென்றனர்‌. அக்கதிரவனும்‌ தந்தை சொல்‌ மந்திரமாகக்கொண்டு 
இருத்துருத்தியை ௮டைந்து திருக்கோயிலினுள்ளே புகுந்து இருக்‌ 
குளத்தில்‌ மூழ்கத்‌ திருநீறு இருக்கண்மணி பூண்டு ஐந்தெழுத்தும்‌ 
ஒதி சொன்னவாறறிவா”' ரைப்‌ பணிந்து முறையே ஆங்குள்ள தலங்‌ 
களையும்‌ வணங்கிக்கொண்டு. தருத்துருத்திக்கு. ஒரு குரேரசமளவில்‌ 
உள்ள இடத்தை :அணுதி ஆங்கே தவஞ்‌ செய்யக்‌ கருதித்‌ 
தென்பால்‌ காவிரி நீக்‌ செல்லுவதைக்‌ கண்டு ம௫ழ்ந்து ஆங்கு ஓர்‌ அரச. 
மரத்தடியில்‌ யானமுகப்பெருமானை எழுந்தருளச்‌ செய்த. அப்பெரு 
மானை நோக்கி ஐயனே! இடையூறு ஒன்றும்‌ எய்தாவண்ணம்‌ இவபிரா 
ஞர்க்குச்‌ செய்யும்‌ பூசையைச்‌ இறப்பிக்க வேண்டுமென்று வேண்டித்‌ 
அதித்து, அதற்கு மேல்பால்‌ இருக்‌ கோயில்‌ ஒன்று செய்து, அதில்‌ 
்‌ இவக்குறி ஒன்ற எழுந்தருளச்‌ செய்து, திருக்குளம்‌ ஒன்று தோண்டி 
அதில்‌ கங்கை முதலிய புனித நீர்‌ கொண்டு வந்த நிரப்பிப்‌ புனிதமாக்க 
அந்நீர்‌ கொண்டு எம்பெருமானை அன்போடு வழிபட்டனன்‌. 
அக்கதிரவன்‌ . இவ்வா றே சிலகாலம்‌ வழிபட்டுப்‌ பின்னர்‌. ஐரி 
டத்து இருக்து உணவு மின்றி எம்பெருமானாயெ திவரொனை ச்‌ சிந்தை 
யில்‌ நிறுவி அரியதவத்தில்‌ அமர்ந்தனன்‌.. அந்தத்தவஅழல்‌ மிகச்‌ 
சுடுதலால்‌ அமரர்‌ எல்லோரும்‌ கண்ணுதற்‌ பெருமானைக்‌ கைகுவித்து 
இறைஞ்ச “(இக்கொடிய தவத்தை மாற்றியருளுக?' வென்று வேண்டி 
னர்‌. (“அப்படியே ஆகுக” வென்று அமரர்‌ பெருமானார்‌ அமாரர்களுக்கு 
விடை கொடுத்து அனுப்பிவிட்டுக்‌ கதிரவன்‌ வடிவங்‌ கொண்டு அவன்‌ 
முன்னாக. அவன்‌ மயங்கச்‌ சென்றருளினர்‌, ௮௮ கண்ட கதிரவன்‌ 
“வேறொரு கதிரவனே வென்று அஞ்சிப்‌ பின்னர்‌ “எம்பெருமான்‌ 
அருளால்‌ . திவபிரானே?? யென்று தெளிந்து அடி அற்ற மரம்‌ போல்‌ 
அடி. வீழ்ந்த. இறைஞ்சி அருமையாகப்‌ புகழ்ந்தனன்‌. அதற்கு எம்‌ 
இறைவனார்‌ கதிரவ! நீ திருத்துருத்தியில்‌ போய்‌ நமது தாமரைத்‌ 
திருக்குளத்தில்‌ நாடோறும்‌ மூழ்கித்‌ திருநீறு திருக்கண்மணி பூண்டு, 


௨௨௨ திருத்‌ தருத்திப்புராணம்‌. 


ஐந்தெழுத்தும்‌ ஓதி, ஈம்‌ குறியாயெ சிவலிங்கத்தையும்‌ வழிபாடு 
செய்து கொண்டு ஓராண்டு இருப்பாயானால்‌ இவ்வுலகம்‌ மழெவிளங்‌ 
குவை”? என்றருளக்‌ கேட்ட கதிரவன்‌ எம்பெருமானார்‌ அருளிய 
வாறே திருத்துருத்தியிற்‌ போய்‌ ஓர்‌ ஆண்டு வழிபாடு செய்து எம்‌ 
பெருமானைத்‌ அதி செய்ய அதற்கு மகிழ்ந்தருளிய சிவபிரான்‌ நினக்கு 
வேண்டுவது ௭௮ ! அதனை 'வழங்குவமென்று அருளிச்‌ செய்ய அக்‌ 
கதிரவன்‌ அக மூழ்ந்து ஐயனே! இத்தலத்தில்‌ இக்கார்த்திதைத்‌ இங்‌ 
களில்‌ ஞாயிற்றுக்தெமையில்‌ இந்த அரிய நற்காட்து தந்தருளினமை 
யால்‌ “இத்தலத்தில்‌ இத்திங்களும்‌ இக்கிழமையுமே இறப்புறல்‌ 
வேண்டும்‌, *இந்நல்காளில்‌ யாவருக்கும்‌ புனிதநீர்‌ வழங்கெருளி அவர்‌ 
கள்‌ தூயரமெல்லாந்தொலைத்தல்‌ வேண்டும்‌.” * இந்காள்‌ காவிரி நீர்‌ ஆடி 
னோர்‌ எவரும்‌ நின்றிருவடி நீழலைச்‌ சார்ந்து பேரின்பம்‌ பெறுதல்‌ 
வேண்டும்‌." *இக்குளத்தில்‌ மூழ்கி நின்னை வழிபடுவார்‌ இம்மண்ணில்‌ 
எல்லாமும்‌ ஆட்சி செய்யும்‌ பேரரசியலைப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌.'' “இன்‌ 
னும்‌ அடியேன்‌ தங்கித்தவஞ்‌ செய்த தலம்‌ கதிராமங்கலமென என்பேர்‌ 
எய்தல்‌ வேண்டும்‌!” (“அதில்‌ நின்குறியையும்‌, அரசக்க ?ணசரையும்‌ 
வழிபா செய்வோர்‌ எண்ணியது எய்‌ தக” “யானும்‌ என்‌ அதிகாரம்‌ 
பெற்று என்‌ அகஞ்செல்லுதல்‌ வேண்டும்‌.'? “(இவ்வரங்கள்‌ எல்லாக்‌ 
தருக” வென்று பணிரந்தனன்‌. சொன்னவாறறிவார்‌ அவன்‌ கேட்டவாங்‌ 
களையும்‌, அவனுக்கு இயற்கல்வியையும்‌ த்து சமது இவக்குறியில்மறைர்‌ 
தருளினர்‌. கதிரவன்‌ வேண்டினவ 1 ங்களும்‌ பிறவும்‌ பெற்று மகிழ்ந்து 
உலகில்‌ சென்று தனது அரசியலப்பெற்று மஇழ்ந்தனன்‌. ௮௮ கண்ட 
வித்துன்மாலி மீட்டுக்‌. திருத்துருத்தியினையே சேர்ந்து கார்த்திகை 
ஞாயிறில்‌ காவிரிரழ்‌ச வழிபாடு புரிந்து சொன்னவாறறிவார்‌ திருவடி 
நீழலைச்சார்ந்து இன்புற்றனன்‌. அதுமுதல்‌ கதிரவன்‌ தவஞ்‌ செய்த 
அவ்விடம்‌ “கதிராமங்கல? மெனப்பெயர்‌ எய்‌ தியது. அதில்‌ எழுந்தரு 
ளிய எம்பெருமானார்‌ “கதிரவா௪ன்‌ எனவும்‌, அரசமரப்பிள்ளையார்‌ 
“க திரவக்கணேச?” ரெனவும்‌ திருப்பேர்‌ எய்தி அக்கதிரவன்‌ வேண்டிக்‌ 
கொண்டபடியே அவ்விருவரும்‌ வேண்டுவார்க்கு . வேண்டுவனவெல்‌ 
லாம்‌ எளிதில்‌ ஈந்தருளுதின்‌ றனர்‌. திருத்‌ அருத்தியில்‌ அக்கதிரவன்‌ 
வேண்டு கோளின்படியே. கார்த்திகை ஞாயிற்றுக்கழமையில்‌ காவிரிரீ 
ராடி எம்பெருமானை வழிபாடு செய்வார்‌. எவராயினும்‌ அவர்‌ அனை 
வரும்‌ எண்ணியன முற்றும்‌ எய்தி இறுதியில்‌ பேரின்ப முற ன்‌ றனர்‌. 
௨௬-வது, கதிரவன்‌ பூசைப்படலம்‌ முற்றியது, ' 


விசுவதாதப்படலம்‌ 


௨௭-வது; விசுவநாதப்படலம்‌ 


போற்றுங்‌ கதிரோ னருச்இத்த திறம்பு கன்று 
யேற்றுந்‌ அ நுத்தித்‌ தலச்‌ ரினுஞ்சொற்றி யென்னும்‌ 
வேற்றுங்‌ கமார்கட்‌ கருங்கூந்தல்‌ விம ரைக்குச்‌ 
சாற்றுந்‌ தவத்தா னுயர்ந்தோங்கு தரும சன்மன்‌ 


ஓவா வருள்கூர்‌ ப.ரன்மாம ஸனுதிக்கப்‌ பெற்றுக்‌ 
கோவா மணியிற்‌ பொலிகற்‌ கநற்கோத்‌ திரத்தா - 
னேவா மனைமக்க ளூள்ளான்‌ கலையாவுங்‌ கற்றான்‌ 
ரவா வளியா லுருத்திர சன்ம னென்பான்‌ 


உடையா னடிக்கே மனமுய்க்கு முரவு மிக்கான்‌ 
விடையா ரவன்பொன்‌ அடிப்பூசை வினையும்‌ பூண்டோன்‌ 
றடையா துமின்றி வயக்குஞ்‌ சவசா தனத்தான்‌ ் 
மடையார்‌ வயல்சூ முமுத்தா லவளத்‌ தலத்தான்‌ 


பொல்லா மலமாயை கன்மம்‌ புரிபுன்மை தீர 
வல்லார்க ளத்தனடி யாரை யருச்‌ித்‌ தேத்து 
நல்லா னவனாமம்‌ வயக்கிடு காவனாளு . 
மொல்லாதன வெண்ண லு மின்றி பொழுகு நீசான்‌ 


மணோ முதல்யா வரும்வக்‌ தடைந்தாலு முண்டி 
குறையா தருத்தி யுவப்பிக்குல்‌ குணத்தின்‌ மிக்கான்‌ 
மூறையா மழற்கா ரியமுட்டு முனிந்‌ தியற்றி 
நிறையா தரவிற்‌ பயில்வோ னருணேய 'மிக்கோன்‌ 


அன்னான்‌ அுருத்தித்‌ தலமேன்மை யறிந்தி ருந்து 
மின்னார்‌ மணிமா ளிகைக்காசியை மேவும்‌ வேட்கை 

. அன்னா வவனே யிறந்தாற்‌ கதிதுன்னு மென்று . | 
தன்னா தரவிற்‌ குறித்தான்‌ பிறர்சாற்றல்‌ கேளான்‌ 


எக்கா ளளவாப்‌ புகழ்க்கா சியையெய்‌ துவோம ற்‌: 
றெர்காண்‌ மிகுபுண்‌ ணியக்கங்கை யினிது தோய்வோ 
மெர்நாள்‌ விசுவேசனை நோக்‌இ யிறைஞ்சு வோமென்‌- 
ெர்காளும்‌ நும்‌ பெயர்த்தற்கரு'மெண்ணர்‌ தோய்வான்‌. . 


௨௨௩ 


௨௨௪ ... திருத்துருத்திப்புராணம்‌ 

ஒருநா ளெழுந்து ர - ளொருங்கு நீத்துக்‌ 

கருநாள்‌ கழிக்குக்‌ இனம்வந்து கலந்த தென்று 

இருமா லறியாப்‌ பெருமா ஜெண்டிருத்‌ அருத்தி 
யொருமான்‌ விடையும்‌ பெறல்வேண்‌ டிலனுற்‌ றெழுந்தான்‌ 


வானோங்கு சைய வசைநீங்‌ குபுமண்‌ குதித்துத்‌ 
,தேனோங்கு பூவு மணியுந்‌ இறல்யா னைக்கோடு 
மீனோங்கு வாரி ஈடுப்போய்‌ ஈனிவீழ வீசத்‌ 

தானோங்கு பொன்னித்‌ திருமாநதி தாண்டிச்‌ செல்வான்‌ 


ஈலமல்கு பற்ப னகரம்‌ பொலிராடும்‌ பல்வீக்‌ 
குலமல்கு பற்பல்‌ செறிகானுக்‌ குலாவிப்‌ பொக்இ 
நிலமல்கு பற்ப னதியு கெடுங்குன்‌ று நீத்து 


வலமல்கு விந்த மணிமால்‌ வரைவா யடைந்தான்‌ 
வேறு 


உத்தம வொழுக்கம்‌ வாய்ந்த வுருத்திர சன்ம னென்னும்‌ 
_ வித்தகன்‌ வேட்கை கூர விந்தவெற்‌ படைத லோடுஞ்‌ 
சத்தறி வின்ப ரூபத்‌ தனிமுத லவன னாதி 


முத்தன்வண்‌ டுருத்தி வாணன்‌ முன்னின்‌ னவனை மீட்பான்‌ 


காசியின்‌ வாசி யிந்தத்‌ தலமெனல்‌ கருத்திற்‌ றேரான்‌ 
வாரியக்‌ காசி யென்றே மதித்தனன்‌ செல்லா நின்றான்‌ 
பேசிமுற்‌ மாத பற்பல்‌ வளங்களும்‌ பிறங்க மாக்கண்‌ 
மூசமே அயர்ந்த விந்த மூரிமால்‌ வரைப்பா அற்றான்‌ 


அனையவ னேகா வண்ண மாற்றிடை யொருபாம்‌ பாகி 
முனைகொடு மறித்துச்‌ சால முனிந்துநீ யமர்தி யாமும்‌ 
வினசெய்‌ பாம்பாட்டி யாக மேவுதும்‌ பின்ன ரென்று 


தனைநிக ரிலாத ல்‌ தரன்முகம்‌ பார்த்துச்‌ சொற்றான்‌- . 


அருத்தியி னதிகங்‌ காசி யெனச்செலுந்‌ துணி னை 
வருத்தியான்‌ றிருப்பே னேலென்‌ வலியெவ னாகு மென்று 
விருத்திகூர்‌ சினத்த னாடி விமலனா ரடியிற்‌ சென்னி ' 


பொருத்தினா னெழுந்து போனான்‌ பொருவலிக்‌ குறளன்‌ மாதோ ்‌ 


௧0 


- ௧௨ 


௧௩ 


விசுவநாதப்படலம்‌ . ௨௨௫ 


வேதிய ன்டைக்கு மாற்றோர்‌ வெய்யபாம்‌ புருவ மாசக்‌: 

காதிய விழித்த மல்கக்‌ கடுவளா முயிர்ப்பு வீங்க ' 

மோதிய மாவும்‌ புள்ளு முகம்புலர்க்‌ தஞ்ச யோட 

வோதிய கலுழப்‌ புள்ளு முட்குறக்‌ டெந்தா னன்றே : ௩.௧௫ 


வழிநடர்‌ தேகா நிற்கு மறையவன்‌ றனக்கு நேரே 

விழியழற்‌ புலிங்கஞ்‌ சிந்த வெவ்வுயிர்ப்‌ பெழுந்து பொங்கப்‌ : ்‌ 
பொழிவிடத்‌ தனைத்தும்‌ தீயப்‌ பொருப்பொன்று இடந்த தேய்ப்பக்‌ 5 
கழிசெருக்‌ கொடுகி டக்கும்‌ காகோ தரத்தைக்‌ கண்டான்‌,  .௧௬ 


காண்டம்‌ அணுக்குற்‌ றஞ்சிக்‌ கையினைப்‌ பல்காற்‌ நட்டி 
யாண்டஃ தகலு மென்ற முயன்றன னகலக்‌ காணான்‌ 


மூண்டபல்‌ ஓருமுங்‌ கூடி முழங்கு மஞ்சா வஃது 
*ண்டழை யிவன்கை தட்டுக்‌ கஞ்சுபு போகுங்‌ கொல்லோ 1 


இனியெவன்‌ செய்கு வாமென்‌ நிருர்தலைப்‌ புறஞ்செல்‌ லாது ': 
அனியின்‌ வாற்புறத்துச்‌ சேற றுணிந்தன னடர்தா னாக 

முனிவெழு கடுப்பிற்‌ சீறி மொய்பொறிப்‌ படம்‌ விரித்துத்‌: 
தனியவன்‌ செல்லும்‌ பக்கம்‌ திரும்பிற்றே தறுகட்‌ பாம்பு, ' “தது 


உள்ளத்தி னச்ச மேவ வுன்னிமற்‌ ஜொருபாற்‌ செல்லக்‌ 

கள்ளத்தி னமைந்த வெய்ய கட்செவி திரும்பிற்‌ றங்கும்‌ : 

விள்ளற்கு முடித ராவிவ்‌ விதம்பல்கான்‌ மாறிச்‌ சேறல்‌ 
கொள்ளச்சற்‌ றேனுஞ்‌ சோர்வு கொளாது கொண்‌ ௨உதுவெங்கோபம்‌, 


மறையவன்‌ கருட சான மனுவல்லோ னாத: லாலே. 

முறையினக்‌ கருடற்‌ கூவ முழங்கிமேல்‌ வட்ட மிட்டுக்‌ . - 
கறைகெழு நாக மெல்லாங்‌ கருடெ வஃத தோன்றிற்‌ 

றறையர வதுதெ ரிந்தோ ரழலுயிர்ப்‌ பெழுவித்‌ தன்றே - 


சிறிய வரவு யிர்ப்பிற்‌ செறியிரு றையும்‌ இீப்ர்து 
மாறிய வலிய தாட மறுகுபு மறையோன்‌ முன்ன 
ராறிய கடுப்பின்‌ வீழ்ந்த தஃதுணர்ச்‌ தந்த ணாள . உத i 
னூறிய விடப்பற்‌ பாம்பி. அரனையே மதித்து நின்றான்‌. பக்கு ற்று 


௨௨௬: திருத்துருத்திப்புராணம்‌ 

நெட்டரா வுயிர்ப்பு மேவி நெடிபடு,கான முற்றுஞ்‌ 

சுட்டது மாவும்‌ புள்ளும்‌ தொலைந்தன வாறு செல்வார்‌ 

விட்டதிவ்‌ வழிச்செல்‌ லாசை யென்றுமெய்‌ நடுங்க வீழ்ந்தார்‌ ' 
பட்டது பொல்லாங்‌ கென்று பனவனு மெண்ணி னானால்‌ . ௨௨ 


௮லைசெயு மரவம்‌ யாதே யாயினு மாக வின்னே 

நிலைபெய ராது செய்வே னிகழ்மனு வலியா லென்று 

கலைதெரி யந்த ணாளன்‌ கருத்தினுண்‌ மனுவாய்‌ காலை ்‌ 
யுலைதல்செ யரவன்‌ னானைச்‌ சூழ்ந்துவீழ்த்‌ அயிர்த்த தன்றே ௨௩ 


மற்றது வளைத்த லோடு மனுவுமீங்‌ குதவிற்‌ றில்லை 

யெற்றிதன்‌ வலிமை யென்னா வினைந்துளத்‌ தச்ச மெய்தி 

யுற்றிது பெருமான்‌ செய்த வறென்றே வுள்ளந்‌ தேர்ந்து 
வெற்றியம்‌ துருத்தி மேய விமலனை விளிக்க லுற்றான்‌ ௨௪ 


சொன்னவா றறிவா யோலர்‌ அருத்திநா யகனே யோல 
மன்னவா கனன்முன்‌ னோரு மறிவதற்‌ கரியா யோல 
மென்ன தீ வினையி னானோ விவ்விட ருற்றே னோ 


நன்னர்மா தேவ மூவர்‌ காயக வோல மோலம்‌ ்‌ இ 


சங்கரா வோல மோ்லஞ்‌ சம்புவே யோல மோலம்‌ 

.. பொங்கரா வணிந்த முக்கட்‌ பூணா வோல மோலம்‌ . 

வெங்கரா சலமுரித்து மேனிமேற்‌ போர்த்தா யோலம்‌ 

மிங்கரா வளைக்கப்‌ பட்டே னென்செய்கே னால மோலம்‌ - ௨௬ 


அரும்புகேர்‌ முலையாள்‌. பாகத்‌ தண்ணலே யோல மோலம்‌ 

கரும்புவார்‌ இலையாற்‌ செற்ற கடவுளே யோல மோலம்‌ ப 
விரும்புவார்‌ விழைவிற்‌ கேற்ப வெளிப்படும்‌ பொருளே யோல 
மிரும்புகேர்‌ மனத்தேன்‌ றுன்ப மிரித்தரு ளோல மோலம்‌ ௨௭ 


என்‌ றுறைர்‌ அருகி யன்ப னிரக்கமுற்‌ மழைக்கு மோசை ல 
குன்றுவெஞ்‌ சிலையாக்‌ கொண்டோன்‌ குழையொலி அளும்பு காதி 
லொன்றிளங்‌ கன்றி னோதை யீன்றவான்‌ செவியுற்‌ றென்ன 
சன்றுசென்‌ மேற லோடும்‌ வெளிப்பட னயந்தா னன்றே -  உ௮ு 


 விசுவநாதப்படலம்‌ : - உன்‌ 


எவ்வுரு வெடுத்த போது மிவைவிடோ மென்பார்‌ போல 

வெளவிய .மனுக்கு நீறு நெற்றிமட்‌ டலங்கச்‌ சாத்தி 

வெவ்வியன்‌ முழுது மாற்றும்‌ விளங்குருத்‌ திராக்கக்‌ கோவை 
கெளவிய தாகச்‌ சீர்ப்பக்‌ கண்டத்தி லொன்று பூண்டு - : : ௨௯ 


தலைமிசைக்‌ கலையை வாங்கத்‌ தவாதமர்‌ செங்கு மாக்கி 

மலைவற வரையிற்‌ சூழ்ந்தா ரிவரென வகுத்துக்‌ கூற . 

விலையமுக்‌ கென்னா வண்ண மியைந்தவோர்‌ கலைபு னைந்து 

சலைநிகர்த்‌ தொளிரும்‌ தோளிற்‌ செ.றிவலி யமைந்த மார்பில்‌ ௩௦ 


உள்ளன விவையென்‌ பார்போ லுரகங்க ளெடுத்துப்‌ பூண்டு 
கள்ளமி லன்பர்‌ சென்னி கலந்தருள்‌ கொழிக்குங்‌ கையில்‌ 
விள்ளருஞ்‌ சிறுசு ரைக்காய்ப்‌ பத்தரில்‌ விளங்கக்‌ கோத்த 

தள்ளருங்‌ குழலி ரண்டிற்‌ சமைத்ததோர்‌ கருவி கொண்டு ௩௧ 


ஒருவருக்‌ தூர நின்று மோடிவர்‌ திளைத்தார்‌ போலத்‌ 

திருமுகம்‌ வெயர்வு மல்கச்‌ செறிந்துநெட்‌ டுயிர்ப்புக்‌ தோன்‌ றப்‌ 
பருவரு மறையோன்‌. காணும்‌ படியெதிர்‌ வந்து நின்றா 
ரிருவரு மற்றை யோரு மின்னமுங்‌ காணா வையர்‌ ௬௩௨ 


பணிக்கிர தம்‌ வார்தம்‌ படிவத்தின்‌ த வையர்‌ 

மணித்திரு முகத்து ரோம முறுக்னெர்‌ மறையோன்‌ காண 
வணித்துநின்‌ றிடலு நீயா ரென்றன னளித்தல்‌ செய்வான்‌ SEE 
எணித்‌அருத்‌ இயில்வா ழைய ரேவவில்‌ குற்றோ மென்றார்‌ ௩௩ 


அருத்திவா ழைய ரேவப்‌ போந்தன மென்ற சொல்லே 

விருத்திசா றன்னோய்‌ தீர்க்கு மருந்தாக வேதி யன்றா 

னருத்திகூர்ந்‌ திந்த நாக மலைத்ததென்‌ றனைய கற்றி. . டஃப்‌ 
ய... ப்ப. ளந்த விறைவர்போ ணட அருன்‌. ௩௪ 


என்றலும்‌ கருவி வாய்வைத்‌ தக க்கை யெழுப்பி' ஒரம்‌. ப, க ரல்‌ 

பொன்றலி ளெங்க ளையன்‌ புகழ்மறை யவனைக்‌ சூழ்ந்த . : உ 

ட்‌ னரவ நேரே தலந்தது படம்வி ரித்துத்‌ உபி த்‌ 
அன்றலி னாடி யாடிச்‌ சோர்வுற்ற தவச மாயே - கடு 


௧௨௮ இருத்துருத்‌ இப்புராணம்‌ 

 மறையவ னதனைக்‌ கண்டு மனத்‌ தொரா சங்கை பூண்டே 

யிறையவ னேவப்‌ போந்தா னென்றுளங்‌ தோட லென்னை 

நிறையவன்‌ ரூனே வந்தா னாமென நினைத்த லோடும்‌ 

பிறையவன்‌ முடிமேற்‌ றோன்றக்‌ கண்டனன்‌ பேணித்‌ தாழ்ந்தான்‌ ௩௬ 


அந்தணன்‌ பணித லோடு மவ்வுரு வுடனே மாற்றிச்‌ 

சந்தவுத்‌ தாலநீழற்‌ றழைமண வாளக்‌ கோலச்‌ 

சுந்தரத்‌ தெதிரே நின்றான்‌ சூழ்ந்தகா கோத ரத்தின்‌ 

பந்தமெய்‌ யொழித்து முன்னை யுருவுற்றான்‌ பளூல்‌ பூதன்‌ ௩௦ 


இறையவ னாடல்கொல்லா மிதுவென வச்ச மெய்தி 
நிறையுள த்‌ அவப்பு முற்று நெரேலெனப்‌ பணிந்து வீ ம்ந்தான்‌ 
மறையவ னெழுக வென்று வள்ளல்வாய்‌ மலர்ந்தா னுள்ளக்‌ 


. கறையிலா னுய்ந்தே னென்று கைகுவித்‌ தெழுந்து நின்றான்‌ ௩௮ 


அளிமிகுர்‌ அருத்தித்‌ தானத்‌ ததிகமெவ்‌ விடத்து மில்லை. 

களிசெயுங்‌ காசி வைப்பிற்‌ கலக்குமோர்‌ வேட்கை பூண்டாய்‌ 
தெளிசெயு முத்தாலஞ்சார்‌ தெய்வமாத்‌ தலத்தின்‌ மேன்மை > 
வெளிசெயும்‌ பொருட்டே யிந்த விளையாடல்‌ செய்தோ மின்னும்‌ ௩௯ 


நிறைவளக்‌ காசி வைப்பை நீற்யு மிருந்தோ மேலா 

யறைபுகழ்த்‌ அருத்தி வைப்பை யகன்றெரு கணமும்‌ வைகேம்‌ . 
மறையவ விதனை யோர்ச்து வர்‌ தரர்‌ அருத்தித்‌ தானத்‌ 

அறைகுதி மீற்றின்‌ முத்தி யுறுகுவை யின்னுற்‌ கேண்மோ ௪௦ 


கங்கையின்‌ வி2௪ட மாடக்‌ காவிரித்‌ தென்பா னின்றும்‌ 

பொங்கியோர்‌ வடபா லேகும்‌ பொலிற்‌அநர்‌ திருமுன்‌ னாகத்‌ 

அங்கவர்‌ ஈதிக்குக்‌ ழ்பாற்‌ சுந்தர விசுவ நாதர்‌ 3 
பங்கமர்‌ வல்லி யோடும்‌ பண்புற வமர்வர்‌ காண்டி .. ௪௧ 


கேத்திர பாலரென்னக்‌ ளெரொளி வடுகர்‌ யாரு ப்‌ 
மேத்துகக்‌ அருத்தி வைப்பிற்‌ கெலிலா வழலோன்‌ நிக்கல்‌. 
வாய்த்தினி தமரா நிற்பர்‌ மருவுமிக்‌ ஈவ்மாக்‌ காட்சி ்‌ 
மாய்த்துவல்‌ வினையைத்‌ தீர்க்கு மறையவ வுணர்தி யின்னும்‌. ௪௨ 


விசுவநாதப்ப்டலம்‌ ௨௨௯ 


விச்சுவநாதர்‌ வேறு விளக்கஞ்சார்‌ அருத்தி வேத 

வச்சுவ நாத ராய யாம்வேறென்‌ றகத்துட்‌ கொள்ளேன்‌ 

மெச்சுவ தாய சீர்ஈர்‌ அருத்தியே மேவு கென்று 
நச்சுவ மான மில்லா நம்பிரா னருளிச்‌ செய்ய ட ௪௩, 


மறையவ ஸனங்கு மேவும்‌ வலியிலா இளைத்தே னென்ன 

முறையி னோர்‌ பொய்கை தோற்றி முழுகென்‌ று மறைந்தானையன்‌ . 
குறையிலா னதனுண்‌ மூழ்க குளிர்ந்தகா வேரி யாற்றுத்‌ 
அறையின்வர்‌ தெழுந்தான்‌ வானோர்‌ அமலர்‌ மாரி பெய்தார்‌ ௪௪ 


எழுந்தவன்‌ விசுவ நாத ரம்மையோ டிருக்கக்‌ கண்டான்‌ 

செழுந்தழற்‌ நிக்கற சென்றான்‌ வயிரவ ரிறாப்புர்‌ தேர்்தான்‌ 
கொழுந்துணர்‌ மலர்க டூவிக்‌ கும்பிட்டுக்‌ கூத்து மாடி > 
விழுக்‌ அதீ வினைகள்‌ மாய மிகுகளிப்‌ புற்று னன்றே “ ச 


காசியி னிறக்கு மாறு கருதித்தா னடைந்த வாறு 

மாசுற விடையில்‌ வந்தோர்‌ வாளரா மறித்த வாறுந்‌ 

தேசுசா அருத்தி நாதன்‌ நிருவடி நினைத்த வாறும்‌ ’ 
பாய்கின விடையா ரங்குப்‌ பரிந்தெதிர்‌ வந்த வாறும்‌ பள்ளன்‌ 


தென்றிசை யிருந்து பொன்னி வடதிசைச்‌ செல்லு மென்று 
நன்றிசெய்‌..விசுவ நாதர்‌ நயந்தங்க ணமர்வ ரென்று 

மொன்‌ றிய பிறவுக்‌ கூறி யொளிரொரு பொய்கை தோற்றி 

யின்றதின்‌ முழுகு கென்று மறைந்தது மிசைச்தான்‌ யார்க்கும்‌ ௪௭ 
அன்றுதொட்‌ டலெத்‌ தள்ளா ரரும்புகழ்க்‌ காசி வைப்பி 

னென்றுமிக்‌ கேற்ற மாய திப்பெருர்‌ துருத்தி யென்று 

நன்றுளத்‌ அணர்ந்தார்‌ காசி கண்ணுதன்‌ மறந்தார்நாளும்‌ 

வென்றிமிக்‌ கோங்குர்‌ தெய்வத்‌ அருத்தியே வீழைர்து வாழ்ந்தார்‌ ௪௮ 


ஒங்குமா தவத்தின்‌ மிக்க வுருத்திர சன்ம னென்பான்‌ 

வாங்குசீர்த்‌ தென்பா னின்றும்‌ வடபாற்போம்‌ பொன்னி யாடிப்‌.. 
பாங்குசேர்‌ விசுவ நாதர்‌ பதமலர்‌ பணிந்து போற்றித்‌ 
தேங்குசீர்த்‌ அருத்தி வாழ்ஈர்‌ இருவடி யடைந்து வாழ்ந்தான்‌ ௮௯ 


6௨௩,0: திருத்துருத்‌ இப்பு ராண்ம்‌ 


மேதகு அருத்தி யார்விச்‌ சுவராத ராய்‌ வாறு' 
காதலி னுரைத்தாஞ்‌ சோம சேகரன்‌ கனிவிற்‌ றேடி 
யாதரம்‌ பயப்ப மேவி யவிர்குறிப்‌ பதிட்டை செய்து 
சாதலின்‌ முத்தி பெற்ற சரித்து மெடுத்துச்‌ சொல்வாம்‌ ௫0 
௨௭ வது விசுவநாதப்படலம்‌ மற்றி ய து. 
ஆக்ப்பட்லம்‌ ௨௭க்தத்‌ திநவிருத்தம்‌ ௧௧ ௧௪ 





௨௭ வது, விசுவதாதப்படலம்‌. ்‌ 

குத்தால மென்னும்‌ திருத்துருத்தித்‌ திருநகரில்‌ மறையவர்‌ 
குலத்தில்‌ கற்ககோத்திரத்தில்‌ உருத்திரசன்மன்‌ என்பான்‌ ஒருவன்‌ 
இருந்தனன்‌, அவன்‌ மனைமக்கள்‌ நிரம்பினவன்‌. வெபிரானையே மெய்ப்‌ 
பொருளெனத்‌ அணிந்து அப்பெருமான்‌ அடிக்கே வழிபாடு இயற்றும்‌ 
உறுதி வாய்ந்தவன்‌. வெவேடமே செம்மையாப்‌ பூண்டவன்‌. வெனடி. 
யார்‌ எவர்வரினும்‌ அவர்க்கு உண்டி, உடை முதலியன உதவி வழிபாடு 
செய்பவன்‌. அன்பும்‌, அருளும்‌ அமைர்தவன்‌. அம்மறையவன்‌, ஒரு 
காள்‌ இத்திருத்துருத்தியின்‌ பெருமையை ஈன்கு அறிந்திருந்தும்‌ அய 
லார்‌ சொல்லவுங்கேளர்‌ அ காசப்பதியானது இ றக்கமுத்தியை அளிக்கு 
மெனக்கருதி அதனைச்‌ சார விரும்பினன்‌. அம்மறையவன்‌. அக்நாள்‌ 
முதல்‌ 4எந்நாள்‌ காசித்தலத்தை அடைவோம்‌. எந்நாள்‌ கங்கையைக்‌ 
கலந்தாடுவோம்‌. எந்நாள்‌ விசுவகாதனைக்‌ கண்டு இறைஞ்சுவோம்‌'” 
சான்று நெடுநாள்‌ மிகுக்த வேட்கை உற்று இருந்தனன்‌, 


இப்படி இருக்குங்காலத்தில்‌ ஒரு காள்‌ அவ்உருத்திரசன்மன்‌ காசி 
யை நோக்கி எழுந்து மனைமக்கள்‌ எல்லாம்‌ விடுத்துத்‌ திருத்துருத்தி 
இறைவனிடமும்‌ விடைபெற்றுக்‌ கொள்ளாமல்‌ தனது பிறவியைக்‌ . 
கழிக்கும்‌ நாள்வர்த தென்று களித்துக்‌ காவிரியைக்கடந்து ப 'ற்பல நாடு 
நகர்‌, ஆறு எல்லாமும்‌ அகன்று சென்று விந்தமலையை ௮.ணுனென்‌. 
திருத்துருத்தியில்‌ எழுந்தருளிய சொன்ன வாறறிவார்‌, இத்தலத்தின்‌ 
பெருமையை அறியாமற்‌ செல்லுன்‌ ற அம்மறையவனை மீட்டு அதன்‌ 
பெருமையை அறிவிக்கத்‌ திருவுளங்‌ கொண்டு குண்டோதரனை 
கோக்க “அவ்வுருத்திரசன்மன்‌ செல்லும்‌ வழியில்‌ நீ பாம்பாக அவனை 
மறித்துக்‌ கொள்வாய்‌! நாம்‌ ஒரு பாம்பாட்டியாய்ப்‌ பின்னர்‌ வருவோம்‌'! 
என்று திருவாய்‌ மலர்ந்தருளினர்‌. குண்டோதரன்‌ எம்பெருமானார்‌ 
கட்டளைப்படியே சென்று௮வன்‌ செல்லும்‌ வழியில்‌ கண்டோர்‌ யாவரும்‌ 
அஞ்சும்படி. மலைப்பாம்பாடிக்‌ இடர்தனன்‌. அப்பாம்பைக்‌ கண்ட அவன்‌ 


விசுவநாதப்படலம்‌; ௨௩௧ 


அதற்குப்‌ பயந்து மேற்‌ செல்லா அ கைத்தட்டால்‌ ஓட்டியும்‌ அகலாதாக 
வே இனி என்‌ செய்வோமென்று அதன்‌ தலைப்புறம்‌ போகாமல்‌ வாற்‌ 
புறஞ்‌ சென்றான்‌. அதுகண்ட அப்பாம்பு அவன்மீது வெகுண்டு சீறிப்‌ 
படம்விரித்துக்‌ கொண்டு அவன்‌ செல்லும்‌ பக்கத்திலேயே திரும்பியது, 
புறம்‌ போகாமல்‌ வாற்பு றஞ்‌ சென்றான்‌, அப்பாம்பு படம்‌ விரித்துக்‌ 
கொண்டு சீறி அவன்‌ செல்லும்‌ பக்கமாகவே திரும்பியது. அவன்‌ 
மற்றொரு பக்கஞ்‌ செல்ல அப்பாம்பும்‌ அவன்‌ பக்கமே' திரும்பின ௮. 
இவ்வாறு அவன்‌ பலவழியும்‌ முயன்று பார்க்க அவனை அப்பாம்பு 
விட்டிலது, அருமறையோன்‌ கருடமந்திர த்தில்‌  வல்லவனாதலால்‌ 
கருடனை அழைக்க அத வந்தும்‌ அப்பாம்பின்‌ உயிர்ப்பால்‌ அக்கருடன்‌ 
சிறகு இழந்து அம்மறையோன்‌ முன்னர்‌ மயங்கி விழுந்தது. ம்‌ 
, மறையோன்‌ பாம்பின்‌ வலிமையை அறிந்து வியந்து நின்றான்‌, அப்‌ 
பாம்பின்‌ நெட்டுயிர்ப்பால்‌ கானமும்‌ எரிந்தது, அதிலுள்ள பறவை 
“கள்‌, விலங்குகள்‌, வழிச்செல்‌ வோர்‌ எல்லாம்‌ மயங்கும்படி ஆயிற்று, 
இது பார்த்த மறையவன்‌ “ இங்கு என்னோ ? தீங்கு வந்தது! என்று 
எண்ணி எப்படியாயினும்‌ இவ்‌ அரவை இப்புடை பெயராமற்‌ செய்வே . 
னென்று ஒரு மந்திரத்தை நினைக்க அல்‌ அசவு அப்பார்ப்பானைச்‌ 
சூழ்ந்து நின்று உயிர்த்த து, அவன்‌ அதற்கு அச்சமுற்று இது இருத்‌ 
அருத்திப்‌ பெருமானால்‌ நிகழ்ந்தது? என்று தெளிந்து அப்பெருமானை : 
அஞ்சலித்து ஓலமிட்டு அழைத்தனன்‌. எம்பெருமானார்‌ அன்பால்‌ 
அழைக்கும்‌ அவ்வோசைக்கு இரங்கிப்‌ பாம்பாட்டிபோல்‌ வேடங்‌ 
கொண்டு சுரைக்காய்ப்‌ பத்தருள்ள இரட்டைக்குழல்‌ ஒன்று கைக்‌ : 
கொண்டு மறையவன்‌ முன்னர்‌ வந்து நின்றருளினர்‌, பார்ப்பான்‌ 62 
யார்‌ கூறுவென்று வினாவப்‌ பாம்பாட்டியார்‌, திருத்துருத்தி ஐயர்‌ 
கட்டளையால்‌ ஈங்கு வந்தனமென்றார்‌. அவ்‌ அருண்‌ மொழி கேட்ட 
அளவிலே மறையவன்‌ இஃஅ ஈம்‌ நோய்க்கு மருந்தா மெனக்‌ கொண்டு 
அப்பாம்பாட்டியாரை நோக்கி இந்தப்‌ பாம்பை இவ்விடம்‌ விட்டு அக 
லச்‌ செய்வையேல்‌ எப்போதும்‌ என்‌ நெஞ்சில்‌ அந்த இறைவர்‌ போல்‌ 
இருப்பாய்‌! என்றான்‌. ௮௮ கேட்ட எம்பெருமானார்‌ அவ்‌ இசைக்‌ 
கருவியை வாய்‌ வைத்து ஊதினர்‌. அப்பாம்பு அவர்‌. திருமுன்‌ பட 
மெடுத்து ஆடி. ஆடிச்‌ சேர்ந்தது. அச்செயலைக்‌ சண்ட மறையவன்‌ - 
“வந்தவர்‌ இறையவசேயா'” மென்று அணிந்து அவரை இறைஞ்‌ 
சினன்‌. எம்பெருமானார்‌ அவ்வடிவத்தை மாற்றி மணவாளக்‌ கோலத்து 
டன்‌ எச ன்‌: 


௨௩௨ திருத்‌ அருத்திப்புராணம்‌ 


குறளனாயெ குண்டோதரனும்‌ பழய வடிவம்‌ எடுத்தனன்‌. இது 
கண்ட மறையவன்‌ “எல்லாம்‌ எம்பெருமானார்‌ திருவிளையாட''லென்ற 
அப்‌ பெருமானை வணக்கி வீழ்ந்து “வள்ளலாகிய சென்னவாறறி 
வார்‌ எழுக!” வென்று திருவாய்மலர, எழுந்து கைகுவித்து நின்றான்‌. 
அவனை நோக்‌. அன்பனே! நீ காசித்தலத்தைச்சார விரும்பினாய்‌! ஆனால்‌ 
தருத்துருத்தித்தலத்தின்‌ இறந்தது வேறொன்று இல்லை, இதன்‌ 
பெருமையை அறிவிக்கும்‌ பொருட்டே யாம்‌ இவ்வாறு வந்தோம்‌. ஒரு 
காலம்‌ காசியை நீக்கியும்‌ இருந்தோம்‌, திருத்துருத்தியை யாம்‌ ஒரு 
கணப்போதேனும்‌ நீங்க இருந்ததில்லை, ஆதலால்‌ இதை அறிந்து நமது 
இருத்‌ துருத்தியில்‌ தங்குக, இறுதியில்‌ வீட்டின்பம்‌ எய்‌தவாய்‌ ! அன்றி 
யும்‌ அந்நகரில்‌ ஈமதுமுன்‌ கங்கையினும்‌ இறந்த காவிரி நதி தென்‌ 
பாகத்தினின்று வடபால்‌ ஓடும்‌, அதற்குக்‌ கழ்பாகத்தில்‌ விசுவநாதர்‌ 
தமது இறைவியுடன்‌ இனிது எழுந்தருளி இருப்பார்‌. திருத்துருத்‌ 
இக்கு அழலோன்‌ திசையில்‌ பைரவர்‌ இருந்தருளுவர்‌, இப்புதிய காட்சி 
தவினைகள்‌ அனைத்தையும்‌ அகற்றும்‌, “(அவ்விசுவகாதறாம்‌ நாமும்‌ 
வேறு”! என்று கொள்ளற்க ! இப்போதே “திருத்துருத்தியைச்சார்க!? 
என்று எம்பெருமானார்‌ அருள “அம்மறையவன்‌ இங்கிருந்த அங்குச்‌ 
செல்லுதற்கு இயலாதவனாக இருக்கிறேனே” என்று விண்ணப்பஞ்‌ 
செய்தனன்‌, ஆங்கு... ஒரு பொய்கையைத்‌ தோற்றி அதன்கண்‌ மூழ்க 
வென்று இறைவனார்‌ மறைந்தருளினர்‌. அவ்வாறே அம்மறையவன்‌ 
அதன்கண்‌ மூழ்‌ஒத்‌ திருத்துருத்திக்காவிரி ஆற்றுத்‌ அறையில்‌ எழுந்து 
தேவர்‌ பூமாரி பொழிய விசுவகாதர்‌ அகன்றகண்ணம்மையாருடன்‌ 
எழுந்தருளி இருக்கும்‌ அரிய காட்சியையும்‌, வைரவராதர்‌ வண்மையை 
யும்‌ கண்‌ குளிரக்‌ கண்டு கும்பிட்டுக்கூத்‌ தமாடிக்‌ களிப்புற்று, நிகழ்ர்‌ 
தனயாவும்‌ அந்நகரிலுள்ளார்‌ அனைவருக்குங்கூறிக்‌ காவிரி மூழ்கி விசு 
வநாதரை வழிபட்டுச்‌ ர கல்ட்‌ திருவடி நீழலைச்‌ சேர்ந்‌ 
அன்புற்றுன்‌. 3 


௨௭-வது, விசுவநாதப்‌ படலம்‌ ழற்றியது, 


ச 


சோமசேகாலிங்கப்படலம்‌ உங்க 


௨௮-வது, சோமசேகாலிங்கப்படலம்‌ '“ 5. 
மின்னிய மாமறை யோர்பலர்‌ சூழ விளங்கு அருத்தியிடை ட 
மன்னிய செஞ்சடை யாரடி யின்னும்‌ வழுத்தி யரும்பேறு 


' துன்னிய மாதவர்‌ யாரவர்‌ செய்கையைச்‌ சொற்றி யெனமனைவி' ' 
பன்னிய. த்‌ ப மப்பெயர்ப்‌ பண்பின அதுவா க. 





எதமி லாத தவத்தன்‌ கருத்தம சென்றவர்‌ மாமுனிவன்‌ 5 
மாதவ னாதியர்‌ காணரும்‌ வள்ளன்‌ மலர்க்கழற்‌ கன்புடையான்‌ “ - * 
“போதம்வி ராமறை யாகம மாதி புராண முணர்ந்த வல்லான்‌ ' 

நீதமை பட்‌ ட்‌ சேய்சோ மசேகர னென்பவனே உ 


தந்தையி னுங்குண பிக்கல்‌ பற்பல சத்திர. க்தெனிக்தம்‌ க்‌ 
னந்தையி லாத விபூதி விழிமணி யன்பொடு .போற்றிடுவா 00 
.னிந்தை:யிலாவொரு மார்க்க நடக்கு நியதிய னீளறிவன்‌. க. 





மச்சு குனா மொப்பிலை யென்ன முதன்மை படை த்தவனே. ௩ 


அன்ன றந்தை யடித்துணை போற்றி.யமைய விஸுலிவொன்‌ ம 
முன்னவன்‌ முத்தொழி லாளருள்‌ யாவன்‌ முயன்றெவன்‌ பத்திப்‌ 
துன்னவன்‌. பந்த மறுமெவ னம முரைக்கின்‌ வினையகலு -.. ்‌ 
மன்னவன்‌ பாளர்‌ துதிக்க வவனமர்‌ மாத்தல மெத்தலமால்‌ ௪ 


ரீக்கமி லாவுணர்‌ வோயிவை யோதி சிரப்பிடு வாபெனனு 
மாக்க லளித்த லிரண்டு மழித்த ளாய்விடு மாதலினாற்‌ ..... 
போக்கரி தாய முதல்வ ருத்திரன்‌ பூரணன்‌ ம poe 
"னோக்கவ ளாவிய பந்த மனைத்து நொடியு ணொடி.படுமே ம்‌ oo 


மற்றவனாம மூரைக்குமூன்‌ வெற்புயர்‌ வல்வினை நீ படும்‌ 

பொற்ற இறப்பி னவனமர்‌ தானம்‌ புகலி னளவிலையா .. 

லற்றமி லாதவவற்றுள்‌ விசேடம்‌ மதாயதொன்‌' றேயததான்‌ 

“குற்றவ சேத்து இருக்கா வர்‌ கரைக்கணுத்‌ தாலவனம்‌ ' ௬ 


அம்பிகை யகீஇனி விக்ர மன்புக மாதித்தன்‌ மாகாளி ' 

வம்பிய லாத தவத்தெழு வோர்நல்‌ வருணன்‌ சிலைமதவேள்‌ . கட 

பம்பிய சச்வெ பத்த னுருத்தா சன்மன்‌ பலவுலகத்‌ oe 

“தும்பரு ளெண்ணில ராவயிற்‌ போற்றி-யுயர்வாம்‌ பெற்றவரே “எ. 
30. : 





௨௩௪  திருத்துருத்திப்புசாணம்‌ 


அத்தல மான்மிய முற்ற வுரைப்பரி தார்க்கு மவணடையா 

வுத்தம மார்பது மப்புனன்‌ மூழ்‌ யுவந்தோர்‌ குறிநிறுவி 

வித்தக மார்தரப்‌ போற்றுதல்‌ செய்யின்‌ விழைந்தன யாவுமுறுங்‌ 
கைத்தல ரெல்லியி னொன்றியொன்‌ முத கலப்பு முறுமெளிதே ன 
என்றுரை யாட வுவந்தடி போற்றி யெழுந்தன னம்முனிவன்‌ 
குன்றுபெயர்த்‌ அ வருர்திருப்பொன்னித்தென்கோட்‌ டி டையுற்றழகாய்‌ 
“நன்று நிலாவுமுத்‌ தாலப்‌ பெருந்தளி ஈண்ணி நலவளமே 

அன்ற பதுமப்‌ புனல்குடைம்‌ தாடித்‌ தொழு.துறச்‌ சூழ்ந்தபினர்‌ ௯ 


ஆயருண்‌ மூல விலிங்கப்‌ பிரானரும்‌ பன்ன வனமுலையர 

ணேயருண்‌ மேய மலர்ப்பதம்‌ போற்றி நிலவரு ளம்பிகையைப்‌ 
பாயருள்‌ .கூர்மண வாளப்‌ படிவப்‌ பானைப்‌ பணிந்தேத்தித்‌ 

தோயருண்‌ மூழ்கு மவன்பது மப்புன ௮ுன்னினன்‌ மீளவுமே ௧௦ 


அத்தகு தீர்த்தத்‌ தழற்றிசைப்‌ பாலொளி ராவர ணத்தகத்தே 

யுத்தம வாலய மொன்றுபு ரிந்தத னுட்டன்‌ னொருபெயரால்‌ 

வித்தக மார்குறி யொன்று நிறீஇமிளிர்‌ மஞ்சன மாதிகளாற்‌ 

.. சுத்தமி குந்துயர்‌ பூசனை யாற்றித்‌ துதித்திட லுற்றனனே 2 


சங்கர சம்பு சதாவெ மால்வரைத்‌ தையலோர்‌ பாலுடையாய்‌ 
பொங்கர வாபர ணாபரி பூரண புண்ணிய வாழ்முதலே 

செங்க ணளாய அதலிறை வாமதிச்‌ செஞ்சடை மோலியனே 

-. யற்கண அங்கத்‌ அருத்தியு ளாயடி யேனையு மேன்றுகொளே . ௧௨ 


புற்புத மொப்ப தோர்‌ யாக்கைக்‌ கரண்செய்து புந்தியி லாதுழல்வே 
னெற்புத வும்பணி யாய்பணி யாவு மெடுத்தணி யுந்திறலாய்‌ 
வற்புத வும்மமு வோய்மலை மங்கைம ணாள குணக்கடலே 

ட யற்புத னேநற்‌ றுருத்தியு ளாயடி யெனையு மேன்றுகொளை . ௧௩ 


என்று அதிக்கு மவனெதி ரக்குறி நின்று மெழுந்தருளிக்‌ 
குன்று குழைத்தவன்‌ வேட்ட துரையென முத்தி கொடுத்திடெனா 


நன்று வணங்னெ னீந்தன மென்று ஈவின்றத னுட்புகுதா ' 


வென்று விளங்கு பரனமர்ர்‌ தான கன்‌ மேன்மையை யார்புகல்வார்‌ ௧௫ 


சோமசேகரலிங்கப்படலம்‌ ௨௩௫ 


மூதறி விற்சோ மசேகர மாமுனி முத்தி யுடனடைந்தா 

தரத்‌ தோடக்‌ குறிதொழு வார்க ளவாயதெல்‌. லாமடைவார்‌ 

மேதக வார்சோ மசேகர நாதர்‌ வாவு விளம்பினமாற்‌ Sto 

காதரந்‌ தீர்க்கும்‌ பரதலிங்‌ கேசர்‌ வரவுங்‌ கரைந்திடுவாம்‌ _ கடு 
௨௮.வது சோமசேகாலிங்கப்படலம்‌ முற்றிய து, 


ஆகப்படலம்‌ உ௮க்குத்‌ திருவிருத்தம்‌, ௧௧௩௨ 





௨௮-வது; சோமசேகாலிங்கப்படலம்‌;. 

கருத்தமன்‌ என்னும்‌ முனிவன்‌ ஒருவன்‌ இருந்தனன்‌, அவன்‌ 
சிவபிரான்‌ இருவடிக்ஜே நிறைந்த அன்புள்ளவன்‌. வேதாகமங்களை 
ஈன்குணர்ந்தவன்‌. அவனுக்குச்‌ சோமசேகரன்‌ என்றெ குணமிக்க புதல்‌ 
வன்‌ ஒருவன்‌ உண்டு, அவன்‌ தன்‌ தந்தையினும்‌ இறந்த கல்வி கேள்வி 
களை யுடையவனானான்‌. திருமீறு திருக்கண்‌ மணிகளை அன்போடு 
போற்றத்தக்கவன்‌. நீதியால்‌ ஒருநெறிசெல்லு நியதியுடையவன்‌. இவ 
னுக்கு ஒப்பொருவருமில்லையென்‌ று சொல்லும்படி முதன்மை பூண்ட 
வன்‌, அப்புதல்வன்‌ ஒரு நாள்‌ தன்‌ தர்தையடியை வணக்கி ஐயனே! 
எவன்‌ மூவருள்‌ முன்னவன்‌? எவன்‌ அன்பால்‌ அதித்திட மலத்தை 
மாற்றுவான்‌? எவன்‌ திருப்பேர்‌ இசைத்தால்‌ எமது வினை ஒழியும்‌ ்‌ 
அவன்‌ எழுந்தருளிய திருத்தலம்‌ யாது? இவற்றை முறையே அருளிச்‌ 
செய்து என்‌ உணர்வை நிரப்ப வேண்டும்‌. என்று விண்ணப்பஞ்‌ 
செய்தனன்‌. அத கேட்ட கருத்தமன்‌ குழந்தாய்‌! அக்கல்‌, அளித்தல்‌ 
இரண்டும்‌ “அழித்தல்‌” என்னும்‌ ஒன்றில்‌ அடங்கும்‌, ஆதலால்‌ உருத்‌ 
திரனொருவனே முதல்வன்‌. அவனே எங்கும்‌ நிறைந்தவன்‌. அவன்‌. 
திருவடியைத்‌ தரிசித்த அளவிலேயே ஈம்மை அளாவிய பந்த: முழுதும்‌ 
அகன்றொழியும்‌. அவன்‌ திருப்பேர்‌ சொன்னால்‌ சொல்லு முன்னரே 
மலைபோன்ற செய்வினைகள்‌ யாவும்‌ மாய்ந்தொழியும்‌. ஆனால்‌ அப்பெரு 
மான்‌ எழுந்தருளிய திருத்தலங்கள்‌ அளவில்லனவாம்‌, அவற்றுள்‌ இறந்‌ 
தீத ஒன்று, அதுதான்‌ காவிரிக்குத்‌ தென்‌ கரையிலுள்‌ ள திருத்துருத்தி 
யாம்‌, அதில்‌ அம்பிகை, அக்கினி, விக்ரெமன்‌, ஆதித்தன்‌, மாகாளி, 
எழுமுனிவர்‌, வருணன்‌; மதவேள்‌, வெபத்தன்‌, உருத்‌ திரசன்மன்‌, 
முதலிய  எண்ணில்லாதவர்கள்‌ எய்தற்கரிய வரங்களை எய்தினர்‌. 
அத்தலப்‌ பெருமை எம்மால்‌ இசைத்தற்கரிது. ஆதலால்‌ அக்குச்‌ 


௩௬ ரீ திருத்‌ அருத்‌ திப்புராணம்‌ 


குறி ஒன்ற: நிறுவி வழிபட்டால்‌ விரும்பின யாவும்‌ பெறலாம்‌. இறுதி 
யில்‌ ஒன்றி ஒன்றாதபேரின்ப வாழ்வையும்‌ வில்‌ ல்‌ பெறனாம்‌." 
என்றனன்‌. ்‌ 

அது கேட்ட சோமசேகான்‌ தந்தையார்‌ அடியில்‌ வீழ்ந்து 
வணக்கி விடைபெற்றுக்‌: கொண்டு காவிரிக்குத்‌ 'தென்‌ கரையில்‌ 
வந்து திருத்துருத்தியை அடைந்தனன்‌. . ஆங்குள்ள திருக்‌ 
குளத்தில்‌ மூழ்கி அத்திருக்‌ கோயிலை வலம்‌ வந்து சொன்னவாறறி 
வாரையும்‌, அரும்பன்னவன முலை யம்மையையும்‌ வணங்கித்‌ அதித்து 
மணவாள ஈரதரோடு . அம்பிகை அம்மையையும்‌ .பணிர்து போற்றி 
மீட்டும்‌ தாமரைத்‌ தடாகம்‌ சென்று அத்தடாகத்தின்‌ அக்கினித்‌ 
திசையிலுள்ள ஆவணத்தில்‌ இறந்த திருக்‌ கோயிலொன்று எடுத்து 
அதனுள்‌ தன்‌ பெயரால்‌. சீவக்குறி ஒன்று நிறுவி. அத்தடாக நீர்‌ 
கொண்டு . அன்புடன்‌ வழிபட்டுத்‌ அதித்தனன்‌. அத்துதிக்கு ம௫ழ்ர்‌ 
திருளிய வெரொனார்‌ அவன்முன்‌ அச்சீவக்குறியில்‌ எழுக்தருளிரின்று 
அன்பனே ! நீ வேட்ட வாம்‌ யாது ? என்றருள, அம்முனிவன்‌ - வீடு 
ல யான்‌. வேட்ட னன்‌. அது வழியருள்‌ வேண்டு மென்று 


மடடம்‌ 


பில்‌ மறைந்தமர்க்தருளினர்‌. அச்லெலில்கத்தன்‌. ல்‌ என்‌ 
வாம்‌, : அவ்வாறே எம்பெருமான அ. அருளினால்‌ சோமசேகரன்‌ 
பமேவி இருந்தனன்‌. அச்சிவக்‌ குறியை வணங்குவார்‌ யாவ 


வண்டிய்ன யாவும்‌ வேண்டிய வாறே எய்துவர்‌. 







... /௨௮-வது. சோமசே காலிங்‌ கப்படலம்‌ முற்றியது... : 








an க்கப்‌ எவர்‌ 
i ன்‌ மாது பாகர்‌ வாத்தெவன்‌ பெற்றனன்‌ ல்‌ 
- றிது தீர்பர தன்னது தேருமா. ஆல்‌ 
து றோது கென்னும்‌ விரமரைக்‌ கோதுவான்‌ . 
பய கு சாத, மேய தரும சருமனே க்கட. 2 த 


“பரத னென்னும்‌ பனவன்‌ மனையொடு 

“விரத மாதவர்‌ மேவும்‌ அருத்தியுள்‌ ... 

ல வாத நாயகன்‌ வாழ்தளி யெய்தினான்‌ சத 
சரத முத்தி பெறலுளக்‌ தாங்கியே” கப வ ஆகவ அ உட 


க்‌ ப்ரதலிங்கப்படலம்‌ஈ 2 


விதும லர்த்தளி மேயவ னாதியோ: 
ரெதுகு றிப்பினு மெய்திநன்‌ ரூட்டயர்‌ : 
பதும தீர்த்தம்‌ 'விதியிற்‌'படிர்தபின்‌ 
முஅபு கழ்த்திரு நீற்றுண்‌ முழுகனான்‌ 


சொன்ன வாறறி வாரைத்‌ துணையரும்‌ . 
பன்ன மாமுலை யாளை யடிதொழாப்‌ 
பின்னர்‌ மாமண வாளப்‌ பிரானொடு 
மன்ன. நேரம்‌ பிகையையும்‌ போற்றியே” 


வள்ள லார்தந்‌ திருமுன்‌. வலப்புற 
மெள்ள லோவு மிலிங்க நிறுவினா - 
னுள்ள நெக்குரு கும்படி யுத்தரப்‌ 


பள்ள வார்புனல்‌ பண்பின்மொண்‌ டாட்டினான்‌ 


சாந்த நானம்‌ தகைபெறக்‌ கூட்டினான்‌ ப 
போந்த வாசப்‌ பு அமலர்‌ சூட்டினான்‌ 
நீந்த வாது செறியமு. அட்டினான்‌ - 2 
விந்த தாக வினைகளை. என்‌ 


இந்த வாறபன்‌ னாளவ்வி வின்கத்ைல்‌ 
சந்த மார்தரப்‌ பூசிக்குர்‌ அனான்‌ ்‌ 
பந்த மோவும்‌ படியொரு காட்டுதி ' 

முந்த வோதலுற்‌ மூன்‌ நிரு க 


மதியி ரும்பகை மாறுபு லக்‌ 

பதியு ஈட்பிற்‌ பயிலுமந்‌ தானி 

நதிய டங்க யொருபுடை' நஈண்ணுறப்‌'... 
பொ கியும்‌ வண்மை பொலிசடை 1 


ல்‌ லண்ட மனை, த்து்‌ கொருளொ. 
யளவி னீறு படுத்தற்‌ கமைதரு - 

-மளவி லாற்ற லதெழ லொற்றைக்க 
ணளவின்‌ மேவ வமைறுதல்‌ போற்றியே 


உஸ்‌ 


&௩௮ திருத்துருத்திப்புராணம்‌. 


பன்னு கஞ்ச மலரப்‌ பகல்செய்து 

மன்னு மாம்பண்‌ மலரவி ராச்செய்து 

மின்னுங்‌ கன்ம மெவற்றிற்கு ஐூலமாய்த்‌ 

அன்னுந்‌ தெய்வச்‌ சுடர்விழி போற்றியே - ௧௦ 


எண்ணி லாவுயி ௬ுய்வகை யெண்ணியே 

யெண்ணி லாத விரும்பொருண்‌ மாமறை 

யெண்ணி லாகம மோதி யியக்கிடு ்‌ 
மெண்ணி லாத வெழிற்செவ்வாய்‌ போற்றியே கக 


அன்பி லார்துதி யத்தனை யுங்கொளா 

தன்பு ளார்துதி யத்தனை யுங்கொண்டே 

யன்பு சாலிசை யாரென்று மல்குற 

வன்பு வைத்த வருட்செவி போற்றியே ௧௨ 


சாற்று இன்றவீ சான முதலிய 

போற்று நாமம்‌ புனர்‌ து பல்வன்னமுற்‌ 
முற்றும்‌ பேரரு ளாள்விழி வண்டுறத்‌ ்‌ 
தோற்றுக்‌ கஞ்சச்‌ சுடர்முகம்‌ போற்றியே ௧௩. 


வான நாடர்‌ வயங்கு மணிமுடி த்‌ 

தான வேந்தன்‌ சதுமுகன்‌ மாலிவர்க்‌ 

கான கூற்ற மடக்கி யருள்செயா ்‌ 

மான மேய மணிக்களம்‌ போற்றிய ௧௪ 


வலியி னான்மிக்கு வானவர்‌ யாவரும்‌ . 
பொலியு மாலய மாகிப்‌ பொருப்பினுக்‌ 

கொலிகு லாமுத லாய வொருவரை க 
மெலிய வீங்கு விறற்புயம்‌ போற்றியே ௧௫ 


. தாம ரைத்தலை யான்‌ றலை தரங்கயு 
நாம மேவக்‌ கதிர்நகை மாட்டியும்‌ 
பாம மாகடன்‌ மீன்கண்‌ பறித்துநற்‌ 
காமர்‌ வாய்ந்தசெங்‌ கைத்தலம்‌ போற்றியே ப ௧௯ 


ப.சதலிங்கப்படலம்‌ 


பாடு சால்பிறைப்‌ பண்பினோர்‌ கேழலின்‌ 
கோடு கொண்டதல்‌ லாலுமை யாண்முலை 
யூடு தாக்க யுறுசுவ டேற்றொளிர்‌ 

சேடு வாய்ந்த திருநிறம்‌ போற்றியே 


மேய பற்ப லுயிரும்‌ பல்வீரையு 
மாய பற்பல வெற்பு மளவறத்‌ 
தோய மேய தொகைப்பல வண்டமு 


மேயச்‌ சேருத ரத்தெழில்‌ போற்றியே 


கூற்ற மாய்த்துக்‌ கொதிக்குஞ்‌ சலந்தர 
னாற்றன்‌ மாய்த்தரக்‌ கன்வலி இந்திமிக்‌ 
கேற்றம்‌ வாய்ந்தெம்‌ மிருப்பிட மாகுபு 
தோற்றம்‌ வாய்ந்து சுடரடி போற்றியே 


அருத்தி மேவிய சுந்தர போற்றிமிக்‌ 
கருத்தி கூரம்பி காபதி போற்றியுட்‌ 
டிருத்தி யெம்மையாள்‌ சேவக போற்றி நூல்‌ 
விருத்தி சாலொரு வித்தக போற்றிய 


என்ற: தோத்திரித்‌ தேத்து மவன்முன 
- மன்று. நாயக னந்தப்‌ பெருங்குறி 

நின்று தோன்றி நினைத்தது கேளென 

வென்று மேம்படு வேதிய னோதுவான்‌ 


இந்த மாக்குறி யென்பெய சாலென்றுஞ்‌ 
சந்த மேவித்‌ தழைத்து விளங்கவு ' 

முந்த நோக்கினர்‌ யாருழு முத்துயர்‌ 

சித்த வோங்கிச்‌ சிறப்புற்று வாழவும்‌ 


அடிய னேனன்‌ புறுனை யாளொடு 
முடிவி லாநின்‌ பதத்து முயங்கவும்‌ 
தடித ராவரந்‌ தாவென்றிறைஞ்‌ சனா 
ஜொடிவி லாம னைத்து முதவியே 


௨௩௯ 


“எ 


கனு 


௨௪௫ திருத்துருத்திப்புராணம்‌ 
அந்த மாக்குநி-யுண்மறைக்‌ தானை யன்‌, டல்‌ 
பந்த மோவப்‌ யதிந்தரு ளக்குறி :- 2 - 
யெர்த நாளும்‌ பாதலில்‌ கம்மெனுஞ்‌. : எவ்‌ “பூ 
ல சந்த மாரபி தானம்‌ 'தரித்ததே ' பப ஸ்ப 30 ௨௪ 
மனையொ டும்பர தன்முத்தி மாண்புற்றா 
னனையன்‌ பேரிலிங்‌ கத்தை' ம்‌ 
அனைய வந்து குறுமுனி சூழ்ந்துதாற்‌ 
வினைய மோதலுற்‌ மூமிகு வேட்கையால்‌ “* வ. ௨௫ 
௨௯-வது, பரத்லிங்கப்படலம்‌ முறிறியது” 
ஆசப்படலம்‌ ௨௯க்தத்‌ திநவிநத்தம்க கடுஎ  - 
௨-வது, பரதலிங்கப்படலம்‌ i 


பரதமாமுனிவன்‌ தன்மனைக்‌ ழெத்தியோடு வீட்‌ 'ட்டின்பம்‌ எய்தலை 
விரும்பித்‌ தருத்தருத்தியை அடைந்து தாமரைத்திருக்குள த்தில்‌ மூழ்‌ 
ஒத்‌ திருநீறு. இட்டுச்‌ சொன்னவாறறிவரரையும்‌ அரும்பன்னவன 
முலை அம்மையையும்‌, மணவாளநாதரோடு அம்பிகையையும்‌ வணங்கித்‌ 
அதித்து வள்ளலாராதிய சொன்ன வாறதிவார்‌. திருமுன்‌ னுக்கு வலது 
பாலில்‌, ஒரு சிவகுநி நிறுவி மனமுருகத்தாமரைத்‌ தடாகத்தின்‌ நன்‌ 
ர்‌ ப. 3 ப்‌ ம்‌ ல்‌ தின்‌ வினை 
இவ்வாே ற பன்னாளாக oo குறியை மதி வழி 
பாடு செய்ன்ற காலத்திலே” ஒருநாள்‌ அப்ப்ரதமாமுனிவன்‌ இவபிரான்‌ 
நிருமூன்‌ நின்று தோத்திரங்கள்‌ . பல செய்தான்‌. அத்தோத்திரங்களை 
அங்கமாலையாகச்‌ செய்த: இப்பரதகாமுனிவன்‌ முன்னாக எம்பெருமா 
“னார்‌ அவ்விலிங்கத்தினின்‌ றந்‌ “தோன்றிப்‌ பரதமூனியே ! நினக்கு 
வேண்டுவன யாவை? கேட்க வென்று திருவாய்‌ மலர்ந்தருளினர்‌. 
அப்பெருமான்‌ திருமுன்னர்ப்‌ பரதமூன்‌ிவன்‌ இச்வெக்குறி-எ்ப்போதும்‌ 
என்‌ பெயரால்‌ விளங்குதல்‌ வேண்டும்‌. அதைத்‌ தரிசித்த ஏன ளுடைய 
அன்பங்களையுக்‌ தொலத்தல்‌: வேண்டும்‌. அடியேன்‌ என்‌ மனையா 
ஷோடு ட மெய்தி விளங்குதல்‌ வேண்டும்‌, இவ்வரங்களைத்‌ தவறா 
மல்‌ தந்தருள்க?' வென்று வணங்‌ நின்றான்‌, வெபிரானார்‌ அம்முனி 
வன்‌ கேட்டவரங்கள்‌ எல்லாவற்றையும்‌.ஈந்‌து “அச்சிவக்குறியும்‌ பரத 
ள்‌ லிங்கமென வழங்கலாயிற்று, றல த சுபத்‌ 
திரையோடு வீட்‌ ட்டின்பம்‌: எய்தி .இன்புற்றான்‌. " 
அக ௨௯-வது, பாதவிங்கப்படலக்‌ மற்றியது . 2. 


i 


அகத்தியர்பூசைப்படலம்‌ உ௫௧ 
௩0-வது அகத்தியர்பூசைப்படலம்‌ 


ஒளவிய முற்று மறத்துயர்த்து மான்ற பரமன்‌ பகல்‌ ககள்வி 

செவ்விய புண்ணிய மென்றுளத்‌அத்தேர்ந்த விசமரை மங்கை! போற்றிக்‌ 
கெளவிய பல்வள மார்‌ இருத்திக்‌ கண்ணினும்‌ போற்றினர்‌ யாவரென்ன 
வெவ்விய தீவினை வேரறுக்கு மெய்மைத்‌ தருமசன்‌ மன்புகல்வான்‌ ௧ 


சந்தனங்‌ குங்குமங்‌ காகதுண்டக்‌ தரன்றி பலாவில வங்கம்‌ வேங்கை 
கொரந்தவிழ்‌ தேமலர்ப்‌ பிண்டிவெட்‌ குரவ மராமாங்‌ கோங்குதேக்கு 

நத்தலி லாண்விள வார்செருந்தி ஈமைஞெமை யோமைய மைமுன்னான 
வந்தமி லாத 'தருக்கண்‌ மல்க யண்ட மளாவும்‌ பொதியவெற்பில்‌ & 


எங்க டவப்பயன்‌ முற்றுமாறு மேழுல குந்தமி ழேறு மாறுக்‌ 

அங்க முனிவரர்‌ சூழுமாறுக்‌ தொக்க வமர ருவக்குமாறு 

மங்க ரைவனிழுற்‌ றுய்யுமாறு மான்ற தவக்கொழுக்‌ தோங்கு மாறுந்‌ 
இங்கள்‌ முடிப்பான்‌. முளுளத்துத்‌ தேர்ர்தொரு கும்பமுனிவன்வைகும்‌ 


அந்த முனிவ னடிகள்போற்றி யற்புத மாரவன்‌ ரெல்லாம்‌ 
பந்த வினைகண்‌. முழுதொழியப்‌ பாற்றிமெய்ஞ்‌ ஞானக்‌ கொடுக்கவல்ல 
தெந்த வளத்தல மஃதுரைத்தால்‌ யாங்க ளக்கெய்‌ இறைஞ்சி. வாழ்ந்து 
முந்த நினைத்தது பெற்றுய்‌ வோமம்‌ மொய்யொளி. மாத்தலஞ்‌ சொத்றியென்றார்‌ 


தேர்தரு சீட ரிதுவினவச்‌ செந்தமிழ்‌ க வாய்முனிவ '' 
வோர்‌ ர ருத்‌ கரட்‌ மெண்ணித்‌ அருத்தித்‌ தலந்தெரிக து 
7ர்தரு மேனி மயிர்முகிழ்ப்பச்‌ சென்னி மிசைக்கை குவியக்கண்ணீர்‌. 
வார்தரு மாறெழுர்‌ க. வணங்‌ யிருந்தது கூறலுற்றான்‌ 


ஈல்லகுணம்பொலி' டெர்காண்மெய்ஞ்ஞானர்தரு தலமொன்‌ றுகண்டேன்‌ 
வல்ல பிரானங்கு வைகுகாளும்‌ வண்ப அ மப்புன லென்றொன்‌ அண்டு 
சொல்ல வினியவுத்‌ தாலமொன்று தொசக்குநிழல்செயும்‌ வானநாடர்‌ . 
புல்ல வருந்தவ மாற்துவாரப்‌ பொற்றலம்‌ போலிலை யெத்தலத்தும்‌ சு 


மன்னுந்‌ 'இருக்கயி வாயவெற்பின்‌ மான்மழு வேந்த. ரய கட்டுப்‌ 

பன்னும்‌ பனிநெடு மால்வரைப்பால்‌ பன்னிய மன்ற லெடுத்துரைக்க 

வின்னு மொருகாற்‌ கடிமணஞ்செ யென்று? மல்ல ரு கற்பத்தென்றான்‌. 

மின்னு: மணியிழை யாள்புலந்து' விளித்தன. டோழியர்‌ கம்மையட்‌. ௪ 
al 


௨௪௨ ... திருத்துருத்திப்புராணம்‌ 


அஅததெரிந்‌ தென்சொ லவமதித்தா யாதலி னாவுரு வாதியென்று 
விதுவணி செஞ்சடை யானுரைப்ப மெல்லிய லஞ்ச வணங்கயேத்தி 
ம துபிழை யுள்ளல்கொ ளாதியென்னவீங்குறை நின்னைப்‌ பதிட்டைசெய்யான்‌ 
மதுமலர்க்‌ கூந்தன்‌ மனைவியொடும்‌ வண்புன னாட்டு மறையோனாவான்‌ 


அறியு மொருபசு வாய்ச்சரித்தி யாமு மொருவிடை யாய்ச்சரிப்போஞ்‌ 
செறியுஞ்‌ சிலநாள்‌ கழிந்தபின்றைத்‌ தென்றிரு வாவடு தண்டுறைப்பான்‌ 
முறியும்‌ பசுவி னுருவமப்பான்‌ முன்னு மறையோ னியற்றும்‌ யாகத்‌ 
தெறியும்‌ கதிரோர்‌ புதல்வியாதி யாம்வர்‌.து பின்னர்‌ மணத்துமென்னான்‌ 


ஆசரு ளன்னையவ்‌ வாறொராவா யற்புதத்‌ தேரழுர்‌ தூர்வணக்‌இக்‌ 
கூரருண்‌ மேவுகோ ழம்பம்போற்றிக்‌ கோதக லும்பிப்‌ பிலவனத்திற்‌ 
பேரரு ளானை வடவனத்துப்‌ பிஞ்ஞக னோடு பணித்தபர்தாட்‌ 

டேரரு ளாலவ வுருவ நீத்துச்‌ சென்று மறையோன்‌ புதல்வியானாள்‌ ௧௦ 


மறையவர்‌ தங்குலச்‌ செல்வியானாள்‌ வண்புனற்‌ காவிரி யாற்றுகாப்ப 

ணிறைதிருக்‌ கோயின்ம ணலாற்செய்து நிகழ்வ பூசையேழ்கரளியற்ற 
முறையினெட்டாகா எ அபலநாண்‌ முயன்றமை யாலய மாயிற்றாங்குக்‌ 
கறையி லருட்குறி யும்பொலியக்‌ கண்டு அருத்தியென்‌ றேதிவாழ்ந்தாள்‌ 


பின்னருத்‌ தாலத்‌ தருவினீழற்‌ பேணும்‌ கயிலைக்‌ கணங்களோடு 
நன்னர்‌ மணவாளக்‌ கோலங்கொண்டு நரயகன்‌ வந்து மணந்தமர்ந்தா 
னன்னமண வாளக்‌ கோலங்கா ணு மாசை யெமக்கன்னு மீங்இற்றில்லை 
யுன்ன நன்றாமத்‌ தலத்துகாமு முறு அமுடன்போஅ மென்றெழுந்தான்‌ 


கற்றுயர்‌ டர்‌ பலரும்போதக்‌ காமரு செந்தமி மாளிபோர்‌ த 

பற்றுய ராவணம்‌ பாற்றலல்ல பரமர்‌ அருத்தி தலம்புகுர்து 

முற்றுயர்‌ வார்குடை யும்பதும மூரிப்‌ புனலிற்‌ படிக்தெழுச்து 
கொற்றுயர்‌ மாற்றும்‌ வெண்‌ ணீறணிந்து கோலம்‌ பொலிகண்‌ மணிபுனைந்து ௧௩ 


வென்றி தருமைம்‌ செழுத்து மெண்ணி விருப்பினட்‌ டாங்கபஞ்‌ சால்கமாக 
முன்றி லணைந்து இருமுன்றாழ்க அ முத்தமி ழாளிமா ணாக்கரொடு 
நன்‌ நிசெய்மூல விலிங்கமுன்போய்‌ நன்கு பணிந்தீரும்‌ பன்னகொங்கை 


மின்றிகழ்‌ அண்ணிடை யாளைப்போற்றி மேவி யுத்தால தருவணங்டி ௧௪ 


அகத்தியர்பூசைப்படலம்‌ ௨௪௩ 


அந்தத்‌ தருநிழற்‌ பீடமேய வண்ணலை யம்பிகை யோடுூமேத்திச்‌ 

சந்தப்‌ பரத னருச்சித்தேத்‌ தஞ்‌ சாமீயைத்‌ தாழ்ந்‌ துத்‌ தரத்‌ அச்சென்று 
சந்தக்‌ கொடுவினை முன்புசோம சேகரன்போற்று குறியைப்போற்றி 
நந்தத்தென்‌ பாலின்‌ வெளியணைந்து நாடுஞ்‌ சகாயக்‌ களிற்றைவாழ்த்தி 


உருத்திர சன்மனுக்‌ காகவங்க ணுற்றமர்‌ விச்சுவ நாதற்போற்றி 

வருத்து பிணித்துயர்‌ முற்றுநீங்க வருணன்‌ூவ பத்தன்‌ பூசைசெய்த 
வருத்த நிகர்சடை யாரைப்போற்றி யன்பிற்றன்‌ னோடு மெழுமுனிவர்‌ 
திருத்த மருவப்பணிந்துபோற்றஞ்‌ இவலிங்கங்‌ கண்டுதெரிசித்தேத்தி 


நெருப்பும்‌ வளவனுமன்பிற்போற்று நின்மலலிங்கந்‌ தொழுது வாழ்த்தி 
விருப்பு மலிய வளவன்றென்பான்‌ மேவ நிறுத்து குறியைக்கண்டு 
கருப்பு வில்லாளனுருவம்பொடித்த காளிப்பி ரானடி கண்டுதாழ்ந்து 
சுருப்பு விராவொரு நாரியான்செய்‌ சுந்தர லிக்கர்‌ தொழுதெழுந்து ௧௪ 


பார்புகழ்‌ தேரமுந்தூர்ப்பிரானைப்‌ பண்புயர்‌ £கா ழம்ப வாழ்க்கையானை 
யேர்மலி கோமுத்தி யாரமுதை யின்ப வடவனத்‌ தொப்பிலானை 

யார்தரு மன்பிற்‌ பணிந்துபோற்றியாயிரஞ்‌ செங்கதிரோன்புரம்போய்ச்‌ 
சோர்தரு மாறில்‌ விருப்பம்பொங்கத்‌ தூயபிரானைத்‌ தொழுதுபோந்து 


ஒங்குமார்க்‌ கண்ட புசம்புகுந்தாங்‌ கொப்பில்‌ கைலாய நாதற்போற்றி 
வீல்கு குறுமுனைப்‌ பாலிசார்க்‌ து வேதக்‌ கொழுந்தைத்‌ அதித்திறைஞ்சித்‌ 
தீங்குதவிர்‌ வில்லிய னல்லூரைச்‌ சேர்ந்து சிவபெரு மானையேத்தி 
யாங்குநின்‌ றே யெதிர்கொள்பாடி, யணைந்து பரமனைக்‌ சொண்டுவாழ்ந்து 


திருமணஞ்‌ சேரியிற்‌ றம்பிரானேச்‌ சிந்தை களிப்பத்‌ தொழுதிறைஞ்சிப்‌ : 
பொருவரும்‌ வேள்விக்‌ குடிபுகுந்து பொன்ன வீர்‌ செஞ்சடை யாரைப்‌ போற்றிக்‌ 
இருது புரிமறை யோர்கள்‌ சூழுக்‌ கேத்திரபால புரத்தைச்சேர்ந்து 
வெருவில்‌ வடுகர்‌ பதம்பணிந்து மீளவு மூல விலிங்கமுன்போய்‌ -௨௦ 


மேயவுத்‌ தால நிழற்பிரானே வேண்டுநர்‌ வேண்டுவ தீயவல்லா 
யாயவினிக்கு மருமருந்கே.யற்புத சிற்பர ஞானமூர்த்தி. - 

காய முதற்ப அலகுமுய்யக்‌ காயுங்‌ கடுவுண்‌ கருணையாளா 
வேயபலர்க்குமெய்ஞ்‌ ஞானமீதி யென்று அதித்துத்‌ தொழு தநின்றான்‌ 


௨௪௫ ... திழுத்துருத்திப்புசாணம்‌ 

நேய மிகுந்தமா ணாக்கரோடு நிற்குங்‌ குறுமுனி யுள்ளுவப்ப 

வாய பிசான்வெளிப்‌ பட்டுஞான மளித்தன மாலென்‌ ௮ுரைத்தகன்றான்‌ 
பாய முனிவர னுண்மைஞானப்‌ பயன்பெறு பற்பல உடரொடுஞ்‌ 

சேய பொதிய வரையடைந்து இந்தித்துப்‌ போற்றி யிருந்து வாழ்ந்தான்‌ 


குறுமுனி மாணவர்‌ கூட்டத்தோடுக்‌ கூடித்‌ தலப்பிர தக்கணஞ்செய்‌ 
திறுதியி லான்சொன்ன வாறறியு மண்ணலை யேத்தி யவாயதுற்றுக்‌ 
கறுவில்‌ பொதிய வரையடைந்த காதையுரைத்தன மாயவன்‌ ர்‌ 
பெறுவள மேவு புகழ்த்துருத்தி பேணி யமர்திறம்‌ பேசலுற்றாம்‌ ௨௩ 
௬-வது ௮௧ த்தியர்பூசைப்படலம்‌ -ழற்றியது. 
ஆகப்படலம்‌ ௩௦ஃத்கூத்‌ திருவிருத்தம்‌ ௧௧௮0, 





௩௦-வது அகத்தியாபூசைப்படலம்‌. 

ட்‌ ai சந்தன முதலிய மரச்செறிவுகள்‌ சூழ்ந்த பொதியமலையில்‌ செய்‌ 
தவம்‌: சிறக்கவும்‌, தமிழ்செழிக்கவும்‌ தவஞ்செய்கன்ற அகத்திய 
மாமுனிவரை அவர்‌ மாணாக்கர்‌ அனைவரும்‌ வணங்‌ட, “அடிகேள்‌ ! அடி 
யேங்களுக்குப்‌ பந்த வினைகளைப்பாற்றி மெய்ஞ்ஞானம்‌ தரத்தகுந்த 
.இருத்தலம்‌ ஒன்று. உசைத்தருள வேண்டும்‌” என்று விண்ப்பஞ்‌ 
செய்தனர்‌. அம்முனிவர்‌ சறிதுபோது சந்தித்துத்‌ இருத்துருத்தி 
யைத்‌ தெரிந்து மிகம௫ழ்ச்சியோடு, “*மைத்தர்காள்‌ ! மெய்யறிவைக்‌ 

- கொடுக்கத்தக்க தலமொன்று கண்டோம்‌. அதில்‌ ஈம்‌ இறைவன்‌ எப்‌ 
போதும்‌ எழுந்தருளி. உள்ளான்‌, அதில்‌ தாமரைத்தடாகம்‌ என்று 
ஒன்று உண்டு. சொல்லவொண்ணாத உத்தாலமரம்‌ ஒன்று ஆங்கு 
நிழல்‌ செய்யாநிற்கும்‌. அமரர்‌ பலரும்‌ அரியதவத்தை அங்குச்‌ செய்‌ 
வார்‌. அந்தத்‌ தலம்போல்‌ பிறிதொருதலம்‌ எவ்விடத்துங்‌ காணேம்‌. 
ஒரு . காலத்தில்‌ கைலைக்கிறைவனார்‌ உமையவள்‌ அறிய, மேருவில்‌ 
நிகழ்ந்த தமது திருமணத்தை எடுத்துரைத்தருளினர்‌. அத கட்ட 

்‌ அம்மையார்‌ இன்னொரு முறை என்னை மணஞ்செய்தருள்க 
வென்‌ றவிண்ணப்பஞ்செய்தனள்‌.. அப்பெருமானார்‌ (அது அடுத்த 
கற்பத்தில்‌ - அகுக ! வென்று அருளினர்‌. அதற்கு அம்மையார்‌ 
அவரோடு ஊடித்‌ தோழியர்களைப்‌ பொழில்‌ விளையாட விளித்துச்‌ சென்‌ 

. றனள்‌, அதுதெரிந்து எம்பெருமானார்‌ பெண்ணே! நீ என்‌ வாய்மொழி 
மறுத்தமையால்‌ பசு உருவாகுக”” வென்றறாள, அதற்கு, அம்மையார்‌ 
அஞ்சி வணங்கி, “ இப்பிழையைத்‌ ன திருவுள்ளதீதுக்‌ கொள்ளாதொழி 
தல்‌ வேண்டு” மென்று விண்ணப்பஞ்‌. செய்ய, எம்பெருமானார்‌ “பெண்‌ 


அகத்தியர்பூசைப்படலம்‌ ௨௫௫ 


ணே ! இங்கு.உள்ள உன்னைப்‌ பிரதிட்டை செய்யாதவனாஇய ஒருவன்‌ 
மனைவி யோடும்‌ சோழகாட்டிலே மறையவர்‌ குலத்தில்‌ பிறந்துள்ளான்‌.. 
நீ பசுவாகச்‌ செல்லுக. யாமும்‌ ஒருவிடையாடி வருவோம்‌, சிலநாள்‌ 
சென்ற பின்னர்‌, திருவாவடுதுறையில்‌ உன்‌ பசு உருவம்‌ மாறும்‌, 
அதன்‌ பின்னர்‌ ௮ம்மறையோன்‌ செய்யும்‌ வேள்வியில்‌ ஒரு மகளாய்‌ 
வருவாய்‌, அப்போது யாம்‌ அ௮ங்குவர்து மணஞ்செய்வோம்‌?” என்று 
திருவாய்‌ மலர்ந்தருளினர்‌. அதுகேட்ட இறைவியார்‌ பிரியா விடை 
பெற்று அவர்‌ அருளியபடியே ஒரு பசு உருவாதித்‌ தேரமும்தூர்‌, திருக்‌ 
கோழம்பம்‌, திருவாலங்காடு ஆய பல தலங்களை வழிபட்டுத்‌ திருவா 
வடுதுறையில்‌ கோவுருவம்‌ நீத்துப்போய்‌ ௮ம்மறையவன்‌ புதல்வியா 
னாள்‌, அப்புதல்வியான அம்பிகை காவிரியாற்றின்‌ நடுவில்‌ திருக்கோயில்‌ 
மணலாற்‌ செய்து ஏழுநாள்‌ சிவபூஜை இயற்றினாள்‌, - எட்டாம்‌ நாளில்‌ 
இறையவன்‌ அருளால்‌ ௮து ஒரு பெருங்‌ கல்லாலயமாயிற்று, அதில்‌ 
இவக்குறியும்‌ விளங்கக்‌ கண்டு மஇழ்க்து அதன்பேர்‌ இருத்‌ அருத்தி 
யெனப்‌ புகன்றனள்‌. பின்னர்‌ உத்தால நிழல்‌ பெறக்‌ கைலைக்கணங்க 
ளோடு எம்பெருமானார்‌ இனிய மணவாளக்கோலம்‌ சொண்டு சென்று. 
அம்பிகையைத்‌ திருமணஞ்‌ செய்தருளினர்‌.  அம்மணவாளக்கோலங்‌ 
காணும்‌ இசையோ இன்னும்‌ எனக்கு அடஙூற்றில்லை. ஆதலால்‌ 
அத்தலத்திற்கு. காமும்‌: செல்லுவோம்‌ எம்முடன்‌ வருவிர்களாக": 
என்று அகத்திய முனிவர்‌ மாணவர்களை அழைத்து வந்தனர்‌, 
அம்மாணவர்களுடன்‌ முனிவர்‌ பெரியார்‌ அத்தலத்தில்‌. தாமரைத்‌ 
தடாகத்திலே மூழ்தெ திருநீறு திருக்கண்மணிபூண்டு இிருவைந்‌ 
தெழுத்தெண்ணிச்‌ சொன்னவாறறிவார்‌ திருமுன்‌ சென்று ஜர்‌ 
அனுப்பும்‌, எட்டுறுப்பும்‌ தோய வணங்கி,௮ரும்பன்ன வனமுலையம்மை, 
மணவாளநாதன்‌, அம்பிகை, பரதநாதன்‌, சோமசேகரன்‌, அணைவந்த 
பிள்ளை, விசுவநாதன்‌ , வருணகாதன்‌, எழுமுனிவர்‌ லிங்கம்‌, காள்‌ சன்‌, 
வேளீசன்‌, - முதலியதிருத்துருத்தியிலுள்ள எல்லாத்‌ தெய்வத்‌ ருரு 
வக்கா தேரழுந்தூர்‌, இருக்‌ கோழம்பம்‌, திருவாவடுதுறை, திரு 
வாலங்காடு, கதிராமங்கலம்‌ முதலிய தலங்களிலுள்ள எம்பெருமானார்‌ 
தருவை போற்றி வணங்‌, கே்ஷேத்திரபால புரத்திற்குச்‌ 
சென்று வடுகர்‌ திருவடி வத்தையும்‌ வணங்கி, மீட்டுந்திருத்‌ அருத்தியில்‌. 
சொன்னவாறறிவார்‌ திருமுன்‌ வந்து அதிபுகன்‌ றனர்‌. அப்போது எம்‌ 
பெருமான்‌ அவர்‌ முன்‌ எழுந்தருளி. “உமக்கு மெய்ஞ்ஞானம்‌ அளித்‌ 
தோம்‌''என்று தருவாய்‌ மலர்ந்து மறைந்தருளினன்‌, அம்மெய்ஞ்ஞானம்‌ 


உக்க திருத்துருத்திப்புராணம்‌ 


பெறுவித்த அகத்தியர்‌ தமது மாணவர்களோடு பொதிய மலையிற்‌ 
சென்று எம்பெருமானைச்‌ இந்தித்‌ து இருந்தனர்‌. 


௬0-வது, ௮கத்தியர்பூசைப்படலம்‌ ழற்றியது. 





௩௧-வது ஆதிகேசவப்படலம்‌ 


ஞால மீன்றவள்‌ சுரபியாய்ப்‌ பயின்றவர்‌ நாட்கோ 

பால னாய மாயவன்‌ செயலெவன்‌ பகரென்‌ 

றேல வார்குழல்‌ விநமரை விருப்பமிக்‌ கிறைஞ்சச்‌ 

சீல மெய்த்தவத்‌ தருமசன்‌ மன்னி செப்பும்‌ க 


வண்டு பாண்செய மதுப்பொழி வனத்அழாய்ப்‌ படலை 

விண்டு கோப்புரர்‌ திடுமுரு நீத்தபின்‌ மேக 

மண்டு சோலைசூழ்‌ அருத்திவா ழண்ணல்கல்‌ யாணங்‌ 

கண்டு கண்களி கூர்தர வின்பத்‌ தட்‌ கலந்தான்‌ 


அளவி லானந்த மடைவதற்‌ கேதுவா யமைந்த 

களவி லாதகல்‌ யாணமித்‌ தலத்திடைக்‌ கண்டோம்‌ 

பிளவி லாமணக்‌ கோலமு மிவ்வயிற்‌ பிறங்கும்‌ 

வளவில்‌ சாலுமித்‌ தலம்விடன்‌ மூடரு மதியார்‌ ௩ 


எந்த வண்ணகா மித்தலம்‌ விடுதலென்‌ றெண்ணிச்‌ 

சந்த மாமறு மார்பினான்‌ றம்பிரா னருளா 

னந்த நாமுமிங்‌ குறைவதே யென்றுள நயந்தா 

னந்த மாதியிலப்‌ பெருமா னெ திரடைந்தான்‌ ௪ 


ஐய யானுமிங்‌ கமர்வது குறித்துளே னருணீ 

செய்ய வேண்டுமென்‌ நிரந்தனன்‌ இவபிரான்‌ நேர்ந்து 

வைய முண்டவ நினைப்பிரி யோமெவ்வைப்‌ பினுமிம்‌ _ 

மெய்ய வாவுமாத்‌ தலத்தினோ பிரிதலை விழைவோம்‌ ௫ 


மேய சத்தியா யூர்தியாய்‌ வெய்யகூர்கு கணையாய்ப்‌ 

பாய மற்றுமாய்ப்‌ பொலிநிணைப்‌ பிரிவது பண்போ 

தேய மேத்துமித்‌ தலத்தெமைக்‌ காளிதாம்‌ தேத்திற்‌ . 

காய தென்றிசை யண்மையி னமருக வென்றான்‌ ர 


ஆ திகேசவப்படலம்‌ ௨௪௪ 


துருத்தி நாயக னருளிய சொல்லுவந்‌ தேற்று 

விருத்தி யாருயி ரளிப்பவன்‌ றென்‌ றிசை மேவி 

யருத்தி கூர்தரக்‌ காளிபூ சித்ததேத்‌ தணித்தே 

திருத்தி சான்றதென்‌ பாலொரு சனகாஞ்‌ செய்வான்‌ 11 


அண்டர்‌ தச்சனை நினைத்தன னவன்டைர்‌ அளத்துல்‌ 

கொண்ட தென்னென வீனாயினன்‌ குறித்தமை யுணர்ந்து 
மண்டலம்புகழ்‌ கோபுரம்‌ விமானமா மதின்மு 

னெண்ட யங்குமற்‌ றுள்ளவு மிலகுறச்‌ செய்தான்‌ ்‌ ௮ 


கண்ட மாயவன்‌ மிகம$ழ்ற்‌ தத்தளி கலந்து 
கொண்ட காதலி னமர்ந்தனன்‌ குறித்தவித்‌ தலத்துத்‌ 
தொண்டர்‌ சூழுமா றளிக்கெலா முதலமர்‌ துணிபா 


லண்டர்‌ யாவரு மாதிகே சவனென வறைந்தார்‌ ௯ 


துருத்தி யெல்லைதால்‌ குரோசமைர்‌ தாலெனச்‌ சொல்லு 

மருத்தி கூரநாற்‌ புறத்தினு மாலயங்‌ கொண்டு 

விருத்தி மேவ வாழ்‌ விண்டுபல்‌ வடிவத்து முந்தித்‌ 

இருத்தி மேவவாங்‌ கமர்ந்ததித்‌ தெய்வவிக்‌ இரகம்‌ ௧0 


மாய னிங்கனங்‌ கோயில்‌ கொண்‌ டமர்ந்தது மதித்துச்‌ 

சாயன்‌ மங்கைய ரிருவருஞ்‌ சார்ந்தினி தமர்ந்தார்‌ 

பாய மாவிறல்‌ விடுவச்சே னலுஞ்சிறைப்‌ பறவை 

மேய வேந்தனு மற்றுளோர்‌ களாம்விழைம்‌ தமர்ந்தார்‌ கக 


ஆதி கேசவ னிங்ஙன மமருதல்‌ குறித்துச்‌ 

சோதி மாமுடி யிந்திரன்‌ முதலியோர்‌ தொழுதார்‌ 

காதி யாரையும்‌ வருத்திடுங்‌ கடுக்தொழி லவுண | 
சேதி யென்பது கையெடா தச்சமுற்‌ றிரிந்தார்‌ ௧௨ 


பரவு வேலைசூழ்‌ வையத்து வாழ்பவர்‌ பலரும்‌ 

விரவு பேரரு ளாதிகே சவனடி மேவி 

யுரவு சேர்பல பணிசெய்து மொழிவறத்‌ அதித்துங்‌ 

கரவு இர்தர விழைந்தன கைக்கொடு களிப்பார்‌. தக 


௨௪௮ : திருத்துருத்திப்புராணம்‌ 


அந்த நாளினிற்‌ காப கோத்திரத்‌ தமைந்தா 
னெந்த நாளுமிப்‌ பிறவியே பகையென வெய்த்தான்‌ 


சந்த நூல்பல கற்றவ னற்குணஞ்‌ சமைந்தா 


னுர்த-யாரும்புண்‌ டரீகனென்‌ றிசைக்கும்பே ருள்ளான்‌ ' 


ஆதி யாச்சிர மத்துநின்‌ றகன்றிடா வன்னான்‌ 
காதி வெம்பவப்‌ 'பிணிப்பறக்‌ களைதால்‌ -கருதி 
யோதி வானர்தா மாதிகே சவன்முன முற்றா 
னீதி.மாதவஞ்‌ செயற்க மிதுவென நினைந்தான்‌ 


குடபு லத்தொரு தீர்த்த முண்டாக்னென்‌ கோழூற்‌ 
படர லத்தமை புனலெலா மதினுறப்‌ பண்ணி 
யிடமு றப்பொலி யதற்கொரு தன்பெய ரிட்டுத்‌ 
இடமு றப்புகும்‌ தாடினன்‌ நிருத்து ழாய்பதித்தான்‌ . 


அந்த நீர்முகந்‌. தாதிகேச வன்முடிக்‌ காட்டிச்‌ 
சந்த மார்தரு தண்டுழாய்‌ முதலிய சூட்டி 

யுந்த ரேர்சுவைப்‌ பொங்கன்றுநற்‌ பல்லவு மூட்டி 
நந்த வன்புமுன்‌ னின்றுபஃ ஜேத்திர நவில்வான்‌ 


உலக ளந்ததோர்‌ தாமரை மற்றதை யுண்டு... 

நிலவ மேயதோர்‌ தாமரை நிறைந்தது தோன்றக்‌ 
குலவி விண்டதோர்‌ தாமரை யென்னிலேர்‌ குலவி - 
டப! லாதநின்‌ பெருமையை யாவரே யளப்பார்‌ 


கையும்‌ தாமரை கண்களுக்‌ ட யழகு 
செய்யு முத்தியும்‌ தாமரை சேர்ந்தவர்க்‌ இன்பம்‌ 
பெய்யுர்‌ தாள்களுக்‌ தாமரை யெனிலன்பு பெற்‌ ஸு 
நையுக்‌ ர. கண்களே ஈல்லளி யாமால்‌ 


இரைசெ புங்கருங்‌ கடலைமற்‌ றதன்றெளி புன லுண்‌ : 
டிரைசெ யுங்கரு முகிலையிற்‌ திரநீல மணியை 

விரைசெ யுங்கருங்‌ குவளையை யுருகுவார்‌ விழிகண்‌ ' 
i OO காணிலென்‌ பவெரோ Oe 


சீ 


௧௬ 


க. 


க 


2.6... 


' ஆதிகேசவப்படலம்‌ 


ஓதி மூலமென்‌ ஹோலிடுக்‌ கரிமுன முற்றாய்‌ டர 
நீதி மாதவர்‌ நிதியமே நிசாசர ரேறே 

சோதி மாமக டுணைமுலை புணர்‌ தழாய்த்‌ தோளா 

யாதி கேசவ வடியனே ஸின்னடி யடைந்தேன்‌. 


என்று தோத்திர மியம்பியோ இருந்தன னொருசார்‌ 

நன்று பற்பல நாட்செல நாரண ஸருள்கூர்ந்‌ 

தொன்று காட்சிதர்‌ அரைத்திரீ விழைந்த தென்றுரைப்ப 
வன்று தாழ்ந்‌ தநின்‌ னடிச்சேவை தருதியென்‌ றறைந்தான்‌. 


துருத்தி யென்னுமிம்‌ மாத்தலத்‌ தெல்லையைச்‌ சூழ்ந்து 
விருத்தி மேயகா விரிஈறு நீர்விழைர்‌ தாடி 

யருத்தி கூர்பரன்‌ நிருமணக்‌ கோலங்கண்‌ டன்பு 
பொருத்தி யாட்கொளு மூலலிங்கத்‌ தையும்‌ போற்றி. 


பின்ன ரிங்குறி னெண்ணிய காரியம்‌ பெறுவை 
நன்ன ரேகென வருளுபு நாரணன்‌ மறைந்தான்‌ 
முன்ன ரேயிஃ துஞற்றில மெனமுயன்‌ நெழுந்து. 
மன்னர்‌ முன்னவ னாயவன்‌ மாத்தலஞ்‌ சூழ்ந்து 


மற்று மாயவன்‌ சொல்லிய வண்ணமே முடித்துப்‌ 
பற்று மேவுற வடைந்தனன்‌ மாலருள்‌ பரப்பப்‌ 
பெற்று மான்மிய விரசையின்‌ முழுகுபு பிணைதன்‌ 
பற்று நித்திய சூரியாய்‌ வைகுந்தத்‌ தமர்ந்தான்‌. 


ஆதி கேசவ னாலயப்‌ பணிவிழைந்‌ தவரு 

மோதி மற்றவன்‌ பெரும்புக முறத் துதிப்‌ பவரு 
தி மேவிய நிருபராய்‌ நெடுகிலம்‌ வாழ்க்‌ து 

பூதி வாய்ந்து வைகுந்தமே வுற்றனர்‌ பொலிவார்‌, 


தண்மை யார்செழுர்‌ .அருத்‌ ர்‌ இயு ளாதிகே சவமா 
அண்மை யார்வா வோதின மோங்குமார்க்‌ கண்டன்‌ 
பெண்மை யாரொரு பாதியான்‌ பெருங்குறி நிறுவி. 
யண்மை யார்தரப்‌ பூசித்த திறமெடுத்‌ தறைவாம்‌. லட 
 ௬கவது-ததிகேசவப்‌ படலம்‌ மற்றியது. _ 


32 


ஆகப்‌ படலம்‌ ௩கக்குத்‌ திருவிருத்தம்‌ ௪௨௦௪. 


௨௪௯ 


௨௭ 


௨௫0 இருத்துருத்‌ இப்புராணம்‌ 


௩௧ வது ஆ திகேசவப்படலம்‌. 


அம்பிகையான உமையம்மையார்‌ கோவுருவானபோது கோபால 
னாயெ திருமால்‌ அவ்வடிவத்தை மாற்றிவிட்டு எம்பெருமானார்‌ திரும 
ணக்‌ கோலங்கண்டு களிப்புற இன்பத்தில்‌ மூழ்கி இருந்த பின்னர்‌, 
அத்திருமாலானவர்‌, சொன்னவாறறிவார அ திருமணக்‌ கோலங்‌ காணத்‌ 
தகுந்த இத்தலத்தை யாரும்‌ பிரிதற்கு அரிதாதலால்‌ இதில்‌ தங்குவதே 
ஈலமெனக்கருதினர்‌. ௮து சமயம்‌ சொன்னவாறறிவார்‌ அவர்முன்‌ 
தோன்றியருளினர்‌, திருமாலானவர்‌ “(பான்‌ இங்குத்தங்க உன்னி 
னேன்‌ எனக்கருள்க”? வென்று விண்ணப்பஞ்செப்யச்‌ சிவபெருமா 
னார்‌ “மோலோய்‌ ! எக்காலமும்‌ நின்னை. விட்டுப்‌ பிரியோம்‌ | ஆதலால்‌ 
காளி வழிபட்ட திருக்கோயிலுக்குத்‌ தென்பால்‌ அண்மையாக அம 
ரக,” வென்றருளினர்‌. எம்பெருமானுக்குச்‌ சத்தியாயும்‌, ஊர்தியாயும்‌ 
பாணமாயும்‌ விட்டுப்‌ பிரியாத திருமாலானவர்‌, ௮ப்போ3த அமரர்‌ தச்‌ 
சனை அழைத்துக்‌ “காளீசர்திருக்‌ கோயிலுக்குத்‌ தென்பாகமாகக்‌ 
கோபுரம்‌, விமானம்‌, சுற்றுமதில்‌ முதலியன விளங்க ஒரு இருக்‌ 
கோயில்‌ ௮மைத்திடுக'” வென்று கட்டளையிட அக்கட்டளையைத்‌ தலை 
யில்‌ தாங்க ௮மார்தச்சனும்‌ அவரருளிய படியே திருக்கோயில்‌ சமைத்தி 
டக்கண்ட. திருமாலானவர்‌, மிகம$ிழ்ச்‌ச கொண்டு அதில்‌ அமர்க்தருளி 
னர்‌, இத்திருத்துருத்தியில்‌ காத்தலுக்கு ஆதியாக அமர்ந்தபடியால்‌ 
(அ. திகேசவன்‌'' என்னும்‌ திருப்பேர்பெற்றனர்‌. ஐர்‌அகுராசம்‌ அள 
வுடைய திருத்துருத்தியில்‌ பல திருக்கோயில்கள்‌ சூழ அவைகளுக்கு 
முதலாக அமர்ந்த இத்‌ திருக்கோயிலில்‌ திருமால்‌ வடிவங்களிற்‌ இறந்த 
அதிகேசவ'னென்‌ னும்‌ விக்கிரகம்‌ அருமை வாய்ந்து அமையப்‌ பெற்‌ 
றது. அப்பெருமான்‌ திருக்கோயில்‌ கொண்டருள அவருடைய தேவியர்‌ 
இருவரும்‌, விச்வசேனரும்‌, கருடாழ்வாரும்‌, அவருடன்‌ அமர்ந்தனர்‌. 
இந்திரன்‌ முதலிய தேவர்கள்‌ எல்லோரும்‌ இறைஞ்சி ம௫ழ்ந்தனர்‌. 
தீங்கு செய்யும்‌ ௮வுணர்கள்‌ நில்லாது அகன்றனர்‌. மக்கள்‌ அனை 
வரும்‌ அப்பெருமாள்‌ திருவடிவை வழிபட்டும்‌, திருக்கோயில்‌ பணி 
கள்‌ செய்தும்‌ வேண்டிய வேண்டியவாறே எய்தினர்‌, அக்காலத்தில்‌ 
காசிபர்‌ கோத்திரத்திற்‌ பிறந்த “புண்டரீகன்‌”' என்பான்‌ ஒருவன்‌ 
இருந்தனன்‌. அவன்‌ முதலான நிலையில்‌ ஒழுகுவானானான்‌. கலைகள்‌ 
யாவுங்‌ கற்றவன்‌. பிறவியே பகையெனத்‌ தெளிந்து நாளும்‌ வருர்துப 
- வன்‌. அப்பகையை அகற்ற எண்ணி ஆதிகேசவப்பெருமான்‌ திருமுன்‌ 
சென்று இதவே தவஞ்செய்தற்குத்‌ தகுந்த  தலமெனக்கண்டு அப்‌ 


ஆதிகேசவ்ப்படலம்‌ _ வடக 


பெருமானுக்கு மேல்பாகத்தில்‌ திருக்குளம்‌ ஒன்று உண்டாக்க அதில்‌ 
சிறந்த கங்கை முதலான புனித நீரெல்லாம்‌ வரச்செய்து அதற்குப்‌ 
புண்டரீகத்‌ தீர்த்த'மெனத்‌ தன்பேர்‌ நிறுவினன்‌. பின்னர்‌ அதில்‌ 
மூழ்கு அப்புனித நீர்கொண்டு ஆதிகேசவப்‌ பெருமானை. நீசாட்டித்‌ 
திருத்துழாய்‌ முதலியன கொண்டு சூட்டிச்‌ சர்க்கரைப்பொங்கல்‌ முத 
லிய திருத்தளிகை நிரம்பச்செய்து ஊட்டி அப்பெருமான்‌ திருமுன்‌ 
நின்று துதிகள்‌ செய்து ஆங்கே ஓரிடத்தில்‌ யோகத்தில்‌ அமர்ந்தனன்‌, 
பல நாட்கள்‌ செல்ல ஆதிகேசவப்பெருமான்‌ அவன்பால்‌.நிரம்ப அருள்‌ 
செய்து காட்சி தந்தருளி “அன்பனே ! நீ விரும்பியது யாது ? ௮௮ 
வழங்குவோம்‌” என்று திருவாய்‌ மலர்ந்தருளினன்‌. ௮௮ கேட்ட அப்‌ 
புண்டரீகன்‌ அப்பெருமானை வணங்க, அடியேனுக்குத்‌ திருவடிப்‌ 
பேறு ஒன்றேவேண்டும்‌. அதனைத்‌ தந்தருள்க!' வென்று விண்ணப்‌ 
பஞ்‌ செய்தனன்‌, அப்பெருமானார்‌ தொண்டனை நோக்க, “அன்பனே! 
இத்துருத்தி எல்லையை வலஞ்‌ செய்து இதில்‌ எழுந்தருளிய மணவாள 
நாதர்‌ காட்சியைப்‌ பெற்றுச்‌ சொன்னவாறறிவார்‌ திருவடியைத்‌ 
துதித்து இங்குவந்தால்‌ நீ எண்ணியது இனிது பெறுவாய்‌?” என்று 
மறைந்தருளினர்‌. அது கேட்ட புண்டரீகன்‌, அப்பெருமான்‌ அருள்‌ 
விடையைப்பெற்று அவர்‌ அருளிய படியே செய்து வைஞுர்தத்தில்‌ 
௮மர்ந்தனன்‌. * ஆதிகேசவப்‌ பெருமான்‌ திருக்கோயில்‌ திருப்பணி 
செய்தவர்‌, அரசராய்ப்‌ பெருஞ்செல்வம்‌ பெற்று நெடுநாள்‌. வாழ்ந்து 
வைகுந்தம்‌? அடைவார்‌. ்‌ 
௩௧-வது ஆதிகேசவப்‌ படலம்ழற்றியது.. 


௩.௨-வது மார்க்கண்டே௪ப்‌ படலம்‌ 


அல்லியங்‌ குழலாள்‌ செய்ய வணங்கமர்‌ நிறத்தோன்‌ மேன்மை 
புல்லிய அருத்தி மேய வரவினைப்‌ பொருந்தத்‌ தேர்ந்தே 
னல்லிய லரனை யின்னும்‌ பூசனை நவிற்றி னார்யார்‌. ்‌ 
சொல்லிய வேண்டு மென்றாள்‌ சொல்லுவான்‌ றரும சன்மன்‌, க, 


வேதமுற்‌ றுணர்ந்த தூயன்‌ மிருகண்டு வென்னுந்‌ தெய்வ 

மாதவன்‌ குணம ருத்து வதியொடு கூடி வாழ்கா 

ளோதரும்‌ புகழ்சான்‌ முக்க ணுத்தம னருளி னாலே . 

போதமார்க்‌ கண்ட னென்னும்‌ புதல்வனைப்‌ பயந்தா னன்றே, ௨ 


௨௫௨ திருத்தருத்திப்புராணம்‌ 


ஒரு மகன்‌ பதினாறாண்டி. னொழியுமென்‌ றுணர்ந்த வந்தப்‌ 
பெருமகன்‌ மனைவியோடு பேஅற்றுச்‌ சாம்ப லோர்ந்து 
திருமக னென்னை யென்று வினாயவர்‌ சொலத்தெ னிந்‌து 
பொருமகன்‌ வலிசால்‌ கூற்றைப்‌ புராந்தகன்‌ பூசைப்‌ பேற்றால்‌. 


பொருக்கெனக்‌ கடப்பே னென்று புகன்றன னெழுந்து சென்று 
இிருக்ளெர்‌ தலங்க ளெல்லா வற்றள்ளுஞ்‌ சிறந்த தாய 
தருக்கவொண்‌ சடையார்‌ மேவு மணிகெழு காசி யென்று 
வெருக்கடி யுளத்தி னாங்கு மேயினன்‌ பூசை செய்தான்‌. 


பூசனை புரியுங்‌ காலைப்‌ புண்ணிய விசுவ னாதர்‌ 
மாசறு மவன்முன்‌ றோன்றி மார்க்கண்ட முனிவா விந்தப்‌ 
பேசருங்‌ காச-வைப்பி ன திகமாய்ப்‌ பிறங்கும்‌ தான 
நேசவண்‌ டுருத்தி யொன்றே நிகழுயர்‌ பெதனா லென்னில்‌. 


அவனியின்‌ மாந்தர்‌ பூசை யாற்‌ திய தலங்க ளூள்ளுர்‌ 
தவண்‌ முடியரசர்‌ பூசை செய்தலம்‌ விசேட மாகு 
முவமையி லவற்றி னுள்ளு முத்தம விசேட மாகும்‌ 
தவமிகு முனிவர்‌ பல்லோர்‌ தாழ்ந்துபூ ஒத்த தானம்‌, . ' 


அத்தகு தலங்க ளுள்ளு மாக்கர்பூ சத்த தான 
முத்தம மவற்றி னுள்ளு மவுணர்பூ சத்த தோரில்‌ 
வித்தக விசேட மந்தத்‌ தலத்தளும்‌ விசேட மாகுஞ்‌ 
சுத்தமிக்‌ குயர்வா னாடர்‌ தொழுதுபூ சத்த தானம்‌. 


அன்ன ஈற்ற லங்க ஞள்ளு மிக்திர னருச்சித்‌ தேத்து 
நன்னர்வண்‌ டலம்வி சேட நயக்குமத்‌ தலங்க ஞள்ளும்‌ 
பன்னவொண்‌ பதுமப்‌ பூவோன்‌ பணிரந்தமாத்‌ தலம்வி சேட 
முன்னரு மவற்றி லுள்ளு முராரிதாழ்‌ தலம்வி சேடம்‌, 


ஆயவத்‌ தலங்க ஞள்ளு மலங்குநங்‌ கணங்கள்‌ போற்ற 
மேயநற்‌ றலம்வி சேடம்‌ விளங்குமற்‌ றவற்றி னுள்ளும்‌ 
அயர்‌ குமரன்‌ பூசை தொடங்கிய தலம்வி சேடம்‌ 
பாயமற்‌ நவற்றி' னுள்ளும்‌ பகரரும்வி சேட மாகும்‌. 


மார்க்கண்டேசப்படலம்‌ ௨௫௩. 


நம்முடை கூத்த மைந்த னயர்‌ அபூ இத்த தான 

மம்மமற்‌ றவற்றி னுள்ளு மாயிரம்‌ விசேட மாகுல்‌ 

கொம்மைவெம்‌ முலைகஞ்‌ சத்தி குறிக்கொடு போற்றும்‌ தானஞ்‌ 
செம்மைசெ யனையாள்‌ பூசை செய்தபஃ றலங்க ளூள்ளும்‌, 0 


தளிமுத லெவையு நாமே சமைத்துநார்‌ தோற்ற மேய 

வளிகெழு அருத்தி மேலா மத்தகு தானம்‌ போல 

வளிவழங்‌ குல னில்லை மார்க்கண்ட வாக்குச்‌ சென்‌ று 

தெளிதரத்‌ தொழுதி யென்று செப்பினர்‌ மறைந்து போனார்‌. கக 


மறைமுடிப்‌ பொருளா யுள்ளார்‌ மறைதலு முணர்மார்க்‌ கண்ட 
னிறைபுகழ்த்‌ அருத்தி மேவி நெடும்புனற்‌ பொன்னி யாடிக்‌ 

குறையறு பதும தீர்த்தக்‌ குடைந்துத்தா லகத்தைப்‌ போற்றிக்‌ 
கறைகடி மூல லிங்கங்‌ கைதொழு தின்புற்‌ மூனே. ௧௨ 
அம்மையை மணந்த கோலத்‌ தையனைப்‌ பனவர்‌ செல்வக்‌ 
கொம்மைவெம்‌ முலையி ளைக்‌ குறிக்கொடு தொழுது போற்றி 
மும்மைமா வுலகஞ்‌ சூழம்‌ முழுத்தளி வளியோன்‌ நிக்கிற ன்‌ 
செம்மையக்‌ கதிசோ னூர்க்குத்‌ திருக்துமீ சானத்‌ இகல்‌, ௧௩. 


கடிகையோ ரிரண்டி லொன்றிற்‌ காணுமோர்‌ தேத்திற்‌ சென்று 

மடி விலோர்‌ தளியுண்‌ டாக்கி மகாலிங்க மொன்று தாபித்‌ 

தொடி வருங்‌ கயிலை யேயா யொளிர்தலப்‌ பெருமை தேர்ந்து ' 

தடிதலி லாக்கை லாய நாதசென்‌ எனுகுபோ்‌ சாத்தி. ௧௪ 


மன்னுதன்‌ பெயர்வி எங்‌ 5 மார்க்கண்ட தீர்த்த மென்று . ௩ 
பன்னுமோர்‌ புன இண்‌ டாக்கிப்‌ பகர்‌ தீர்த்த மெலாந்தா பித்‌ அத்‌ 
துன்னுமற்‌ றதனுண்‌ மூழ்கித்‌ தயவை யனைத்தும்‌ கொண்டு 
மின்னுமஞ்‌ சடைக்கை லாய நாதரை விராய்ப்பூ சப்பான்‌, ௧௫ 
சத்திதன்னுருவ மாங்குச்‌ சார்தரப்‌ பதிட்டை செய்து 

சுத்தியிற்‌ பூசை யாற்றித்‌ தொழுதெழுக்‌ துண்மை தேர்ந்தே 
யெத்திசை யிடத்துள்‌ ளாரு மிட்டகா மியங்க ளெல்லாஞ்‌ பர்‌ 
சித்திசெய்‌ கண்ணா ளென்று தெளிதர வொருபே ரிட்டான்‌, சு: 


௨௫௪ திருத்துருத்திப்புராணம்‌ 


ஒருமருப்‌ புடையா னாத யும்பர்யா ரையுந்தா பித்தத்‌ 

திருகற வுவந்து பூசை செயாவரு மனைய னோர்தாண்‌ 

முருகலர்‌ தொடைக்கை லாய நாதர்தம்‌ முன்னர்‌ நின்று 

பொருவரு மன்பு பொங்கத்‌ அதிபல புகல ௮ற்றான்‌, ௧௭ 


சங்கர சயம்பு போற்றி தற்பரா னந்த போற்றி 

பொங்கர வணிந்தாய்‌ போற்றி புண்ணியப்‌ பொருளே போற்றி 
வெங்கா வொழிந்தா ரள்ள மிளிர்தழற்‌ பிழம்பே போற்றி 

யங்கர வரிவின்‌ மேரு வாக்கிய வண்ணல்‌ போற்றி, ௧௮ 


கனன்மழுத்‌ தரித்தாய்‌ போற்றி காமனைக்‌ கடிந்தாய்‌ போற்றி 
மினல்விரி சடிலமோலி வெண்டிங்கள்‌ பரித்தாய்‌ போற்றி 

யுனல்செய்யு மவர்த முள்ளத்‌ அள்ளொளி யானாய்‌ போற்றி 
யனல்செயுஞ்‌ சனவொள்வேற்கூற்றடக்குமாற்றடைந்தேன்போற்றி, ௧௯ 


கண்ணினுண்‌ மணியே போற்றி கயிலாய நாத போற்றி 
யெண்ணினுண்‌ மருவு ரெய்போ லெங்குமாம்‌ பொருளே போற்றி 
பண்ணி னுளொலியே போற்றி பரானந்த வாழ்வே போற்றி 
மண்ணினு ளோசைந்‌ தாய வள்ளலே போற்றி போற்றி, ௨௦ 


ஒருமலர்‌ சூட்டி. யன்பா அனைப்புகழ்ந்‌ தெடுப்பார்‌ கற்பத்‌ 

தொருமலர்‌ முடிமேற்‌. சூடி யும்பர்நா ட்டரசு செய்ய 

வொருமலர்‌ மிசைய மர்ந்தெவ்‌ வுலகமும்‌ படைக்க வுந்தி 

யொருமலர்‌ தாங்கி யெல்லா மோம்பிட  வருள்வாய்‌ போற்றி. ௨௧ 


குடங்கைநீ ராட்டு வார்தங்‌ குருமுடி. மிசையே யெல்லா 

மடங்கும்‌ ரேற்றிப்‌ பார்க்கு மருளூரு வண்ணல்‌ போற்றி 

மடங்கரு மிருகண்‌ கொண்டு கோக்குவார்‌. தமக்கு மற்றுந்‌ 
திடங்கொளு அதற்க ணொன்று சேர்த்திடுஞ்‌ செல்வ போற்றி, ௨௨ 


தொக்கபட்‌ டாடை ஈல்‌சற்‌ றேலடை கொடுப்பாய்‌ போற்றி 

.. தக்கபொன்‌ மணிப்பூ ணல்ூற்‌ சர்ப்பப்பூ ணருள்வாய்‌ போற்றி 
மிக்கவன்‌ போங்கத்‌ தத்தம்‌ பெருமதி விழைந்தீ வார்க்குத்‌ 
தஇக்கவார்‌ தலைமேற்‌ கொள்ளச்‌ சிறுமதி யளிப்பாய்‌ போற்றி, - ௨௩. 


- 


மார்க்கண்டேசப்படலம்‌ உட௫டு 


என்றுநைந்‌ அரு யேத்தி யிரங்குமார்க்‌ கண்டன்‌ காணக்‌ 
குன்றுவெஞ்‌ சிலையாக்‌ கொண்ட கொண்டலங்‌ கண்டன்‌ ஜோன்‌ றி 
நன்றுநின்‌ பூசை யுள்ள ஈயக்தனம்‌ யாத மஞ்சேல்‌ 

கன்றுவெங்‌ காலன்‌ £ற்றங்‌ கடந்து நீயுப்த லுண்மை. ௨௪ 


அருத்திமா நகரத்தெல்லைச்‌ சுற்றுமைங்‌ குரோச மாகு 

மருத்தி கூர்ந்ததனு ளெம்மை யருச்‌ித்துத்‌ அதித்கு மாற்றால்‌ 
வருத்தியா ருயிர்கொள்‌ காலன்‌ வரல்செயா னிவ்வெல்‌ லைக்குள்‌ 
விருத்திகூர்‌ கடவூர்‌ மேவின்‌ வெளிப்பட வருவன்‌ கண்டாய்‌, ௨ 


ஓ 


ஆவயி னவனை யாரு மறிதரக்‌ கொலல்கு றித்தா 

மேவரு மினைய தான மிளிர்பெருந்‌ அருத்தி.யேனுக்‌ 

தாவருங்‌ கதிர்பூசித்த தலமவன்‌ பெயர்பெற்‌ முற்போற்‌ 

பூவரு நின்பேர்‌ பூண்டு பொலிதரு மெர்த ஞான்‌ றும்‌, ௨௬ 


ஒருகயி லாயகாத ரெனும்பெய ரொடுநின்‌ பேரு 

மருவுற மார்க்கண்‌ டேச ரென்னுமோர்‌ பெயரும்‌ வாய்ந்து 
பொருவறப்‌ பொலிவோ நம்மைப்‌ போற்றுவோர்‌ வெங்காலற்கு 
வெருவருர்‌ போக மெல்லாம்‌ விழைந்தவா தப்த்து வாழ்வார்‌, ௨௪ 


இனியநின்‌ நீர்த்த மாட லெற்றைக்கும்‌ விசேட மேனுக்‌ 

தனிவிருச்‌ சகறற்‌ நிங்கள்‌ சார்தரு பானு வாரம்‌ 

புனிதமார்‌ விசேட மாசி மகமவற்‌ றுள்ளும்‌ பொற்பார்‌ 
நனிவிசே டமதா மெல்லா நண்ணுவர ராடு வோரே. ௨௮ 


என்றுரைத்தருளி யைய னிலிங்கத்துண்‌ மறைந்தானாக 

வன்றுமார்க்‌ கண்டனே யளிகெழு கடவூர்‌ புக்குக்‌ 

குன்றுவெஞ்‌ சிலையாற்‌ போற்றிக்‌ கொடுங்காலற்‌ சாடப்பெற்று 
வென்று மேம்படு துருத்தி மீட்டும்வர்‌ திறைஞ்சி வாழ்ந்தான்‌,: ௨௯ 


மார்க்கண்ட புரத்தி யாரு மறலியி னே னும்‌ புக்கு 
மார்க்கண்ட தீர்த்த மாடிவானவர்‌ சிங்க மென்னு 
மார்க்கண்டே சுரரைப்‌ போற்றி வருபவர்‌ நாளு மந்த 
மார்க்கண்டன்‌ போல வாழ்ந்து வளச்சிவ லோகஞ்சார்வார்‌.. ௩௦ 


௨௫௭ திருத்தருத்திப்புராணம்‌ 


பொலிதரு புகழ்மார்க்‌ கண்ட புசத்திசர்‌ வரவுசொழற்றா 
மொலிகெழு பரத னென்பா -னுவர்‌ அவிண்‌ ணப்பஞ்‌ செய்ய 
மலிதரு வானோர்‌ யாரும்‌ வரங்கொளத்‌ தோன்றித்‌ தமை 
நலிதரு மெதிர்‌ கொள்பாடிப்‌ பிரான்புகழ்‌ ஈவில லுற்றாம்‌, ௩௧ 
மார்க்கண்டேச்ப்‌ படலம்‌ ழற்றியது. 
ஆகப்படலம்‌ ௩௨க்குத்‌ திருவிருத்தம்‌ ௫௨௩௮ 
௩௨.வஅ, மார்க்கண்டேசப்படலம்‌, 

மிருகண்டு முனிவர்‌ *மருத்துவதி' என்னும்‌ இல்லாளோடு கூடி 
வாழ்னெறகாலத்திலே இறைவனாயெ வெபிரான்‌ திருவருளினாலே ஒரு 
புதல்வன்‌ “மார்க்கண்டன்‌ எனப்‌ பெற்றனர்‌. (அம்மார்க்கண்டன்‌ 
என்பான்‌ பதினாறு ஆண்டு ஒழியுமுன்னர்‌, அவன்‌ தாய்‌ தந்தையர்‌ 
வருந்துதல்‌ கோக்‌ அவர்கள்பால்‌ வந்த வருத்தம்‌ என்னையோ? 
என்று, கேட்டுத்‌ தெரிந்து காலகாலனாயெ பிரான்‌ வழிபாடு ஒன்றா 
லேயே அவ்வருத்தம்‌ ஜஓழியுமேயன்றி வேறு எவ்வகையாலும்‌ ஓழியா 
தென்று துணிந்து அவ்‌ இருமுஅகுரவர்பால்‌ விடைபெற்றுக்கொண்டு 
தலங்களிற்‌ சிறந்த காசிப்பதியை அடுத்து ஆங்குச்‌ சிவவழிபாடு 
சிறப்புறச்‌ செய்தனன்‌. அவர்‌ முன்‌ எம்பெருமானார்‌ எழுந்தருளி 
முனியரசே ! “இக்காசியினுஞ்‌ சிறந்த தலம்‌ திருத்துருத்தியாகும்‌. 
ஏனென்றால்‌ இம்மண்‌ ணுலகில்‌ மக்களால்‌ வழிபட்டதலம்‌ இறந்தது, 
அதனினும்‌ அரசர்‌ வழிபட்டது இறந்த. அதனினும்‌ முனிவர்‌ வழி 
பட்டது இறந்தது, அதனினும்‌ அரக்கர்‌ வழிபட்டது திறந்தது. அத 
னினும்‌ அவுணர்‌ வழிபட்டது சிறந்தது, அதனினும்‌ அமார்‌ வழிபட்‌ 
டஅ சிறந்தன. அதனினும்‌ இர்திரன்‌ வழிபட்டது சிறந்தது. அத 
னினும்‌ அலவன்‌ வழிபட்டது இறந்த, அதனினும்‌ திருமால்‌ வழி 
பட்டது இறந்தது, அதனினும்‌ வெகணங்கள்‌ வழிபட்ட.அ சிறந்தது. 
அதனினும்‌ முருகன்‌ வழிபட்டது சிறந்தது. அதனினும்‌ மூத்த பிள்‌ 
ளையார்‌ வழிபட்டது திறந்தது, அதனினும்‌ ஆயிரம்‌ மடங்கு இறந்‌ 
தத, ஈமது அருள்வடிவாகய உமையாள்‌ வழிபட்டதலமே. “அதனி. 
னும்‌ ராமே திருக்கோயில்‌ முதலாகச்‌ சமைத்து ௮ 'தில்‌ நாமாகவே 
எழுந்து தோன்றிய இத்திறாத்‌அருத்தி, மிகச்சிறந்தது. இதுபோன்ற 
தலம்‌ எங்குமில்லை. ஆதலால்‌ அத்தலத்திற்‌ சென்று வழிபாடு செய்க? 
வென்று திருவாய்‌ - மலர்ந்து மறைந்தருளினர்‌. . அவ்வருளிப்‌ பாட்‌ 
டைக்‌ கேட்ட மார்க்கண்டர்‌, திருத்தருத்தியை அடைந்து தாமரைத்‌ 


மார்க்கண்டேசப்படலம்‌ ௨௫௭ 


தடாகத்தில்‌ மூழ்கித்‌ திருநீறு திருக்கண்மணிபூண்டு சொன்னவாறறி 
வாரையும்‌, மணவாளநாதரையும்‌ பணிந்து வெளிப்போந்து காற்றின்‌ 
திசையில்‌ கதிராமங்கலத்திற்கு ஈசான பாகத்திலே உள்ளதோரிடத்தில்‌ 
வெக்குறி ஒன்று நிறுவினார்‌. அப்பெருமானுக்குக்‌ கைலாயநாதரெனத்‌ 
திருப்பேர்‌ இட்டனர்‌. ஆங்கே ஒந திருக்குளம்‌ தொட்டு அதில்‌ 
கங்கை முதலிய புனிதநீரெல்லாம்‌ நிறுத்தினர்‌. இறைவியின்‌ இரு 
வடிவமும்‌ இனிதாக நிறுவினர்‌. அப்பெருமாட்டிக்குச்‌ (ஒத்திசெய்‌ 
கண்ணாள்‌ '' என்னும்‌ திருப்பேர்‌ தந்தனர்‌. கூத்த பிள்ளையார்‌ முத 
லிய சுற்றுக்‌ கடவுளர்‌ குழாங்களையும்‌ நிறுவி ௮ப்புனித£ீர்‌ கொண்டே 
அல்‌ முறைப்படி வழிபாடுசெய்‌.து வருவாராயினர்‌, ஒருகாள்‌, அம்‌ 
மார்க்கண்ட முனிவர்‌, கைலாயநாதர்‌ திருமுன்‌ நின்ற, அதிகள்‌ மிகப்‌ 
புகன்றனர்‌, மிகத்‌ துதிகள்‌ புகன்று அன்போடு 5 நிற்கும்‌ ௮ம்‌ 
முனிவர்‌ முன்னாக, எம்பெருமானாயெ சொன்னவாறறிவார்‌ எழுந்‌ 
தருளி, ( முனிவா ! 8 அஞ்சற்க ! நின்வழிபாட்டிற்கு மிகவும்‌ மஇழ்ச்' 
யுற்றோம்‌ ! கூற்றுவனை நீயே வெல்லக்கூடும்‌. இஃது உண்மை. இத்‌ 
அருத்தியின்‌ எல்லை ஐந்து குரோசம்‌ அளவுடையதாகும்‌ இத 
னுள்‌ எம்மை வழிபட்டுத்‌ துதித்தமையால்‌ இவ்வெல்லைக்குள்‌-உன்பால்‌ 
அக்‌ உற்றுவன்‌ வெளிப்பட்டு வரமாட்டான்‌. நீ கடஷூரிற்‌ சென்று வழி 
படுவையேல்‌ ஆங்கு அவன்‌ வெளிப்பட்டு வருவான்‌. அப்போது அவனை 
எல்லோரும்‌ அறியக்‌ கொல்லுதற்கு நிணைத்துள்ளோம்‌, 


இஅவும்‌ திருத்‌ தருத்தியே ஆனாலும்‌ கதிரவன்‌ பூசித்த தலம்‌ 
கதிராமங்கலமானாற்போல நின்னாற்‌ பூசிக்கப்பட்ட இத்தலம்‌ “£ மார்க்‌ 
கண்டபுரம்‌ '* என வழங்கும்‌. யாமும்‌ கைலாயகாதரென் னும்‌ பெய 
ருடன்‌ * மார்க்கண்டேசர்‌ *' எனவும்‌ விளங்குவோம்‌. நின்னாற்‌ செய்‌ 
யப்பட்ட 'இத்திருக்குளம்‌ நின்பேசெய்தி எப்போதும்‌ இறப்புறும்‌. 
எப்போதும்‌ அக்குளம்‌ இெப்புற்றாலும்‌ கார்த்திகைத்‌ இங்களில்‌ ஞாயிற்‌ 
அத்திழமையில்‌ அதில்‌ நீராடல்‌ சிறந்து. அதனினும்‌. மிகச்‌ கறந்த து 
மாதி மகத்தில்‌ நீராடலாகும்‌'” என்று திருவாய்‌ மலர்ந்து அச்வெக்‌ 
குறியில்‌ மறைந்தருளினர்‌. மார்க்கண்ட முனிவர்‌, எம்பெருமான்‌ . 
அருளியவாறே திருக்கடவூரிற்‌ சென்று. “இறைவனை . வழிபட்டு 
இயமனை வென்று மீட்டுந்‌ திருத்துருத்தியில்‌ வந்து ரக்‌ 
வாரைப்‌ பணித்து வாழ்ந்தனர்‌. 


88 


௨௫௮ திருத்‌ துருத்திப்புசாணம்‌ 


இந்த மார்க்கண்டபுரத்தில்‌ யாவரும்‌ மறதியாகப்‌ போயாவது 
அத்திருக்குளத்தில்‌ மூழ்கி மார்க்கண்டேசப்‌ பெருமானையும்‌ பணிர்‌ 
தால்‌ எஞ்ஞான்றும்‌ மார்க்கண்ட முனிவரைப்போல்‌ வாழ்ந்து பின்னர்ச்‌ 
சிவனுலகற்‌ சென்று இன்புறுவர்‌. 
௬௨-வது, மார்க்கண்டேச்ப்படலம்‌ ழற்றியது. 





௩௩-வது, எதிர்கொள்பாடி. ப்ப்டலம்‌. 
அந்த நாட்கடி யணிவி ழாவினுட்‌ 
பந்த மோவிய பரதன்‌ சொற்கொளா 
முந்த னென்செய்தான்‌ மொழியென்‌ பன்னிக்குச்‌ 
சந்தமாச்‌ சொலும்‌ தரும சன்மனே. க 


புனித மாதுலன்‌ புகன்ற விண்ணப்பங்‌ 
்‌ கனிவி னுட்கொளும்‌ கண்ணு தற்பிரான்‌ 
முனிவர்‌ வானவர்‌ மொய்ப்ப வாவயி 


னினிய தாயதோ ரிலிங்க மாயினான்‌. உ 


. எதிரி லாதவ னிலிக்க மாதலு 
மெதிரின்‌ மாதவ ரிலேகர்‌ யாவரு 
மெதிர்கொ டேமென விசைக்கு மேதுவா 
லெதிர்கொள்‌ பாடியென்‌ றியம்பி னாரோ.. ௩ 


தான நாயகன்‌ றச்ச னைக்கொடு 

வான மார்மதில்‌ வயங்கு கோபுர - 
மான பொற்கருக்‌ இரக மாதியா 

வேன வும்பொலிற்‌ தியையச்‌ செய்வித்தான்‌. - ௪ 


நறிய பூப்பொலி நல்ல தீர்த்தமொன்‌ 

றறிய வாக்மெற்‌ றதனுண்‌ மூழ்குபு 

செறிய யாவையுஞ்‌ சேர்த்துக்‌ கொண்டு நா 
னெறிய பூசனை நிரம்பச்‌ செய்தனன்‌. டு 


-வெதிர்கொ டோளுமை மேய வாமத்தா ஆப்‌ 

யதிர்கொள்‌ செஞ்சிலம்‌ பலங்கு?தாளினாய்‌. ்‌ 
முதிர்கொள்‌ கேள்வியோர்‌ முயங்கு முண்மையா 

யெதிர்கொள்‌ பாடியெம்‌ மீச போற்றியே . ல ஆனி 


எதிர்கொள்பாடி ப்படலம்‌ 


உதிர்த ராதவன்‌ புஞற்‌.று வோர்வினை 
பிதிர்த லாயற வருள்‌ பெ ருக்குவோய்‌ 
கதிர்கொள்‌ செஞ்சடைக்‌ காள கண்டனே 


யெதிர்கொள்‌ பாடியெம்‌ மீச போற்றியே, 


என்று தோத்திர மியம்ப வக்குறி. 
நின்று தோன்றி நீநினைத்த யாவையு 
மொன்று கென்றத னுட்பு குந்தனன்‌ 
கன்று மான்மழுக்‌ கையெம்‌ மண்ண, 


மிகுக ளிப்புள மேவி யிந்திர 

னகுத னாகத்தை ஈண்ணி வாழ்ந்தனன்‌ 
புகுமு ணர்ச்சியிற்‌ போர்‌.து வானவர்‌ 
தகுதி யிற்பணிர்‌ தின்பஞ்‌ சார்ந்தனர்‌ 


வேந்த னூர்தரு வெள்ளை யானையும்‌ 
போந்து நீர்முகர்‌ தாட்டிப்‌ பூகறுஞ்‌ 
சாந்த மாதிய தழுவிப்‌ பூசியா 
வேந்து தன்பெய ரிட்டுத்‌ தாழ்ந்ததே 


அந்தரா ளயி ராவ தேசனென்‌ 
றெந்த வானரு மெடுத்துக்‌ கூறினர்‌ 
சந்த வாரணர்‌ தானினைத்தமை 
முந்த வாய்ப்புற முபங்கி வாழ்ந்ததே. 


இறைவன்‌ ருளிணை யெதிர்கொள் பாடியுண்‌.. ்‌ 


்‌ முறையி ணண்ணுபு முனிவர்‌ இத்தர்க 
ளறையவிச்‌ சாதார சாதி யோர்பலர்‌ 
நிறையப்‌ போற்றபு நீடு வாழ்ந்தனர்‌. 


.. இன்னும்‌ பூசனை யெதிர்கொள்‌ பாடியுண்‌ 

- மன்னு மீசனை மரபி னாற்றியே 

... தன்னு மின்பமே தோய்ந்து ளார்பலர்‌ 
கொன்னு மத்தலங்‌ கூறன்‌ முற்றுமோ. 


௨௫௯ 


௧0 


௧௨ 


௨௬0: திருத்கருத்திப்புராணம்‌ 
மாடுவேண்டினும்‌ வையமுற்று மாள்‌ 
பீடு வேண்டினும்‌ பிறங்கு. விண்ணமாள்‌ 
பாடுவேண்டி னும்‌ பாற்றி யாவையும்‌ 
வீடு வேண்டினு மாங்குமேவுவார்‌ ் ௧௪ 


மானம்‌ வேண்டினும்‌ வையப்‌ பற்றறு 

மோனம்‌ வேண்டினும்‌ முழுத்த விண்ணமேற்‌ 

முனம்‌ வேண்டினுக்‌ தவலி லாச்வெ 

ஞானம்‌ வேண்டினு மாங்கு ஈண்ணுவார்‌ ௧௫ 
எதிர்கொள்‌ பாடியெம்‌ மிறைவ னாலாயத்‌ 

ததிரி யங்களோ டாற்றும்‌ பூசனை 

யுதிர்த ரத்தடை யுஞற்று மூர்க்கர்கள்‌ 

பிதிர்த லுற்றளற்‌ றழுந்தும்‌ பெற்றியார்‌ ௧௬ 
ஏற்ற மிக்கதோ ரெதிர்கொள்‌ பாடியு 

ளாற்றன மிக்கவன்‌ வாலை நந்தனம்‌ 

தேற்ற மார்மணஞ்‌ சேரி நாயகன்‌ 

போற்ற வாம்புகழ்‌ புகலு வாஞ்சி . ௧௭ 


எதிர்கொள்பாடிப்படலம்‌ ழற்றியது, 


ஆகப்படலம்‌ ௩௩க்குத்‌ திருவிருத்தம்‌ ௧௨௫௫, 





௩௩-வது, எதிர்கொள்பாடி ப்படலம்‌. 


-பரதராகய மாமனார்‌ எம்பெருமானை த்‌ திருமணக்‌ கோலத்தோடு 
எதிர்கொண்டு அழைத்த இடத்தில்‌ அப்பரத முனிவர்‌ கேட்டுக்‌ 
கொண்டபடியே அம்‌ மண்வாளநாதர்‌ ஒரு இவக்குறி வடிவமானார்‌, 
அன்றுமுதல்‌ அத்தலம்‌ 6 எதிர்கொள்பாடி ** யென வழங்கலாயிற்று, 
அத்தலத்தில்‌ இந்திரன்‌ தேவதச்சனைக்கொண்டு மதில்‌, கோபம்‌, 
கருக்கருகம்‌, முதலியன அமையத்‌ திருக்கோயில்‌ ஒன்‌ று மிக அழகாக 
எடுப்பித்தனன்‌, ஆங்கே ஒரு திருக்குளம்‌ உண்டாக்கி அதில்‌ மூழ்ப்‌ 
பூசைக்கு வேண்டும்‌ பொருள்கள்‌ பலவுங்‌ கொண்டு நூல்முறைப்படி 
எம்பெருமானை வழிபட்டுத்‌ துதிகள்‌ பலவுஞ்‌ சொன்னான்‌. - அவன்‌ 

அதிக்கு மகிழ்ர்தருளிய எம்பெருமானார்‌ அவன்முன்‌ வெளித்தோன்‌ றி 


திருமணஞ்சேரிப்படலம்‌ ௨௬௧ 


யருளி (* அரசே ! '£ நினக்கு வேண்டுவனயாவும்‌ பெறுக '' என்று திரு 
வாய்‌ மலர்ந்து 'அவ்விலிங்கத்‌ துள்ளே மறைந்தருளினர்‌. அவ்‌ இந்தி 
ரன்‌ மிகக்‌ களிப்புற்றுத்‌ தனது அமராவதியை அடைந்து வாழ்ந்‌ - 
தனன்‌. வானவர்‌ அனைவரும்‌ அப்பெருமானை வழிபட்டு. வாழ்வுபெற்‌. 
றனர்‌. அங்கு இந்திரன்‌ ஊர்தியா யெ ஐராவதமென்னும்‌ வெள்ளை 
யானையும்‌ வந்து அப்பெருமானை வழிபட்டுத்‌ தன்பெயரிட்டு வணங்‌ 
யது, அதனால்‌ “ஐராவத ஈசன்‌! என்று அப்பெருமானுக்குத்‌ 
திருப்பேர்‌ திகழ்வதாயிற்று. இவ்வாறே முனிவர்‌, சித்தர்‌, விச்சாதரர்‌ 
முதலிய குல்‌ வந்து ஐராவத ஈசனை நிரம்பத்‌ துதித்து வாழ்ந்தனர்‌, 
இன்னும்‌ யார்‌ எது வேண்டினும்‌ எம்பெருமானை இறைஞ்சிப்‌ பெறு 
வார்கள்‌. எதிர்கொள்‌ பாடியில்‌ எம்பெருமானுக்கு நித்திய நைமித்திக 
மாய கறப்போடுபூ சனைகளைச்‌ செவ்வனே ஈடத்த ஒட்டாமல்‌ இடை 
யூறு இயற்றுகின்ற மூர்க்கர்‌ ஈரதிற்‌ சென்று அன்புறவ ராவர்‌, 
௬௯-வது, எதீர்கோள்‌ பாடிப்படலம்‌ மற்றியது. - 
௩௪-வது; திருமணஞ்சேரிப்ப்டலம்‌. 
தூயநற்‌ குணத்தான்‌ மிக்க சுபத்திரை செய்யும்‌ விண்ணப்பம்‌ 
நேயமிக்‌ கேற்ற பெம்மா னென்செய்தா னிகழ்த்து கென்று 
வேயமர்‌ பசுந்தோட்‌ செய்ய வாய்விந மரைவி னாவ 


வாயமெய்த்‌ தரும சன்ம னறைகுத லுற்றான்‌ மன்னோ - ௧ 


நார்கெழு 2 ரைக்கு நல்வரங்‌ கொடுத்த வாறே 

சீர்கெழு கருணை மூர்த்தி திருமணஞ்‌ சேர்ந்த வங்க 

ணேர்கெழு குறியொன்‌ முனா னிமையவர்‌ பலரும்‌ நோக்இத்‌ 
தார்கெழு மென்பூத்‌ தூவிச்‌ சாலவும்‌ வணங்க நின்றார்‌ . 2 


விதியவன்‌ வியந்து நோக்க விச்சுவ கன்மற்‌ கூவித்‌ 

அதிகருக்‌ இரக மத்த மண்டபஞ்‌ சுடர்வி மான 
மதிதவழ்‌ மதில்செம்‌ பொன்செய்‌ வயங்குகோ புரமுன்‌ கவன்‌ ்‌ 
பதிதருக்‌ தளிசெய்‌ வித்துத்‌ தீர்த்தமும்‌ பரவக்‌ கண்டு ௩ 


திருமணஞ்‌ சேர்ந்த வங்கட்‌ சிவபிரான்‌ முளை த்த வாற்றாற்‌ 
நிருமணஞ்‌ சேரி யென்று திரு௩கர்க்‌ கொருபே ரிட்டுத்‌ - 

திருமண வாளநாத னென்றொரு திருப்பே ரந்தத்‌ 

திருமணத்‌ தமையும்‌ கோயிற்‌ றெய்வநா யகனுக்கீந்து ௪ 


௨௭௬௨ திருத்‌ அருத்திப்புராணம்‌ 


மயிலியன்‌ மாதர்‌ சூழ மணததவி சமர்ந்த வாறே 

குயின்மொழி யுமையா ளாங்கோர்‌ கோலங்கொண்‌ டினிது வைக 

்‌ வெயில்‌ விடு மோலி வானோர்‌ விழிகுளிர்ப்‌ பேற நோக்ூப்‌ 

பயில்பெரு வணக்கஞ்‌ செய்தார்‌ பதுமனும்‌ வணங்கி நின்றான்‌ ௫ 


திருமலர்த்‌ தவிசோன்‌ றெய்வத்‌ தீர்த்‌ தநீர்‌ ஈனிமொண்‌ டாட்டி 
மருமலர்‌ பலவுஞ்‌ சூட்டி வண்சுவை யுணவு மூட்டி 

யுருமலர்‌ விளக்கங்‌ கோட்டி யுபசாரம்‌ பலவும்‌ பூட்டி 

நிருமல ரவர்மு. னின்று நெடுந்தூதி புகல லுற்றான்‌ ்‌ ௬ 


காரண மானாய்‌ போற்றி காரணங்‌ கடந்தாய்‌ போற்றி 
யாரண முடியாய்‌ போற்றி யாண மூணராய்‌ போற்றி 
வாரண மானாய்‌ போற்றி வாரண முரித்தாய்‌ போற்றி 
சரண முதலே போற்றி பூரணா னந்த போற்றி ௪ 


தருமவெள்‌ விடையாய்‌ போற்றி தண்ணவெம்‌ படையாய்‌ போற்றி 
யொருமகள்‌ புடையாய்‌ போற்றி யுலகெலா முடையாய்‌ போற்றி 
பருவர லடையாய்‌ போற்றி படுதலை யுடையாய்‌ போற்றி 

வெருவுதன்‌ மிடையாய்‌ போற்றி விளங்குசெஞ்‌ சடையாய்‌ போற்றி ௮ 


வரிசிலை மலையாய்‌ போற்றி வயங்குக மலையாய்‌ போற்றி 

பரிவுள மலையாய்‌ போற்றி பாகத்த மலையாய்‌ போற்றி 

. திரிபுர மலையாய்‌ போற்றி செழுங்கண்டன்‌ மலையாய்‌ போற்றி 

யரியிட மலையாய்‌ போற்றி யம்புறு மலையாய்‌ போற்றி ௯ 


கரதல மானாய்‌ போற்றி கலந்தெங்கு மானாய்‌ போற்றி 

பரவுமா சடையாய்‌ போற்றி பகருமா சடையாய்‌ போற்றி 

யரமதிக்‌ கலையாய்‌ போற்றி யறுபானாற்‌ கலையாய்‌ போற்றி 

புரவு 2 குண்த்தாய்‌ ப்‌ புயங்கவன்‌ குணத்தாய்‌ போற்றி ௧௦ 


கருமணர்‌ அழலா வாறு சனி தருள்வாய்‌ போற்றி 

மருமணக்‌ குயிலாள்‌ பாக மணவாள காத போற்றி 

பெருமண மெவர்க்கு நல்கும்‌ பெரும்பெயர்‌ முதலே போற்றி 
திருமணஞ்‌ சேரி மேய சிவபெரு மானே போற்றி... ரசு 


திருமணஞ்சேரிப்படலம்‌ ௨௬௩. . 


எனத்‌ அதி புகலா நிற்கு மிண்டைமா மலரோன்‌ முன்னர்க்‌ 
கனத்தினுங்‌ கரிய கண்டக்‌ கண்ணுதற்‌ சாமி தோன்றி 

மனத்ததென்‌ னுசைத்தி யென்ன வள்ளலே யித்த லத்தெத்‌ 
தனத்தெவர்‌ தெரிசித்‌ தால்‌ திருவெலா நல்கல்‌ வேண்டும்‌ ௧௨ 


அடிபனேற்‌ கன்பு நின்பா லருமலெக்‌ காலும்‌ வேண்டு 

முடிவினின்‌ விழவு பூசை முயன்றுறச்‌ இறப்பிப்‌ போர்‌ தங்‌ 

குடியெலாந்‌ தழைத்தல்‌ வேண்டுங்‌ கொள்வர மிவையே யென்றான்‌ 
படியுரு தருளிச்‌ செய்து பராபர னிலிங்கத்‌ துற்றான்‌ ௧௧: 


மலரவ னுவகை விம்ம வைகுதன்‌ ஸனுலகம்‌ புக்கா 2; 
னவர்புகழ்‌ மணவா எப்பே ரண்ணற்கு வளியோன்‌ றிக்ிற்‌ 

பலர்புகழ்‌ பரதன்‌ முன்னாட்‌ பதிட்டைசெய்‌ யிலிங்க மொன்று 

நலர்புக ழ.துகை லாயக்‌ குறியெனு நாமம்‌ பூணும்‌ ௧௪ 


பணவாள ராப்பூண்யாரும்‌ பகர்கயி லாய நாதர்‌ 

மணவாள நாத ரென்றிம்‌ மாட்யெர்‌ தமைச்சே விப்போர்‌ ' 

குணவாள ராதி யன்பிற்‌ குயின்மொழி யுமையைத்‌ தாழ்வோர்‌ 
நிணவாள ராய்த்தெம்‌ மாய்த்து நீடுபார்‌ புரர்து வாழ்வார்‌ -.' . கடு 


பனவற்கு மருக னாகிப்‌ பாவையை வதுவை செய்த 

வனகற்கன்‌ புடைய னா£ிச்‌ சத்திய வுலகை யண்மி 

வனசத்தன்‌ வாழு நாளின்‌ மற்றவற்‌ குரிய தாய 

தினகற்பம்‌ வருவ தோர்ந்து திருமணஞ்‌ சேரி புக்கான்‌ ௬௬ - 


ஆயவக்‌ காலை தன்னி லகலத்துள்‌ ளுயிர்கள்‌ சாம்ப 

மேயபன்‌ மரமும்‌ வெற்பு மிசைஇழக்‌ காக வீழ்ந்து 

தாயமென்‌ கொடியும்‌ புல்லுந்‌ தரைத்தலை யூழ்த்தல்‌ வாய்ந்து 

தேயவுற்‌ நெழுந்த தம்மா திரைக்கடலார்த்துப்‌ பொங்கு - கள 


மறையவர்‌ குலத்துத்‌ தோன்று மங்கையை வதுவை செய்தா 
னிறையவ னமையு மவ்வர்‌ நியற்றில னென்று கங்கை 

முறைமையிற்‌ சற்றங்‌ கொண்டு முன்னிவர்‌ தடைத வேய்க்கு 
நிறைதிசை சுருட்டு மாழி நீத்தமாங்‌ கெழுந்த தோற்றம்‌ ௪௮ 


௨௬௪ இருத்துருத்திப்புராணம்‌ 


இனந்தலைக்‌ கொண்டு மேவுர்‌ தெய்வதக்‌ கங்கை மங்கை 
நனந்தலை யுலகங்‌ காண நகுவளை யெறித லேய்ப்ப . 
வனந்தலை யகன்று நீங்க வகப்படு மனைத்தஞ்‌ இந்தி 
மனந்தலை கவிழப்பற்பல்‌ வளையெடுத்‌ தெறியு மாலோ 


ஒருமகள்‌ வதுவை தன்னை யொழித்தாற்ற லுணர்ந்து கங்கைத்‌ 
திருமகள்‌ கண்ணீர்‌ இந்துந்‌ திறமென முத்தஞ்‌ சிந்தும்‌ 
பெருமகள வள்வாட்‌ கண்கள்‌ பிறழ்ந்தெங்கு நோக்கி யாங்குப்‌ 
பொருமக ளவளாட்‌ டென்னப்‌ பொங்குபன்‌ மீனந்‌ அள்ளும்‌ 


இவெப்ரன்‌ வதுவை யாற்றுக்‌ திருத்தகு நாளில்‌ வாக்கு 
மவமறு நறுநெய்‌ மிக்குண்‌ டலங்கனை யலங்கா வண்ணந்‌ 
தவறுசெய்‌ திடுவே-னென்று சாற்றுபு கெடுத்தன்‌ மான 
வுவமையின்‌ முனிவ ரோம்பு முறுதழ லவித்த தனறே 


திருயெ கங்கை மங்கை.சனத்தழல்‌ வெளிப்பட்‌ டாங்குப்‌ 
பெருயே பவளக்‌ காடு பிறங்கியெவ்‌ விடத்தும்‌ தோன்றும்‌ 
பொருவற வானிற்‌ பொங்கும்‌ புனலையு நெடுங்கை நீட்டி 
யொருவற விளித்தன்‌ மானத்‌ திரையெழிட 'யேரதை செய்யும்‌ 
திருமணஞ்‌ செய்யப்‌ பட்ட சேயிழை தனக்கு முன்னா 
ளருமைசெய்‌ தந்தை யாதி யமைந்துளி ரெனச்‌9 னந்தாங்‌ 
இருவிசும்‌ பணவி நிற்கு மிகன்மலை யணத்துஷ்‌ சாய்த்‌ தக்‌ 
கருகுத லில்லா தோங்கி யெழுந்தது கணக்க னீத்தம்‌ 


இவ்வண்ணம்‌ திரைசெய்‌ நீத்த மெழுந்தணித்‌ தாதலோடுஞ்‌ 
செவ்வண்ண மலரோ னையன்‌ நிருவடித்‌ அணைகள்‌ போற்றி 
யவ்வண்ணக்‌ கடலீங்‌ கெய்தா வகையருள்‌ செய்தி யென்னக்‌ 


கைவ்வண்ண மலர மைத்தான்‌ கண்ணுதற்‌ றம்பி ரானே 


கையமைத்‌ திடலுமந்தக்‌ கடலொரு தேத்துத்‌ தங்ிற்‌ 
றையவவ்‌ விடத்தை யின்னுங்‌: கடறங்கு குடியென்‌ றாய்ந்தோ. 
ரெய்யநன்‌ கெடுத்து ரைப்பா ரெறிதிரைக்‌ கடலச்‌ சுற்று - 
மொய்யடங்‌ கலுநீத்‌ தாங்கோர்‌ இந்றுரு முயங்கற்‌ றன்றே 


௧௯ 


௨௦ 


- ௨௫ 


மணஞ்சேரிப்ப்டலம்‌ 
ர ஞூ 


சிற்றுரு வமைந்த வாரி திருமணஞ்‌ சேரி மேய ்‌ 
கற்றையஞ்‌ சடிலத்‌ தையன்‌ கமலநாண்‌ மலர்த்தாள்‌ போற்ற 
வுற்றதென்‌ லுசைத்தி யென்றா னுனக்கு நான்‌ மாலை யாதல்‌ 
பெற்றிட வேண்டு மைய பேசுவ அண்டா லின்னும்‌ 


தவாதநின்‌ னாணை யால்யான்‌ றங்யெ தேத்து யாரு 
மவாவியேத்‌ தெடுக்க நீயோ ரருட்குறி யாதல்‌ வேண்டு 
முவாவுரி மேனி போர்த்த வும்பர்நா யகவோர்‌ முக்கட்‌ 
சிவாவிவை தருதி யென்னத்‌ திருவருள்‌ புரிக்தானையன்‌ 


வாரியோர்‌ மாலை யா மணஞ்சேரிப்‌ புறத்துச்‌ சூழ்ந்த 
தாரிய னற்றை காடொட்‌ டங்கட றம்‌ டத்தோர்‌ 

சீரிய விலிங்க மானான்‌ றேவர்பூ மாரி பெய்து 

தூரிய முழங்க யாங்குத்‌ தொழுதருள்‌ பெற்று வாழ்ந்தார்‌ 


வருகடன்‌ மாலை யிட்டார்‌ மணவாள நாத ரென்று 
பொருவறத்‌ அதித்துப்‌ போற்றி விதிதன அலகம்‌ புக்கா 
னொருவரு மாலை யாய வாரியோர்‌ தீர்த்த மாடி 
யிருநிலத்‌ தாடு வாருக்‌ இரும்பயன்‌ கொடுத்து மன்னும்‌ 
செறிபல' வளமும்‌ பொங்குர்‌ திருமணஞ்‌ சேரி மேன்மை 
யறிதரச்‌ இறிது சொற்றா மம்பிகை கருத்து வாய்ப்ப 
வெறிபகை மழுவோ னாளு மியைவேள்விக்‌ குடியின்‌ மேன்மை 
முறிதலில்‌ பலவா மேனு மொழிகுதஞ்‌ லெதொகுத்தே 
௬௪-வது திரமணத்சேரிப்படலம்‌ முற்றியது. 
ஆகப்படலம்‌ ௩சக்குத்‌ திருவிருத்தம்‌ ௧௨ ௮௫. 





௩௪-வது திருமணஞ்சேரிப்படலம்‌. 


௨௬டு 


௨௮ 


கூடு 


சொன்னவாறறிபவராதிய இவபிரானார்‌ சுபத்திரைக்கு வரங்கொடுத்த 
படியே திருமணஞ்‌ செய்த அந்தக்‌ இருகத்தில்‌ வெலிங்க வடிவாய்த்‌ 
தோன்றியருளினர்‌. அக்கோலத்தை இமையவர்‌ எல்லோரும்‌ கண்‌ 
குளிரக்‌ கண்டுகளித்து வழிபட்டு நின்றார்‌. பிரமன்‌ வியந்து விசுவகன்‌ . 


மனை விரும்பி அழைத்து; ஆங்கே அப்பெறாமானுக்கு மண்டபம்‌ 
94 


9 


௨௬௬ திருத்‌ அருத்திப்புராணம்‌ 


கோபுரம்‌, கருப்பக்கிருகம்‌ முதலிய அமையத்‌ திருக்கோயில்‌ ஓன்று 
அமைப்பித்தும்‌, திருக்குளம்‌ ஒன்று உண்டாக்டியும்‌ திருமணஞ்‌ செய்த 
இடத்தில்‌ சிவபிரான்‌ தோன்றி யருளினமையால்‌ அத்தலத்திற்கு 
திருமணஞ்சேரி?” எனப்‌ ப அதில்‌ எழுந்தருளிய சிவபெரு 
மானுக்கு (6 மணவாளநாதன்‌ *' என்று திருப்பெயர்‌ தந்‌. தும்‌ வணங்க 
னன்‌. எம்பெருமாட்டியாயெ அம்பிகை, திருமணத்தவசில்‌ இருந்த 
படியாகத்‌ திருமணக்கோலங்கொண்டு வீற்றிருந்தருள அத்தேவர்‌ முத 
லியோர்‌ கண்குளிரக்கண்டு மடிழ்ந்து வணக்கஞ்‌ செய்தனர்‌. அலரவ 
னும்‌ அன்புடன்‌ வணக்னென்‌. பின்பு அவ்வலரவன்‌ தேவதிர்த்தமா 
யெ அத்திறாக்குளத்தின்‌ ஈன்னீர்கொண்டு ஆட்டிப்‌ பூக்களைச்சூட்டி 
உணவு ஊட்டி வழிபாடு பலவுஞ்‌ செய்து அதிப்பானாயினன்‌. அவ்‌ 
வாறு துதித்து நின்ற அலரவனுக்கு ல சிவபெருமான்‌ அச்‌ 
இவக்குறியினின்‌.ஐம்‌ தோன்‌ றியருளி, “அலசோனே! உனது எண்ணம்‌ 
யாது ? உரைக்க? வென்று கூறியருள, அலரவனானவன்‌ (: எம்பெரு 
மானீர்‌ ! இத்தலத்திலே உம்மை யாவர்‌ தரிசித்த லும்‌ அவர்களுக்குச்‌ 
செல்வமுற்றும்‌ ஈல்யெருளவேண்டும்‌. அடியேனுக்கு உம்மிடத்தில்‌ 
அகலாத அன்புவேண்டும்‌. உமக்குத்‌ திருவிழா, காட்பூஜை முதலிய 
வற்றைச்‌ சிறப்புடன்‌ நடத்துவோர்‌ குடிகள்‌ செழிப்புற வேண்டும்‌?” 
என்று கேட்டனன்‌. எம்பெருமான்‌ அவ்வாறே எல்லா வரமும்‌ தர்‌ 
தருளி அந்தச்‌ வெக்குறியுள்‌ புகுந்து மறைந்தருளினன்‌. மலரவ 
னும்‌ தன்‌ உலகம்‌ போய்ப்‌ புகுந்தனன்‌. அம்மணவாளப்‌ பெருமா 
னுக்கு வாயுத்திசையில்‌ பா தனால்‌ நிறுவப்பட்ட ஒரு இலிங்கமுமுண்டு, 
'அதன்பெயர்‌ கைலாய இலிக்கமெனப்படும்‌. இந்த மணவாளகாதர்‌ 
கைலாயநாதர்‌ இருவரையும்‌ தரிசிப்போர்‌ அரசராக இமர்மண்ணுலகத்‌ 
தில்‌ நீடூழி வாழ்வார்‌. பின்னர்‌ ஒருநாள்‌ பிரமன்‌, பிரமகற்பம்‌ வருன்‌ 
றதை நினைந்து திருமணஞ்சேரியிற்‌ புகுந்தனன்‌, அக்காலத்து உலகத்‌ 
அள்ள உயிர்கள்‌ வருந்தவும்‌, மலை, மரம்‌ முதலானவை மேல்ழோக வீழ 
வும்‌, கொடி முதலியன தா தேய்ர்‌ அவிடவும்‌ கடலானது 
பொங்கி எழுந்தது. அதுகண்ட அலரோன்‌ மணவாளநாதனை உன்னி 
: ஐயனே ! இக்கடல்‌ ௮ணுகாதிருக்க அருள்புரியவேண்டும்‌ 1? என்ற 
னன்‌. எம்பெருமான்‌ அதனை கையமர்த்தருள, அங்கேயே அக்கடல்‌ 
தங்கியது, அது தங்யெ இடத்தை இன்னும்‌ : 16 கடல்தங்குகுடி!' 
எனக்கூறுவர்‌. அங்கே அக்கடல்‌ ஒரு சிறு வடிவமாயிற்று, அவ்வா 
ரன கடல்‌ பின்னர்த்‌ திருமணஞ்சேரியில்‌ எழுர்தருளிய மணலாள 


திருவேள்விக்குடி.ப்படலம்‌ ௨௬௭ 
நாதன்‌ திருவடியைத்‌ அதித்து வணங்க, எம்பெருமான்‌ “ நினக்கு 
வேண்டுவது யாது?” என்றருள, அக்கடல்‌ € உமக்கு நான்‌ மாலை 
யாதல்‌ வேண்டும்‌. இன்னும்‌ யான்‌ தங்னெ இடத்தில்‌ நீர்‌ ஒரு: வக்‌ 
குறியாதல்‌ வேண்டும்‌ '” என்று விண்ணப்பஞ்‌ செய்தது. எம்பெருமா 
னும்‌ அப்படியே அவ்விடத்தில்‌ இலிங்கமாயினன்‌. தேவர்‌ அனைவரும்‌ 
பூமாரிபொழிந்து வணக்க வாழ்ந்தனர்‌. திருமணஞ்சேரியில்‌ மண 
வாளநாதன்‌ அக்கடலை மாலையாகக்‌ கொண்டருள, மாலையாகிய அக்கட 
லும்‌ ஒரு தீர்த்தமாக எம்பெருமானை மாண்புறச்‌ சூழ்ந்தது. இன்னும்‌, 
௮து மூழ்குவார்க்கு அரிய நலங்களை அஸித்கிக்கொண்டு எம்பெருமா 
ணச்‌ சுற்றி நிற்கின்றது. 


௩௪-வது தீநமணஞ்சேரிப்படலம்‌ ழற்றியது. 


௩௫-வஅ, திருவேள்விக்குடி ப்படலம்‌. 


அருளுரு வாகிய வம்பிகை கொள்ள வரங்கொடுத்த 
பொருளவன்‌ யாது புரிந்தது தேறப்‌ புகன்‌ றிடுகென்‌ 

றிருளறு கூந்தல்‌ விஈமரை கேட்க விருந்தவத்தான்‌ 

மருள வாய்மைத்‌ தருமசன்‌ மன்புகல்‌ வான்மகழ்ந்தே (த) 


மேவார்‌ புரஞ்செற்ற மேருவி னாயகன்‌ வேள்விமுற்றி 
யோவாத மக்கள நானஞ்செய்‌ தானத்‌ தவப்புமிக 
மூவா முதன்மை யொருகோச மாக முளைத்தமர்ந்தான்‌ 


காவா சவன்முதல்‌ வானவர்‌ யாவருங்‌ கண்டனரே ௨ 


கண்டார்‌ கரந்தலை மேற்குவித்‌ தாரடம்‌ காக்களிப்புக்‌ 

கொண்டா ருரோமஞ்‌ இலிர்த்தார்‌. மிகவுங்‌ குதுகலித்தார்‌ 
விண்டார்‌ கவலை யனைத்‌அஞ்செந்‌ தேன்மழை மேற்டொழியும்‌ 
வண்டார்‌ நறுமலர்‌. தூய்நெக்‌ குருகிவணக்கெரே. : ௩ 


தங்கண்‌ மயனை விளித்துப்‌ பொற்கோயில்‌ சமைத்தியெனத்‌ 
திங்க ஞரிஞ்சும்‌ விமானம்பொற்‌ கோபுசஞ்‌ செம்பொன்மதி. ்‌ 
லங்கட்‌ கருப்ப செொகமுன்‌ னாக வறைபலவு 

மிங்க ணிதற்கு நிகரிலை.யென்ன வியற்றினனே - ௪ 


௨௬௮ திருத்தருத்திப்புராணம்‌ 
குணவேள்வி முற்றிய வேதுவின்‌ வேள்விக்‌ குடியெனும்‌ பே 
சணவா வமைய நவின்றாரமம்‌ மானரு எம்பிகையைத்‌ 
தணவாது மங்கல நானஞ்செ யேதுவிற்‌ ரமரைப்பூ 
மணவாவி கெளதக தீரத்தமென்‌ ஜோதி வயக்கெரே 


நம்மா னடையக்‌ கெளதக வீச னெனும்‌ பெயரிட்‌ 
டம்மா திருமஞ்‌ சனமாதிய நேடிமெய்‌ யன்புமிகச்‌ 
செம்மா தவரும்‌ வியப்புறு பூசை இறப்பிற்செய்து 
சும்மா விராம லெதிர்நின்று தோத்தாஞ்‌ சொல்லுவே. 


ஏலங்கொண்‌ டார்குழன்‌ மங்கைப்‌ காவன்‌ றெழுந்தவெய்ய 
வாலங்கொண்‌ டாருயிர்‌ போகாது கண்டத்‌ தடக்கயருள்‌ 
சீலங்கொண்‌ டாய்முனைச்‌ சூலங்கொண்‌ டாயொரு தேசகெனாங்‌ 
கோலங்கொண் டாளுவ தென்றுகொல்‌ வேள்விக்‌ குடியவனே 


பூதங்‌ கடந்து பொறியும்‌ கடந்து புலன்முதலாம்‌ 

பேதங்‌ கடந்து கலைமுற்‌ கடந்து பிறங்குவிந்‌து 

நாதம்‌ கடந்து பொலியுநின்‌ றாட்க ணயந்தமரக்‌ 

கோதக்‌ கடந்தெழ லென்றுகொல்‌ வேள்விக்‌ குடியவனே 


சற்றம்‌ புயத்தமர்‌ வான்முத லோரும்‌ தகைப்பரிய 

சுற்றல்‌ கடிந்து பொருளாளை நீத்துத்‌ அயருடலப்‌ 

பற்றக்‌ கறுத்‌தநின்‌ பாதார விந்தம்‌ பதிந்தமருங்‌ 

கொற்றம்‌ படைப்பது மென்றுகொல்‌ வேள்விக்‌ குடியவனே 


௮ன்றங்கொண்‌ டாய்சடை மேற்புவி தேம்பியலைதலற 
மின்றங்கொண்‌ டாயொரு பாகா நடனம்‌ விழைர்தியற்ற 
மன்றங்கொண் டாய்கொடு மாமதின்‌ மூன்றும்‌ வன்றிக்‌ கதுவக்‌ 
குன்றங்கொண்‌ டாயுவர்‌ தேன்றுகொள்‌ வேள்விக்‌ குடியவனே 


அண்டத்‌ தவுணர்‌ வலியடைக்‌ தானினை யாதரிப்போ 
மண்டத்‌ தவரினைத்‌' தான்மட வார்தம்‌ மணிமுலைமே 
லெண்டத்‌ அறாஅ அயில்வோமெஞ்செய்கை யினியதன்றோ ' 
கொண்டற்கண்‌ டாவளங்‌ கூர்தரும்‌ வேள்விக்‌ குடியவனே, ' 


௧0 


க்கீ 


இருவேள்விக்குடி.ப்படலம்‌ ௨௬௯ 


மால்விடுத்‌ தாய்ரின்‌ னடியாரை யாங்கண்‌ மருவலென்றோர்‌ 
பால்வீடுத்‌ தாய்பனி மால்வரை யீன்ற பசுங்கொடிக்கோர்‌ 
கால்விடுத்‌ தாய்ஈம னாருயிர்‌ மாளக்‌ கனமதிற்கோர்‌ 

கோல்விடுத்‌ தாய்வள மார்தரு வேள்விக்‌ குடியவனே : ௧௨ 


என்று துதித்து விழிநீர்‌ சொரிய விருகாமுஞ்‌ 

சென்று இரமிசை யேற வுசோமஞ்‌ இலிர்ப்படையக்‌ 

குன்று நெகிழ கெகிழ்ந்துரு காநிற்குங்‌ கோலத்தர்நே 

ரன்று கருணைப்‌ பெருமான்‌ வெளிப்பட்‌ டை றகுவனே ௧௩, 


வாசவ னாதிய வானவர்‌ காளிங்கு மாண்புபெறு 

கேசம்‌ விராவ ஈமைப்பூசை செய்த நிகழ்ச்சியினாற்‌ 

பேசவொண்‌ ணாவுவப்‌ புற்றோ.றும்‌ முள்ளத்தப்‌ பேணியவை 
மாசக லப்பெற்று வாழ்வீரென்‌ ரோதி மறைந்தனனே ௧௪ 


பின்னுஞ்சின்‌ னாளங்‌ கமர்ந்தனர்‌ பூசை பிறக்கச்‌ செய்து 
மன்னுங்‌ கதிர்முடி வானோர்‌ பரனருண்‌ மாட்சிபெற்றுத்‌ 
அன்னுங்‌ கொடிய யவுணர்தம்‌ போரிடைத்‌ தோல்வியுறார்‌ 
மின்னுர்‌ தமது சைம்புக்கு வாழ்ந்தனர்‌ வீறபெற்றே கறி 


௮ளிஎளர்‌ வேள்விக்‌ குடி.வாழ்‌ பரமனுக்‌ கன்புசெய்வோர்‌ 

களிளெ ரிம்மைப்‌ பலபோகற்‌ அய்த்‌துக்‌ கருணையினா 

லொளிசள ரிந்திர னாதியர்‌ வாழ்வு மொருங்கு பெற்றுத்‌ த 
தெளிளெர்‌ சேவடி யொன்றி யொன்றாரிலை சேருவரே ன 


மறுவறு வேள்விக்‌ குடிவாழ்‌ பரசிவன்‌ மான்மியத்தை 
யறுதி பெறச்சொற்‌ நிடுவா ரெவரிவ்‌ வூலைத்தில்லை 
யுறுதியி னாளுந்‌ தொழுவா ருக்கின்ப முறச்சுரக்சுந்‌ 
குறுமுளைப்‌ பாலியின்‌ மேன்மையுள்‌ ளுஞ்சில கூறுதுமே. ௧௭ 
௯௫-வது திநவேள்விக்தடிப்படலம்‌ மற்றியது. 
ஆகப்படலம்‌ ௩-௫-க்குத்‌ திருவிருத்தம்‌ ௧௩௦௦, 


௨௪0 திருவேள்விக்குடி. ப்படலம்‌ 
௩௫-வது, திருவேள்விக்குடி ப்படலம்‌: 


சிவபிரான்‌ திருமண முடிந்த பிறகு மங்களஸ்நானஞ்செய்த 
அவ்விடத்தில்‌ இவபிரானார்‌ ஒரு சவக்குறி வடிவமாயினார்‌. அதைக்‌ 
கண்டு வானவர்‌ அனைவரும்‌ சிரமேற்‌ கைகுவித்து அடங்காத 
களிப்புற்று மயிர்சிலிர்க்க குதுகலித்தனர்‌. மலர்தூவி நெக்குருகி 
வணங்கினர்‌. 

பின்னர்‌ அவ்வானவர்‌ தம்முடைய மயனை அழைத்துக்‌ கோபுரம்‌, 
மதில்‌, கருப்பக்கருகம்‌ முதலியன அமைய ஒரு திருக்கோயில்‌ சமைத்‌ 
அத்‌ தருகவென, அவன்‌ அதனை அவ்வாறே இயற்றித்‌ தந்தனன்‌ 
வானவர்‌ அஅகண்டு வேள்வியை முடித்தபடியால்‌ அத்தலத்திற்குத்‌ 
& திருவேள்விக்குடி ?' எனத்‌ திருப்பேரிட்டு, எம்பெருமான்‌ எம்பெரு 
மாட்டியாகய அம்பிகையைக்கூடி மங்கலஸ்கானஞ்‌ செய்தபடியால்‌ 
,கெளதகதீர்த்தமென்னும்‌ பெயர்‌ தோன்ற ஒரு திருக்குளமாக்‌ 
இனர்‌. பின்னரும்‌ அவர்‌ அப்பெருமானுக்கு கெளதக ஈசன்‌ எனப்‌ 
பெயரிட்டு அத்திருக்குளத்தின்‌ ஈன்னீர்‌ முதலியன கொண்டு இறப்‌ 
புறப்பூசித்துத்‌ தோத்திரம்‌ செய்தனர்‌, அவர்‌ முன்னே எம்பெருமா 
னார்‌ தோன்றியருளி அவர்‌ வேண்டுவன அளித்து மீட்டும்‌ அந்தச்‌ சவக்‌ 
குறியில்‌ அமர்ந்தருளினர்‌, வானவர்‌ அனைவரும்‌, சின்னாள்‌ அங்கு 
அமர்ந்து ஈம்‌ பெருமானை வழிபட்டு அப்பெருமான்‌ அருளால்‌ அவுணர்‌ 
களை வென்று தங்கள்‌ உலகம்‌ புகுக்‌து விளக்கமுற வாழ்ந்து வந்தனர்‌. 
அதுமுதல்‌ இருவேள்விக்குடியில்‌ எழுந்தருளிய சிவபெருமானுக்கு 
அன்பு செய்கின்ற பெரியார்‌ அனைவரும்‌, இம்மையில்‌ பல போகம்‌ 
தகர்ந்து இந்திரச்‌  செல்வராய்‌ அச்‌சிவபெருமானார்‌ திருவடியில்‌ 
நிலையாகிய பேரின்பவாழ்வைப்பெற்று வாழ்வார்‌ ஆவர்‌. 


௬௫-வது, திநவேள்விக்தடிப்‌ படலம்‌ ழற்றியது. 


௩௬-வது, குறுமுளைப்பாலிப்படலம்‌, . 
குறுமுனி தொழுத ஞான்று குறுமுளைப்‌ பாலிசென்று . 
மறுவறுபிசானைப்‌ போற்றி வாழ்ந்தன னென்று சொற்றா 
யறுதியி லதுதான்‌ யாவ தறையெனும்‌ விநமரைக்குத்‌ 
தீறுகண்மை ர்ந்த மேன்மைத்‌ தருமசன்‌ மன்சொல்‌ வானால்‌ ௪ 


இருத்தருத்திப்புராணம்‌ ௨௭௧ 


வாலிய பரதன்‌ கன்னி மணவினை யாற்று ஞான்று 

கோலிய பலவித்‌ திட்டுக்‌ குறுமுளை யாகும்‌ வண்ணம்‌ 

பாலிகை யமைத்த தேத்துப்‌ பற்பல முனிவர்‌ கூடி 

யாலிகை யாவா னேரு மருட்குறி யொன்று நட்டார்‌ ௨ 


குணமலி முனிவ செல்லாக்‌ குறுமுளைப்‌ பாலி யென்றோர்‌ 
மணமலி நாம மந்த வளகக ரெய்தச்‌ சாத்தி 

யணவரு முளைப்பா லீச னெனும்பெய ரமலற்‌ இட்டுத்‌ 
தணவரும்‌ தீர்த்த மொன்று தம்பெயர்‌ விளங்க வாற்றி ௩ 


மற்றதி னுவந்து மூழ்‌ மஞ்சன மாதி கொண்டு 

கொற்றமிக்‌ கன்பு பொங்கக்‌ குறுமுளைப்‌ பாலி யானைப்‌ 
பெற்றமொன்‌ ஸுகையா நிற்கும்‌ பெருமானைப்‌ பூசை செய்தே 
யற்றமின்‌ மாக முன்னின்‌ நருர்துதி புகலலுற்றார்‌. .. ௪ 


வேறு. 


கற்பனைக ளத்தனையுங்‌ கடந்தொளிரும்‌ பிரானை 

வெற்பனினி தளித்தகொடி மேவொரு பாலானை 

யற்புதனை யடியார்க்கே யருள்செயவல்‌ லானைத்‌ 

தற்பரனைத்‌ தாழாத தலையென்ன தலையே 

சங்கரனைத்‌ தாழாத தலையென்ன தலையே. இ 


அண்டா யகனுயிர்க ளத்தனையு மடிமை . 

கொண்டா யகன்பவளக்‌ கொழுஞ்சடைமேன்‌ மதியத்‌ 
துண்டா யகனெல்லாச்‌ சுரருயிருங்‌ காத்த 

கண்டநா யகற்காணாக்‌ கண்ணென்ன கண்ணே 
கண்ணுதனாயகற்காணாக்‌ கண்ணென்ன கண்ணே ௬ 


ஆழ்வானை யடியர்புரி யன்புளவர்‌ பிறவித்‌ 

தாழ்வான யாதவகை தண்ணளிசெய்‌ தவர்தொம்‌ 

போழ்வானை யோங்குகுறு முளைப்பாலி புகுந்து 

வாழ்வானை வாழ்த்தாத வாயென்ன வாயே 

- மாதேவன்‌ றனைவாழ்த்தா வாயென்ன வாயே டடத 


௨௭௪௨ குறுமுளைப்பாலிப்படலம்‌ 
( 
என்று துதி புரிர்துவிழி யிணைகணீ ரிறைப்ப 
நன்றுமலர்க்‌ கரங்குவிக்‌ து நகுதலைமே லமைய 
நின்றுருகு மவரெ திரே நிலவுமுளைப்‌ பாலி 
யொன்றுகரு ணைப்படிவத்‌ தொருவனெதிர்‌ நின்றா 


னணுமையம்மை மணவாள வும்பனெதிர்‌ நின்றான்‌ ௮ 
வேறு. 


மழுவலோன்‌ ரோற்றக்‌ கண்டு மாதவர்‌ பணிந்து போற்றி 
யுழுவலன்‌ போடு வேட்ட தொருக்குபெற்‌ ுவந்து வாழ்ந்தார்‌ 
பழுதிலக்‌ குறியி னுள்ளான்‌ மறைந்தனன்‌ பகவன்‌ மிக்க 
செழுஈலம்‌ பெறுவா ரந்தச்‌ சவலிங்கர்‌ தொழுவார்‌ யாரும்‌ க 


மறுவறு முனிவர்‌ யாரும்‌ வணங்குபு அதித்துப்‌ போற்றக்‌ 
குறுமுளைப்‌ பாலி மேய குழகனார்‌ வரவு சொற்றா 
மறுதியில்‌ பொன்னித்‌ தீர்த்த மரும்புகழ்‌ பதுமதீர்த்த 
முறுதியி னாடிச்‌ சில்லோ ருற்றபே றெடுத்துச்‌ சொல்வாம்‌. ௧0 
௩௪-வது தறுழளைப்பாலிப்படலம்‌ ழற்றியது. 
அகப்படலம்‌ ௩௬க்குத்‌ திருவிருத்தம்‌ ௧௩௧௨, 


௩௭ -வது குறுமுளைப்பாலிப்படலம்‌ 


பரதன்‌ மகளாகிய அம்பிகையை எம்பெருமானான இவயிரான்‌ 
திருமணஞ்‌ செய்தருள்இன்ற காலத்தில்‌ முனிவர்கள்‌ நல்ல பல விதை 
களை முயன்று வைத்‌ அக்‌ குறுமூளையாகும்படிப்‌ பாலிகை, இட்டனர்‌: 
அவ்‌ இட்ட பக்கத்திலே அவர்‌ சிவக்குறியொன்று நிலையுறச்‌ செய்‌ 
தனர்‌. அவர்களே அந்த இடத்திற்குக்‌ 6 குறுமுளைப்பாலி * என்று 
ஒரு பேரிட்‌ட, அதில்‌ எழுந்தருளிய இவலிங்கப்பெருமானுக்குக்‌ 
( குறுமுளைப்பாலிசன்‌ '' எனத்திருப்பேர்‌ புனைந்து, ஆங்கே ஒரு 
திருக்குளமும்‌ தங்கள்‌ பேர்‌ தோன்றத்‌ தோண்டி, அதன்‌ புனிதநீர்‌ 
முதலியவற்றைக்கொண்டு எப்பெருமானை வழிபட்டு மனம்‌ உருகி 
நின்று துதிகள்‌ பலசொல்லத்‌ தொடங்கினர்‌. அத்துதிகளை . முடித்த 
அளவிலேயே எம்பெருமானார்‌ அம்முனிவர்‌ முன்‌ தோன்றியருளி 
அவர்‌ கேட்டனயாவும்‌ வழங்கி ௮ச்வெக்‌ குறியின்கண்‌ அமர்ந்தருளி 


தீர்த்தச்கிறப்புரைத்தப்டலம்‌ ௨௭௩. 
னர்‌. அம்முனிவர்‌ அனைவரும்‌ அக்குறுமுளைப்பாலீசர்‌ திருவருளால்‌ 
எண்ணிய அனைத்தும்‌ பெற்று இன்புற்று வாழ்ந்தனர்‌. 

துறுழனைப்பாலிப்படலம்‌ ழற்றியது. 


௩௭-வது, தீர்த்தச்சறப்புரைத்தப்டலம்‌. 
கார்த்தபூம்‌ குழற்செவ்வாய்‌ விஈமரையுட்‌ கனிவெய்தி 
யேர்த்தமாத்‌ தருத்திரக ரிருந்தளிசே ரியங்குகதித்‌ ' 
தீர்த்தமோ டிரும்பதும தீர்த்தந்தோய்ந்‌ தவரெவரெவ்‌ 
வார்த்தபே நடைநர்தார்ஈன்‌ கறையெனவே தியனுரைப்பான்‌ ௧ 


பண்ணுமருர்‌ தவத்தயர்ந்தான்‌ பளதிலாக்‌ குணப்பெரியோன்‌ 
கண்ணுமருட்‌ செல்வமுடை.க்‌ கெளதமமா முனிமைந்த 
னெண்‌ ணுமருங்‌ கலையுணர்ந்தான்‌ சதானந்த னெனும்பெயரான்‌ 


விண்ணுமவ னியும்புகழு மேதகுசீர்த்‌ தியன்மாதோ. உ 


அனையவன்மெய்ஞ்‌ ஞானமினி தடையவுளங்‌ குறித்தானாய்‌ 
வினையமிகு தந்தையடி மேதகவிற்‌ பணிக்தெழுக்து 

நனையவித ழியர்தொடையா னற்றாள்சேர்‌ தருஞானர்‌ 
அனையவடை தரயாது அணிர்தியற்று வேனென்றான்‌. ௩ 


என்றுரைப்பக்‌ கெளதமமா முனிவரன்‌ ற னுளத்தெண்ணி 
நன்றமையுந்‌ திருத்துருத்தி ஈன்னகரத்‌ தென்பானின்று 
மொன்றிவட பாலேகு மொருபொன்னித்‌ திருஈதியிற்‌ 

அன்றியவீ ரயனத்தர்‌ துதிகெழுமத்‌ அளைந்தாடி ௪ 


திருப்பதம தீர்த்தமுமத்‌ தினத்தூடி மாமேருப்‌ 
பொருப்புவளை சொன்னவா றறிபவரைப்‌ போற்றிசெயின்‌ 
விருப்பமிகு மெய்ஞ்ஞான மேதகவி னுறுமென்ரு 
னருப்புமுளக்‌ காதலொடுஞ்‌ சதானந்தனாங்கனைந்தான்‌ . ட 


புண்ணியவீ ரயனத்தும்‌ பொன்னிஈதிப்‌ புனலாடி த்‌ 

திண்ணியவாழ்‌ வருள்பதஅம. தீர்த்தமுமத்‌ தினத்தாடி 

ஈண்‌.ணியபே ரருட்சொன்ன வாறறிநா யகற்போற்றிக்‌ 

கண்ணியமெய்ஞ்‌ ஞானமுளங்‌ கலப்பவுவக்‌ தின்புற்றான்‌ ௬. 
86 


௨௪௪ இருத்துருத்திப்புகாணம்‌ 
மறைமுழுது மினிதுணர்ந்தான்‌ வச்சனெனு மாமுனிவன்‌ 
குறைவிலருட்‌ டந்தையடி குறித்திறைஞ்சி யடியேற்கு 
நிறைகடனா மொருகூன்‌ று நிவிர்த்திபுரி தரும்பொருட்டு 
மூறையினொரு மகட்புணர்ந்து முனிவின்மகற்‌ பெறல்வேண்டும்‌ எ 


உண்மைஞா னமுமெளிதி னுற்றுவிளல்‌ குதல்வேண்டுக்‌ 
தண்மையா யிதுபெறகான்‌ றவம்யா து புரிவலென 

வண்மை?சர்‌ திருத்துருத்தி மாநகரத்‌ தளிக்கெதிரா 

யண்மையார்‌ காவிரிநீ ரவிர்பதுமப்‌ பெயர்நறுநீர்‌ ௮ 


இரண்டுமொரு மகரமதி யெழுங்காலங்‌ குறித்தாடி 

முரண்டுதபச்‌ சொன்னவா றறியுமுதல்‌ வனைப்போற்றித்‌ 
திசண்டுமிளி ரரும்பன்ன வனமுலைத்தே வியைவழுத்திற்‌ 
புரண்டுவினை யறவனை த்தும்‌ புணருவைசெல்‌ லுதியென்றான்‌ ௯ 


தந்தையுளை தலைக்கொண்டு தவாமகர மதிப்பிறப்பி 

லர்தைதபு திருத்துருத்தி யடைர்திருதீர்த்‌ தமும்படிந்து 
முந்தைமுதல்‌ வனைப்போற்றி முன்னியயா வையும்பெற்றுச்‌ 
சந்தைமகிழ்‌ தளை த்தமர்ந்தான்‌ செழுவச்ச முனிவரனே ௧௦ 


காமர்புலத்‌ தியமுனிவன்‌ ககோளமுனி வரன்புலக 

நாமமுனி வரன்குச்ச நாமமுனி வான்முதலோர்‌ 

தேமருவு பூலோக இவலோக மெனுந்துருத்தி 

யேமமலி தருத்கு் பன ச்‌ தூற்றெடுப்ப கக 


கரத்தல்‌ 2 மேயானைச்‌ . 'இரன்னவா றறிவானை 

வருத்தியுட லருந்தவஞ்செய்‌ மாதவருட்‌ பொலிவானை 
விருத்தியுறத்‌ தொழுதெழுசர்‌ வித்தகர்முன்‌ னிற்பானை 
யருத்திமிக வுத்தாலத்‌ தமர்வானை யடிபணிர்து ௧௨ 


மேடமதிப்‌ பூரணையில்‌ விருச்சிகமா மதிமேன்மை 

கூடவரு கதிர்வாரங்‌ குலவு அலா மதிமுழுதும்‌ 

பாடமைகா விரிமீரும்‌ பதும£ ரும்படிந்து ்‌ 
-மாடமைகேத்‌ திரப்பிரதக்‌ கணஞ்செய்தார்‌ . படற்ச்கிமிக ்‌ ௧௩ 


ர்‌ 


இர்த்தச்சிறப்புரைத்தபடலம்‌ ௨௭டு 


தீழைபொதளு முத்தாலத்‌ தருப்பொளியுங்‌ கோயிலுக்கு 
விழைதரு தீத்திசையிடத்தும்‌ வெந்நிருதித்‌ தசையிடத்‌ அங்‌ 
குழைதருமன்‌ பினிற்கூடிக்‌ குலமுனிவர்‌ தனித்தனியே 
பிழைதரலில்‌ சிவலிங்கப்‌ பிரதிட்டை செய்தனரே, ௧௪ 


மன்னியதர்த்‌ தமுமாக்க வழாவிதியிற்‌ குடைந்தெழுக்‌ த 
அன்னியபன்‌ மலர்சாந்தக்‌ தூயதிரு மஞ்சனமிக்‌ ... 

- குன்னியதீஞ்‌ சுவையமுத முறப்பலவுங்‌ சைக்கொண்டு.... 
பன்னியழா ற்‌ படிபூசை பண்ணிமகழ்ர்‌ தனர்மன்னோ - ௧௫ 


இவ்வாறு பூசைபுரிக்‌ தெம்பெருமா னாங்காங்குச்‌ 
செவ்வாறு கொளத்தோன்றிச்‌ இந்தித்த தருள்புரிய 
வெவ்வாறு தவிர்த்‌ துபரு மேதகுபன்‌ முனிவரரு 


மவ்வாறு மெய்ஞ்ஞான மடைந்தின்‌ ப முற்றனரே ௧௬... 


மூனிவர்நிரு தித்திசையின்‌ முழங்குமழ லோன்‌ நிசையிற்‌ 
கனிவரும்பப்‌ பூசித்த வலிங்கங்‌ களை க்கண்டு 

புனிதமிகு தளியாதி புதக்குபுபூ சித்திடுவோர்‌ 
அனிகெழு அன்‌ பனைத்துமொரீ இத்‌ தூயவாழ்‌ வடைந்தமர்வார்‌. 
பணிபுரிவார்‌ பொருளள்வைப்‌ படிக்கேற்பக்‌ கருங்கல்லா 
லணிகுலவு மிட்டிகையா லாகும்வகை பிறிதொன்ருற்‌ 
அணிவுபெறத்‌ தளிபுரிர்து தூய்தமையப்‌ பூசித்தாற்‌ : 
கணிதமிலாப்‌ பயன்பெறுவர்‌ கலப்பு றுவர்‌ முத்தியினும்‌ . கறு 


பொங்குபுகழ்த்‌ அருத்தியகம்‌ புகுந்திவ்வா றெண்ணில்லார்‌ 

தங்குபல்புண்‌ ணியகாலச்‌ சார்புணர்ந்தோ ரிருபுனலு 

மங்குதறீர்‌ தரரறழ்‌கி மகாலிங்கம்‌ தரிசித்து 

நங்குதவிர்‌ பயனெல்லா ஈன்றடைந்து வாழ்க்தனரால்‌ டக்கு 

பொன்னிமா நதியகத்தும்‌ புகழ்ப்ப அமப்‌ புனலகத்து 

மன்னியா டுபுபயன்பெற்‌ றவரளவை வரம்புடைத்தோ- 

தன்னிகரி லாப்பஅமத்‌ தடம்புனல்சுந்‌ தரதிர்த்த ப 

மென்றுமொரு பெயர்பெற்ற தினியதவு மெடுத்‌ அரைப்பாம்‌ ௨௦ 

௬௪-வது தீர்த்தச்‌ சிறப்புரைத்தபடலம்‌ ழற்றியது. 

அகப்படலம்‌ ௩௭-க்குத்‌ திருகிருத்தம்‌ ௧௩௩௨, 


வவட 
உ 


௨௭௭ திருத்துருத்‌ இப்புராணம்‌ 


௩௭-வது, தீர்த்தச்சிறப்புரைத்தபடலம்‌. 

திருவருட்‌, செல்வம்‌ வாய்ந்த கெளதமமுனிவர்‌ புதல்வரான சதானந்த 
முனிவரென்பார்‌ ஒருவர்‌ கலைகள்‌ யாவுங்‌ கற்றுணர்ந்து மண்‌ ணுலகமும்‌ 
விண்‌ ணுலகமும்‌ புகழத்தக்கப்‌ புகழ்வாய்ந்தவரானார்‌. அவர்‌ மெய்ஞ்‌ 
ஞானம்‌ பெறவேண்டித்‌ தந்தையார்‌ திருவடியில்‌ விழுந்து பணிந்து 
எழுந்து (“எந்தாய்‌ ! அடியேன்‌ தவபாரனார்‌ திருவடிப்பேற்றிற்கு உரிய 
சிவஞானத்தை எளிதில்‌ அடைதற்கு யான்‌ என்ன தவஞ்செய்தல்‌ 
வேண்டும்‌” என்று விண்ணப்பஞ்‌ செய்தனர்‌, கெளதமர்‌ அதனை 
நன்கு ஆராய்ந்து, திருத்‌ அருத்தியென்‌ னும்‌ திருப்பதியில்‌ தென்பாகத்‌ 
திலிருந்து வடபால்‌ ஓடும்‌ பொன்னி ஆற்றிலும்‌, திருத்‌ அருத்திக்கோயி 
அள்‌ உள்ள தாமரைத்‌ தடாகத்திலும்‌ அயனங்கள்‌ இரண்டினும்‌ 
மூழ்கி, ஆங்கெழுந்தருளிய சொன்னவாறறிவாரைப்‌ போற்றினால்‌, 
பிள்ளாய்‌ ! நீ விரும்பிய பேரறிவான மெய்யறிவு உண்டாகும்‌ !' என 
உரைத்தருளினர்‌. அதுகேட்ட சதானந்தர்‌ அவர்‌ மொழிக்தருளிய 
_ படியே திருத்துருத்தியில்‌ வந்து இரண்டு அயனத்தினும்‌ பொன்னி 

ஆற, தாமரைத்‌ தடாகம்‌ இவற்றில்‌ மூழ்க எண்ணிய மெய்ஞ்ஞானம்‌ 
பெற்றின்புற்றனர்‌, 2. 


வச்சனென்னும்‌ முனிவர்‌ ஒருவர்‌. தமது தந்‌ைத அடியைப்‌ 
பணிந்து “ தந்தாய்‌! இல்லறத்தார்‌ முடிக்கும்‌ கடன்கள்‌ மூன்றையும்‌ 
அடியேன்‌ முடித்தற்கு ஒரு இல்லாளைக்கூடி ஈன்மகனைப்‌ பெறுதல்‌ 
வேண்டும்‌. பின்னர்‌ உண்மை ஞானமும்‌ எளிதில்‌ உறுதல்‌ வேண்‌ 
டும்‌. இதற்கு யான்‌ என்ன தவம்‌ இயற்றுதல்‌ வேண்டும்‌. அதனை 
அடியேனுக்குச்‌ அருளிச்‌ செய்தல்‌ வேண்டுஇின்றேன்‌!” என்று விண்‌ 
ணப்பஞ்‌ செய்தனர்‌. அதற்கு அவர்‌ தந்தையார்‌ தமது புதல்வரை 
நோக்கிப்‌ “புதல்வா | சோழநாட்டில்‌ திருத்துருத்திச்‌ சொன்னவாறறி 
வார்‌ திருமுன்‌ ஓடும்‌ காவிரியிலும்‌, அவர்‌ திருக்கோயில்‌ உள்ளிருக்கும்‌ 
தடாகத்திலும்‌ தைத்திங்கள்‌ பிறப்பில்‌ மூழ்கி ௮ப்பெருமானையும்‌, அப்‌ 
பெருமான்பால்‌ எழுந்தருளிய அரும்பன்ன வனமுலையம்மையையும்‌ 
வழிபட்டால்‌ நீ நினைத்த எல்லாமும்‌ எளிதில்‌ எய்தலாம்‌ '*? என்றருளி 
னர்‌, அவ்வச்ச முனிவன்‌ மனமிகமஇழ்ந்து தந்தைமொழியைத்‌ தலைமேல்‌ 
கொண்டு தைத்திங்கள்‌ பிறப்பில்‌ இருத்‌ அருத்தியில்‌ சென்று இரண்டு 
புனித நீராயெ தீர்த்தங்களிலும்‌ கூழ்‌ அக்கெழுந்தருளிய எம்பெரு 
மானை வணங்கி எண்ணியன எவையும்‌ பெற்று இன்புற்று இருந்தனன்‌, 


இர்‌ த்தச்சிறப்புரைதத்படலம்‌ ௨௭௭ 

புலத்தியன்‌, ககோளமுனிவன்‌, புலகன்‌, குச்சன்‌ முதலிய முனி 

வர்‌ பலர்‌ பூமியில்‌ கைலாயமெனப்படும்‌ திருத்துருத்தி நகரில்‌ வந்து . 

சொன்னவாறறிவாரை இன்புறப்‌ பணிர்‌.௮, சித்திரைத்‌ திங்கள்‌ பெளர்‌ 

ணமையிலும்‌, கார்த்திகைத்திங்கள்‌ ஞாயிற்றுக்கழமையி லும்‌, ஐப்பசித்‌ 

திங்கள்‌ முழுதிலும்‌ காவிரியாறு பதுமத்தடாகம்‌ ஆகிய இரண்டிலும்‌ 
மூழ்கிப்‌ பக்கத்திலுள்ள தலபிரதட்சணமும்‌ மஇழ்ச்‌சமிகச்‌ செய்தனர்‌. 


இன்னும்‌ அம்முனிவர்‌ பெருமக்கள்‌, திருத்‌ அருத்திக்கோயிலுக்கு 
௮க்இனித்திசையிலும்‌ நிருதித்‌ திசையிலும்‌ தனியே இவலிக்கப்‌ பிரதிட்‌ 
டை செய்தனர்‌. ஆங்காங்குத்‌ திருக்குளங்கள்‌ உண்டாக்க ௮வற்‌ : 
றில்‌ விதிப்படி மூழ்கி, அப்புனிதரீர்‌, சந்தனம்‌, பூ முதலிய பலவுங்‌ 
கைக்கொண்டு நூல்முறைப்படி வழிபட்டு மூழ்ந்தனர்‌. எம்பெரு 
மான்‌ ஆங்காங்கு அவர்கள்‌ முன்தோன்றி oi அவர்கள்‌ 
மெய்ஞ்ஞானம்பெற்று இன்புற்றனர்‌. 


இவ்வாறு மேற்கூறப்பட்ட இரண்டு திசைகளிலுமுள்ள (கலில்‌ 
கம்‌) வெக்குறிகளைக்கண்டு திருக்கோயில்‌ திருத்தி வழிபட்டவர்‌ தன்ப 
முற்றும்‌ நீங்யெவராய்த்‌ தூய்மையான மெய்வாழ்வுபெறந்று இன்புறு 
வார்‌.. இனித்‌ தொண்டு செய்கின்றவர்கள்‌ தம்பொருள்‌ அளவைக்கேற்‌ 
பக்‌ கருங்கல்லாலும்‌, செங்கல்லாலும்‌ பிறவகையாலும்‌ திருக்கோயில்‌ 
செய்து வழிபட்டால்‌ அளவில்லாத பயனை அடைந்து இறுதியில்‌ வீட்‌ 
டின்பமும்‌ பெறுவார்கள்‌. இப்படியே எண்ணில்லாத பெரியார்‌ தூய்‌ 
மையான காலத்தை நன்குணர்ந்து இசண்டு தீர்த்தங்களிலும்‌ மூழ்கிச்‌ 
சொன்னவாறறிவாரைக்‌ கண்குளிரக்‌ கண்ணுற்று ம5ிழ்ந்து படவ 
பயன்‌ முற்றும்‌ அடைந்து இன்புற்று வாழ்ந்தனர்‌, 


௬௪-வது, தீர்த்தச்‌ சிறப்புரைத்தபடலம்‌ மற்றியது. 


_————— 


௩௮வது, சுற்தரதிர்த்தப்படலம்‌. 
வெண்ணகைக்‌ கருங்கட்‌ செவ்வாய்‌ விரமரை பதும இரத்தத்‌ 
அண்ணல மருவ ரூழ்‌சயுறபயன்‌ பெற்று ருண்டே - ' 
.. லெண்ணலம்‌ பொலிய வாராய்ந்‌ இயம்புதல்‌ வேண்டு மென்னக்‌ 
-.. கண்ணலத்‌ தரும சன்மன்‌ கழறுத அற்றான்‌ மன்னோ ச்ஸ்‌ ட 


௨௭௮ திருத்துருத்திப்புராணம்‌ 


வெள்ளிவெண்‌ கயிலாயத்து மேயநம்‌ பெருமா னோர்நாட்‌ 
டள்ளரு மாடி நோக்கத்‌ தன்னுரு வழஇதாக 

விள்ளரு மதனுட்‌ டோன்ற வியப்புமீக்‌ கூரப்‌ பார்த்துத்‌ 
அள்ளரு ம௫ழ்ச்சி பொங்கச்‌ சுந்தரம்‌ வருக வென்றான்‌ 


சுந்தர நாமம்‌ பெற்றுத்‌ தோன்றிய குரிச லாரைச்‌ 

சந்தத மலங்க னீற்று வட்டகை தாங்கு மாறு 
செந்தளிர்ச்‌ சடையா னாங்கோர்‌ இப்பியப்‌ பணிய ளித்தா 
னந்துமப்‌ பணியேற்‌ .றங்க ணாயனார்‌ பயிலு நாளில்‌ 


ஏத.றஞ்சார்‌ வானோர்‌ யாரு மிறக்கவர்‌ தெழுமா லால 
நாற்றஞ்சார்‌ வதன்மு னண்ண நாயக னேவப்‌ போர்‌ து 
மாற்றஞ்சா ரதனைப்‌ பற்றி வந்தகா ரணத்தி னாலே 
தோற்றஞ்சார்‌ வலியா லால சுந்தர ராயி னாரே; 


அன்னவர்‌ நம்பி ரானுக்‌ கலங்கல்‌ தொடையல்‌ கட்டப்‌ 

பன்னரு மலர்கள்‌ கொய்வான்‌ பரவுகந்‌ தனத்துட்‌ புக்கார்‌ 

.கன்னலங்‌ குதலைச்‌ செவ்வாய்க்‌ கருங்குழ லெம்பி ராட்டிக்‌ 
. கின்னசெய்‌ தொழின்மேற்‌ கொண்ட வமுதனா ரிருவ ருள்ளார்‌ 


மற்றவர்‌ நாமங்‌ காமர்‌ வளரனிந்‌ திதையா ரெல்லாம்‌. 
கற்றவர்‌ புகரு மாமைக்‌ கமலினி யாரென்‌ பாரிச்‌ 

சொற்ற நின்‌ னனையா ராங்குத்‌ அன்னினர்‌ அன்ன லோடும்‌ 
பெற்றமொன்‌ ௮ுயர்த்த பெம்மான்‌ பேரருள்‌ வலியி னாலே 


தக்கண இசையுர்‌ தெய்வத்‌ தமிமுஞ்செய்‌ தவஞ்சி றப்ப 
வக்கண மவர்மேலெங்க ளையர்நோக்‌ குற்ற தாகப்‌ 
புக்கது மனமு மந்தப்‌ பொன்னனார்‌ விழியு நோக்க 
வொக்கமற்‌ றவர்த நெஞ்சு (மூற்றது. காய னார்பால்‌ 


ஒருதலைக்‌ காம மல்ல மினு மஃதென்‌ றுன்னி 

யிருதிறத்‌ தவரு மீது தகாததென்‌ றெண்ணி யஞ்சிப்‌ 
பொருவி றப்மனத்தை மீட்டார்‌ பொன்னனார்‌ பலபூக்‌ கொய்து... 
திருவள ரலங்கல்‌ கட்டச்‌ 'சேர்தரு மிடத்தைச்‌ சேர்ந்தார்‌. 


சந்தரதீர்த்தப்படலம்‌ ௨௭௯ 


தருப்பணத்‌ அதித்துள்‌ ளாரும்‌ தாம்புகு மிடம்பு குந்தா 
ரருப்புமென்‌ கடுக்கை மாலை யண்ணலா ரவரை நோக்க 
விருப்பமம்‌ மடல்‌ லார்பால்‌ விடுத்தன யவசோ டிந்தப்‌ 
பொருப்புவிட்‌ டகன்று தென்பாற்‌ புவியகத்‌ தடைர்து தோன்றி ௯ 


மற்றவ ரின்பந்‌ அய்த்து வருதியென்‌ றருளிச்‌ செய்யச்‌ 

சொற்றமை தெரிந்துள்‌ எஞ்சத்‌ தொழுதுமா னிடப்பாற்‌ பட்டுப்‌ 
பற்றமைர்‌ அழித ருங்காற்‌ பரிர்துமீ தடுத்தாட்‌ கொண்டாற்‌. 
சிற்றடி யேனு முய்வே னென்றனர்‌ செய்வா மென்றார்‌ - ௧0 


காலெலாக்‌ கழுநீர்க்‌ கொள்ளை களமெலாம்‌ வான்றோ யும்போர்‌ 
பாலெலாக்‌ கருப்பங்‌ காடு பணையெலாம்‌ விளைசெஞ்‌ சாலி 
சாலெலாந்‌ தரளஞ்‌ சங்கர்‌ தடமெலா மடவார்‌ கூட்டஞ்‌ 

சேலெலா மவர்கண்‌ போலுந்‌ திருமுனைப்‌ பாடி நாட்டில்‌ கக 


திரைகெழு பெண்ணை யாற்றுச்‌ செழும்புன லருவர்‌ நாட்டு 
ரூரைகெழு நகர்கட்‌ கெல்லா முத்தம்‌ ஈ௧ர மாகி 

நிரைகெழு மாட மாலை ரெருங்கியெவ்‌ வளனு மல்கிப்‌ 

புரைகெழு மறவோர்‌ மேவப்‌ பொலிதரு காவ லூரில்‌ ௧௨ 


மழுவல னேந்தி யோற்கு வழிவழி யடிமை செய்யுங்‌ 

கொழுமறை யாதி சைவர்‌ குலஞ்செய்மா தவத்தி னால 

தழுவருட்‌ சடைய னார்க்குத்‌ தனியிசை ஞானி யார்பாற்‌ . 
செழுமையுற்‌ றுலக முய்யத்‌ திருவவ தாரஞ்‌ செய்தார்‌. ௧௩ 


தனையனார்‌ பிறந்தா ரென்று தந்தையார்‌ மகழ்ச்சி பூத்து 
வினையமார்‌ நறுநீ ராடி வித்துமுற்‌ முன ஈல்கி ்‌ 

மூனையசூற்‌ படக்கை யண்ணன்‌ முதலவ னருளே யுன்னு 

மனையரா யமர்ந்தார்‌ சுற்றத்‌ தனைவரு மூவகை யுற்றார்‌ :டட௧௪ 


௮ருளிசை ஞானி யாரு மளவிலா வுவகை பொங்க . 
மருடபு புதல்வ னார்க்கு மஞ்சனம்‌ வி தியிற்‌ செய்து: 
திருதத னீறு சாத்தித்‌ தேய்த்து மண்பொட்டு மிட்டப்‌ ட. 
பெருவரத்‌ தீன்ற தன்மை பிறங்டெ வளர்ப்பா ரானார்‌. “௬௫ 


௨௮0 திருத்துருத்திப்புராணம்‌ 


இருவருமுணர மாட்டா விறைவர்க்குப்‌ பித்தரென்று 

மொருபெயர்‌ சாத்‌ தவார்க்கா ரூரரென்‌ ஜொருபேர்‌ சாத்தி 
மருவுமைம்‌ படையுஞ்‌ செம்பொற்‌ சுட்டியும்‌ வயங்கு நாணுந்‌ 
தருமொளிச்‌ செம்பொன்‌ செய்த தண்டையுஞ்‌ சாத்தி னாரால்‌ : ௧௬ 


ஈசானர்‌ புருடர்‌ கோர ரிலங்கருண்‌ வாமர்‌ சாதர்‌ 
தேசாரு மிதய. ருத்த மாங்கர்ஈற்‌ சகையரென்று 
மாசாரக்‌ கவசர்‌ கண்ண ரத்திர ரினையர்‌ தம்மை 


நேசாரு மாறுகூவி நிகழ்பெருங்‌ காப்புச்‌ செய்தார்‌ ௧௪ 


தருக்கமில்‌ பேரா னந்தச்‌ சமுத்திரத்‌ தாட வல்லா 

ருருக்களர்‌ முகம சைத்திட்‌ டுறிமுழக்‌ தாள்க டம்மு க 
ளிருக்கையி னொன்றெ டுத்திட்‌ டொன்றெழி லுறம ந 

- இருக்கர நிலத்தி லூன்‌ நிச்‌ செங்கீரை யாடி னாரே ௧௮ 


வெய்யவர்‌ புரங்கண்‌ மூன்றும்‌ வெந்திட முறுவல்‌ செய்த 

வையரு ரூவக்கு மாறே யான்றதா லாட்டு மையர்‌ 

செய்யபொன்‌ மணியாற்‌ செய்த செழுவளத்‌ தொட்டி லேற்றித்‌ 
தையல ருவந்து தாலோ தாலென வுவந்தா ரன்றே, ௧௯ 


மழைமதக்‌ கலுழித்‌ தொண்டை வாரண முரித்துப்‌ போர்த்த 
பிழையிலெம்‌ பெருமான்‌ சங்கக்‌ குழையொளி பிறங்கு காதி 
னுழையிசைப்‌:புலவர்‌ தேம்ப வொண்டமி மமுதச்‌ செந்தேன்‌ 
றழைதரக்‌ கொட்ட வல்லார்‌ சப்பாணி கொட்டி னாரே - ௨0 


தவளவெண்‌ ணகைவாய்த்‌ தாய்க்குக்‌ தந்தைக்கு மூவகை பொங்கக்‌ 
கவளவெக்‌ களிற்றுப்‌: போர்வைக்‌ கண்ணுதல்‌ கருணை கூட்ட 
வுவளகத்‌ இனிது மேவி:யொண்டொடிப்‌ பரவை யார்தம்‌ 
பவளவாய்‌ முத்தம்‌ கொள்வார்‌ பவளவாய்‌ முத்தர்‌ தந்தார்‌ உக - 


வருகசெஞ்‌ சடைப்பி ரானார்‌ வயங்கருண்‌ முளையே ஈன்கு. 
வருகவொண்‌ பவளச்‌ செவ்வாய்‌ குதட்டும்வரன்‌ பிறையே மெல்ல 
வருகவெங்‌ குலக்கொ முந்தே வருகக்ண்‌ மணியே புல்ல 
'வருகவென்‌ றழைக்குச்‌ தோறும்‌ வற்‌ தவர்‌ தூவப்பு செய்வார்‌. ௨௨ 


சுற்தாதீர்த்தப்படலம்‌ உதக 


பரவைவா யாம்பல்‌ வேட்கை பதிதர வெழலா கொத்தாய்‌ 
வசமலி முளரி நாளும்‌ மலர்த்திடாமையினா லொவ்வாய்‌ 
விரவுகூ.னொளிவாய்‌ நாகம்‌ வெளிவிடா தொருசொ லாலென்‌ 
அரவறிவீ னர்தேர்க்‌ தாலோ னாடவா வெனவு வந்தார்‌ 


மருவியார்‌ துச்சிலாக வாழுஞ்சிற்‌ நிலைச்‌ தைப்பார்‌ 
பொருவில்சிற்‌ றடி.யி ரண்டும்‌ புழுதியுண்‌ முழுகா நிற்கக்‌ 
குருமுக முத்தங்‌ கோப்பக்‌ குறுநகை வாயின்‌ மல்கத்‌ ' 
தெருவிடை மடவார்‌ கட்டுஞ்‌ சற்றிலைச்‌ சதைத்தாரன்றே. 


அந்தணர்‌ முழக்கஞ்‌ செய்ய வாகம முழக்கள்‌ செய்யச்‌ 
சந்தத நம்பி ரானார்‌ தண்ணளி முழக்கஞ்‌ செய்ய 

முக்தன்‌ றெழுந்து அள்ளி யன்பினர்‌ முழக்கஞ்‌ செய்யச்‌ 
செந்தமிழ்‌ முழக்கஞ்‌ செய்யச்‌ சிறுபறை முழக்கஞ்‌ செய்தார்‌ 


பரியுகைத்‌ திடுத லோடு பாய்மதக்‌ கலுழி வெள்ளைக்‌ 
கரியுகைத்‌ திடுதல்‌ பின்னர்க்‌ கலப்ப தல்லாது வையக்‌ 
திரியுகைத்‌ திடுத லில்லை யெனக்கிளர்ந்‌ ததுக டாத்தும்‌ 
பிரியமிக்‌ கவர்போ லூர்ந்தார்‌ பிறங்குபொற்‌ இறுதே ரம்மா 


இன்னண மொழுகு நாளி லிலங்குப வீதஞ்‌ சாத்தி 
மன்னுபல்‌ கலைக ளெல்லாம்‌ வழுவறப்‌ பயிற்றும்‌ போது 
நன்னலக்‌ குறுமண்‌ வேந்தர்‌ ஈரசிங்க முனையர்‌ வத்து 
பன்னருங்‌ குமர னாகும்‌ பான்மையின்‌ மகன்மை கொண்டார்‌ 


மணவினைப்‌ பருவ மெய்த வளமலி புத்தூர்‌ நாளுர்‌ 
திணவரும்‌ வாழ்க்கை யாளன்‌ சடங்கவி மறையோன்‌ பெற்ற 
குணமலி கன்னி தன்னைக்‌ குறிக்கொடு முதியோர்‌ பேச 


யணவிய பொருத்தந்‌ தேர்ந்து மணஞ்செய்கா ாராய்ம்‌ தாரே 


சிறக்தகா ஜினித தேர்ந்து மணத்திரு முடங்க நீட்டி 

யுறந்தபல்‌ லிடத்தும்‌ போக்கி யுவகையிற்‌ புத்தா சாரு 

மறந்தவாத்‌ திருஈன்‌ னாவ லூராரு மழகுமேவப்‌ 

பிறந்தவா தரத்தின்‌ கோலர்‌ தனித்தனிப்‌ பிறங்கக்‌ காண்பார்‌ 
86 


௨௩ 


உச 


௨௫ 


உண்‌ 


உ. 


௨௯ 


௨௮௨ திருத்தருத்திப்புராணம்‌ 


காவண மெக்கு மிட்டுக்‌ கதலிகைக்‌ காடு செய்து 

மாவணக்‌ கமுகு வாழை வண்கரும்‌ பாதி யாத்துப்‌ 

பூவணத்‌ தொடைய .ாக்கப்‌ பொலிக்ததோ ரணங்கள்வீக்த்‌ 
தூவணப்‌ பிறவு மோகை தணாம்புற வமைத்தா ரன்றே ச ௩0 


மணவினைத்‌ திருகா ணூலின்‌ வழிச்செயுங்‌ கரும முற்றி 
யணவுமஞ்‌ சனநீ ராடி யரசர்தர்‌ திருவும்‌ வாய்ப்பப்‌ 
புணர்செய்பொன்‌ னாடை சாத்திப்‌ பொற்கல மணிப்பூண்‌ மற்று 
மிணர்கொள்பூம்‌ தொடையும்‌ தாங்கி யியைமணக்‌ கோலங்கொண்டார்‌ 


மறையவர்‌ அவன்‌ றி மல்க மங்கல வியங்க ளார்ப்ப 

வறைபல கொடியு மோங்க வவிர்குடை யாதி மொய்ப்பக்‌ 
கறைதவீர்‌ மற்றையோருக்‌ கலந்தனர்‌ நெருங்கிச்‌ செல்ல 
நிறையொரு பரிமேற்‌ கொண்டார்‌ நிலவியெம்‌ மனமேற்‌ கொண்டார்‌ 


கருப்புவி லொளித்து வந்த காமனோ முகமைரந்தின்‌ றி 

யுருப்பமி லொன்றோ டுற்ற வும்பனோ வம்பே நாளு 

மருப்புமென்‌ முலையா ராவி யலைக்குங்கூற்‌ முவனோ வென்று 
மருப்பயின்‌ மலர்மென்‌ கூர்தன்‌ மங்கையர்‌ மருளச்‌ சென்று ௩௩ 


மணம்வருஞ்‌ சிறப்பி னாலே மணம்வந்த புத்தூ ரென்று 

தணவரு மொருபேர்‌ பூண்ட தன்னிகர்‌ ஈகருட்‌ போந்து 

குணமுற வெதிர்கொள்‌ வார்தல்‌ குழாத்தொடும்‌ வீதி சூழ்ந்து 
புணர்மண மனையுட்‌ புக்குப்‌ பொலிந்தன ரெம்மை யாள்வார்‌ ௩௪ 


பல்வகை முகமன்‌ யாரும்‌ பரித்தன ரினிதி னாற்றச்‌ 

சொல்வகை யடங்கா வெல்லா வியங்களுர்‌ துவன்றி யார்ப்ப 
வல்வகை யறிஞர்‌ செய்த மணப்பெருக்‌ தவி னேறி 

நல்வகை மரீஇ யமர்த்தார்‌ ஈம்பியா ரூரர்‌ மாதோ '௩௫ 


வளிஜள ருலகத்‌ துள்ள மன்பதை பணைத்‌ தா முய்ய 
வொளி&ிளர்‌ கைலா யத்தி னுரைத்தரு ளியவா றேபே . 
்‌ ரளிஜிளர்‌ பிரான்ற டுத்தாட்‌ கொள்ளுவா னகங்கொண்‌ டம்ம 


தெளிஎளர்‌ கேள்வி வாய்வை இகவொரு மறையோனாவான்‌ . . ௩௬ 


சுந்த ர£ர்த்தப்படலம்‌ 'உ௮க்‌ 


இழவடி. வன்றி வேறு ளெரொரு வடிவங்‌ சொள்ளிற்‌ 

பழவமக்‌ சென்று ஞாலங்‌ கொளாதெனும்‌ படியை யுன்னி 
விழவுமை திருமூ கத்தோர்‌ வெள்ளிய முறுவ றோன்ற ' 

வழகய விருத்த ரானா ரறையுகு௦ வடிவு மில்லார்‌ ௩௭ 


உள்ளன விவையென்‌ றியாரு முணர்தர வறிவிப்‌ பார்போற்‌ 
கள்ளமி னீறு நெற்றி முதலிய விடங்க திர்ப்ப 

வெள்ளலி அருத்தி ராக்க மிருஞ்சிரங்‌ கண்ட மாதி 

நள்ளல்செய்‌ தான மெல்லா ஈண்ணுபு விளக்கஞ்‌ செய்ய ௩௮ 


விடையமர்‌ பொருப்பு நீறு மெய்யுறு வண்ணம்‌ வேணிப்‌ 

புடையமர்‌ பிறை சோணம்‌ பொலியிற காதி போல 

வுடையவ ரிவர்தாஞ்‌ சென்னி யுசோமமும்‌ விளர்த்தா சென்ன 
விடையொரு கறுப்பு மில்லாச்‌ சிகைமுடி யியையச்‌ செய்து ௩௯ 


கொடும்பசி யெழுந்த காலுங்‌ கூறிலே னொருவ ருக்கு 

மடும்புர மெரித்தா யென்று மகலுறு எடியே னைக்கை 

விடுத்திற மென்னை யென்றோர்‌ பாரிட மிகப்பி ணய்கக்‌ 

கடுங்கதிர்‌ வெயின்ம றைக்குங்‌ கைக்குடை யொன்று தாக்கி ௪௫ 


வளமலி திருநெல்‌ வேலி வைப்பிடைக்‌ கொண்ட தேயோ 

வுளமலி பாசூ சென்னு மோரிடங்‌ கொண்ட தேயோ 

கொளமலி பிறிதோர்‌ தேத்துக்‌ கொண்டதோ வுணர்த றேற்றேந்‌ 
தளமலி மலர்க்சை வேணுத்‌ தண்டமொன்‌ நான்றக்‌ கொண்டு ௪௧ 


எழுசின வுழுவை யுங்கார்‌ வழுவையு மெங்க டோள்க 

டழமுவிடஞ்‌ சார்ந்த ரேனுஞ்‌ சார்தரீர்‌ கோச மென்றே 

யொழுகவ மதித்தல்‌ செய்ய வொண்கலை யுத்த ரீயம்‌ 

பழுதற வரையான்‌ மேனிப்‌ ட கலின்வெள்‌ ளென்ன ௪௨ 


உயிரெலா முணர்வுற்‌ அய்ய வுணர்த்துத றனக்கே யன்றி 
யயிருறும்‌ பிறர்மாட்‌ டின்றே யனுசிதர்‌ தனக்கன்‌ வேனும்‌ 
பயிலுறு முலகங்‌ கொள்ளப்‌ பெளத்திர ஈகைய னைத்தும்‌ ்‌ 
வெயிலவற்‌ கொழிக்கு மோர்கை விரலமை தரப்பு னைந்து ௪௩ 


- ‘ உக 4 
௨௮௫ திருத்துருத்திப்புராணம்‌ 
கரத்துமின்‌ விழியென்‌ பில்லை கண்டத்தி னால மில்லை 
யுரத்தமை கமடமில்லை யொண்முடிப்‌ பிறையு மில்லை 
வரத்தநாஞ்‌ செவியிற்‌ நீர்தல்‌ வழக்கெனச்‌ சங்க மோவத்‌ 
திரத்ததா காமை தேர்ந்து செறிந்தபொற்‌ குழைக டாழ ௪௫ 


முடையத ளூடையி னோடு போர்வையு முயங்காக்‌ காலை 
யடையொரு நாமுச்‌ தீர்த லறமென நீக்‌ யாங்கு 

மிடைமயிர்ப்‌ பூணூ னீங்க மேவுடை போர்வைக்‌ கொப்பத்‌ . 
தடையறு பஞ்சி னூற்ற வுபவீத நிறந்த யங்க ௪௫ 


தன்னுடைக்‌ கொழுந னோடு ச அமறை முடியுர்‌ தேருப்‌ 
பொன்னுடைப்‌ பதும பாதம்‌ போந்துதற்‌ றோய்த லாலே 
யென்னுடை யேற்ற நிற்கே தென்றுமண்வானை யெள்ள 
மின்னுடை முதில்சேர்‌ வானு மெய்மையே யென்றே மாற 


இருவிடை யிருக்க வாசி யீரிரண்‌ டிருக்க மின்னுந்‌ 

திருமுூ லிருக்க மண்ணுந்‌ தீண்டுமோ செம்பொற்‌ பாத 
மொருபெருந்‌ தேரென்‌ ௮ள்ளத்‌ அணர்ந்தன கொல்லோ வென்று 
பெருகருட்‌ கணங்க டம்முட்‌ பேசுபு பிணங்கா நிற்க ௪௭ 


வழிஈடர்‌ திளைத்தார்‌ போல மலர்முகம்‌ வெயர்வு தோன்றப்‌ 

பழிதபு முயிர்ப்பு வீங்கப்‌ பைப்பய ஈடந்து வந்து 

செழிபல வளங்சண்‌ மல்குர்‌ திருத்தகு புத்தூர்‌ மேவி 
மொழிமணத்‌ தவிரி னம்பி முன்னர்வற்‌ அற்றா ரன்றே ௪௮ 


மறையவர்‌ வரவு நோக்கி வள்ளலார்‌ மணஞ்செய்‌ காலை 

யிறையவர்‌ போல வந்தா ரென்றளத்‌ அவகை பூத்தா 

ருறையுமற்‌ அள்ளார்‌ யாரு முவர்வா றவப்பே றென்றே 
நிறையுளத்‌ அவகை பூத்தா ருவப்புற னீதி தானே ௫௯ 


ஐயரை யிருமி னென்ன வறைந்தனர்‌ நாவ லூரர்‌ 

வெய்யது புணரா மற்றை வேதியர்‌ களுமவ்‌ வாறே 

செய்பஈன்‌ முகமன்‌ சொற்றூர்‌ செப்பவு நிலையே நின்று . 

வையக முய்ய வந்த மறையவ ரீது சொல்வார்‌ ௫௦ 


ச்‌ ந்தாதர்த்‌ தப்படலம்‌ ௨௮டு 


வேதியர்‌ பலருங்‌ கேண்மின்‌ மேயவிவ்‌ வாரூ ரற்கு 

மோதிய நமக்கு முண்டா லொருவழக்‌ கதனைத்‌ தீர்த்தாற்‌ 

நீதிய லாத மன்றல்‌ செய்யலா மென்றார்‌ கேட்டுக்‌ 

கோதிய லாரும்‌ தீர்த்துக்‌ கொண்டபின்‌ செய்வே னென்றார்‌ ௫௧ 


என்றுரை யாடி மேற்கொள்‌ வழக்கே யியம்பு மென்று 

ரன்றுஈம்‌ மடிமை நீயென்‌ றறைந்தன ரந்தணாள 

சொன்றுபன்‌ மறையோர்‌ யாரு முளத்திறும்‌ பூத கொண்டார்‌ 
நன்றிவர்‌ மொழிந்தா ரென்று நகைத்தனர்‌ நாவ லூரர்‌ ௩௨ 


ஏடநீ ஈகைத்தல்‌ செய்தா யென்மொழி யவமதித்தாய்‌ 

நாடறி தரநின்‌ றந்தை தந்‌ைத முன்‌ னெழுதி நல்கு 

பாடமை யோலை யீது பாறிய தில்லை கண்டாய்‌ 

நீடலி லிளமைத்‌ தன்மை நிகழ்ச்சியோ வெனமு னிந்தார்‌ ௫௩ 


மொழியித புகற லோடு முன்னின்றார்‌ தம்மை நோக்கித்‌ 
தழிவரு மன்பு எத்துத்‌ தங்கலா னகைத்த னீங்கிப்‌ 
பழியிலக்‌ தணர்கள்‌ வேறோர்‌ பனவருக்‌ கடிமை யாதல்‌ 


கொழிநிலத்‌ தென்று மில்லை பித்தன்கொல்‌ குறிக்க னென்றார்‌ ௫௪ 


பித்தனென்‌ றுரைத்தி பின்னும்‌ பேயனென்‌ அரைத்தி யெண்ணா 
தெத்தனை யுரைத்தி யேனு மெண்ணுதல்‌ வெற்றி யாமோ 
வொத்ததன்‌ றன அ வார்த்தை யுணர்ந்திலை யென்னைச்‌ சற்றுஞ்‌ 
சித்தமொன்‌ அலைவு தீர்ந்து செய்திநம்‌ பணியை யென்றார்‌ ௫௫ 


வடிவுள முருக்கா நிற்கும்‌ வார்த்தைவெம்‌ கோப மாக்கு 
மொடி.விலோ சோலை யுண்டென்‌ அரைத்தனர்‌ காண்பே னென்று 
படிபடு மோலை காட்டு கென்றன ரவையார்‌ பார்ப்பார்‌ 


நொடியினீ யல்லை வேலை செய்யென்றார்‌ நவலொ ணாதார்‌ ௫௬ 


முனைகொடு நாவ லூரர்‌ முதுமறை யவர்கை யோலை 

தனைவலி மையிற்‌ கவர்ந்து காண்பனென்றெழுந்து சார : 

வனையவ ரச்சுற்‌ மாரி னப்பந்த ரகத்தே யோட ்‌ 
வினை கொடு தொடர்ந்து பற்றிக்‌ கவர்ந்தனர்‌ வெகுளி மிக்கார்‌ ௫௭ 


௨௮௬ திருத்துருத்திப்புர்ரணம்‌ 
ஒலைகைப்‌ படுத லோடு முண்மையோர்ந்‌ துணர்ந்தா ரல்லர்‌ 
வேலைசூ முலூற்‌ பார்ப்பா ரடிமையாய்‌ விடுத லென்ன 
மாலையென்‌ அடன்‌ஃ நித்து மடிதரப்‌ பிசைதல்‌ செய்தப்‌ 
பாலைமே வுறவெ திந்தார்‌ முறையிட்டார்‌'பயமொன்‌ நில்லார்‌ ௫௮ 


முறையிடு மறையோர்‌ முன்பு முதமறை யவர்கள்‌ சென்று 
முறைதபு வழக்குக்‌ கொண்டு முனிதரப்‌ பிணங்கு இன்கீர்‌ 
முறையினீர்‌ வாழ்வ தெங்கு மொழிமீனென்‌ ரைத்தா ரெல்லா 
முறையுஈன்‌ குணர்த்த வல்லார்‌ மொழிதர லுற்றா ரன்றே ௫௯ 


உறையுளிவ்‌ வெண்ணெய்‌ ஈல்லூ ருதுநிற்க வென்கையோலை 
முறைதபல்‌ கவர்ந்து கறி மொழித்தவென்‌ வழக்கைத்‌ தானே 
குறையற நிரப்பல்‌ செய்தான்‌ குற்றேவல்‌ செய்ய வேண்டு 
மிறையுஈார்‌ தா?ழ மென்னா விசைத்தன ரெல்லாம்‌ வல்லார்‌ ௬௦ 


வலியவன்‌ வழக்க லிர்த மறையவ னென்று தேர்ந்து 

பொலிதரு வெண்ணெய்‌ நல்லூர்‌ புக்குநீ வாழு ரென்னிற்‌ 

கலிகெழு மங்குளார்பாற்‌ கலந்திந்த வழக்குப்‌ பேச 

மெலியு£ வருவை கொல்லோ வென்றனர்‌ வெகுண்டா சூரர்‌. ௬௧ 


இங்கு௩ீ இழித்த வோலை படியோலை யென்பின்‌ னாக 
வங்குடீ செல்வா யென்னி லவைமுன மூல வோலை 
மங்குத லிலாம லுள்ள ததைவயக்‌ குவித்து நாளும்‌ 
தங்குகீ யடிமையாதல்‌ சாதிப்பே னென்று சென்றார்‌ ௬௨ 


மறையவர்‌ நிழலே யென்ன வள்ளலார்‌ தொடர்ந்து சென்றா 
ரிறையவர்‌ நிழலே யென்னத்‌ தொடர்பவ ரிவரே யன்றோ 
முறையென்னாய்‌ முடியு மென்று யாவரு முயன்று சென்றார்‌ 
குறையிலா வெண்ணெய்‌ மேவிக்‌ குலவவை யகத்துப்‌ புக்கார்‌ ௬௩ 


அவையகம்‌ புகுந்த வைய ரந்தணர்‌ பலருங்‌ கேட்ப. 
நவையி னந்தொண்ட னிந்த நம்பியா ரூர்‌ னென்று 
செவையுறக்‌ காட்டு மோலை கிதறினா னஞ்சா னாஒச்‌ 
: சவையுளீர்‌ முன்னும்‌ போர்தான்‌ சரற்றுமென்‌ வழக்கி தென்றார்‌ ௬௪ 


சுந்தர ீர்த்தப்படலம்‌ ௨௮௭ 


மறையவ ரடிமை யாதல்‌ வையத்து வழக்க மில்லை 

முறைதப யாது சொற்றீ ரென்றன ரவையுண்‌ மொய்த்தார்‌ 
கறைதப விவனை யீன்றான்‌ றந்தைகை யெழுத்தேயுண்டு 
நிறைதர வதனை யோர்ந்து நேர்ந்தது மொழிமி னென்றார்‌ ௬டு 


பனைமட ௮ண்டேற்‌ காட்டு மென்றனர்‌ பதறி முன்போன்‌ 
முனையிவன்‌ இழியா வண்ண மொழிவரேற்‌ நெரிப்பே னென்றா 
ரனையவ ரோலை காட்டி னழிப்பது தக்க தாமோ 

தினையள வேனுர்‌ தீங்கு சேரொட்டேர்‌ தெரிப்பீ சென்றார்‌ ௬௬ 


என்றலு மாயை வல்லா ராவண மெதிரே வைத்தார்‌ 

தொன்றதாய்‌ முடங்கலாய்‌ மென்‌றுதில்‌ பொதிர்‌ ததுவாய்‌ நேர்ந்த 
தன்றதை யவையோர்‌ நோக்க யாங்கொரு கரணற்‌ பார்க்க 
நன்றவன்‌ ஜொழுது வாங்‌) விரித்துரை நவில அற்றான்‌ ௬௭ 


நாவலூ ராதி சைவ னாமமா ரூர னென்பேன்‌ 

மேவரும்‌ வெண்ணெய்‌ நல்லூர்‌ விளங்கொரு பித்த னுக்குத்‌ 
தாவரும்‌ யானு மென்னைச்‌ சார்ந்தவென்‌ வழியுள்‌ ளாரும்‌ 

பாவரு மடிமை யென்கை யெழுத்தெனப்‌ பகர்ந்தா னன்றே ௬௮ 


இன்னுமே லெழுத்திட்‌ டார்க ளின்னரென்‌ றறியச்‌ சொற்றான்‌ 
அன்னுபே ரவையார்‌ கேட்டுத்‌ துலக்குமா வணமுன்‌ மூன்றுட்‌ 
பன்னுமா வணந்தெ ரித்தார்‌ பனவ ராரூர ரேநீ 
ருன்னுறும்‌ பேர னார்கை யெழுத்தென லுணரு மென்றார்‌ ௬௬ 


உணர்பவ னிவனோ வாங்கிக்‌ இழித்திட லொன்றே தேர்ர்தான்‌ 
புணரவ னெழுத்த வேறிங்‌ குறுவித்துப்‌ பொருத்திப்‌ பார்த்துத்‌ 
தணவற வுணர்மி னென்முர்‌ சபையாரவ்‌ வாறு தேர்ந்து 1 
குணமுற றுணிக்து மேலாற்‌ கூறுவ தில்லை யென்றார்‌ ௭௦ 


உள்ளா லுணர்ந்தீ ராதி.சைவனென்‌ றுணர்வீ ரென்னை 

விள்ளரு மிவற்குத்‌ தொண்டரய்‌ மேவு கென்‌ அரைப்பீ ராதிற்‌ : 
தள்ளரும்‌ விதியை யாவர்‌ தடுப்பவ ரென்று நின்றார்‌ 

கொள்ளரு மெண்ண மெல்லாங்‌ கொண்டுழி தருமா ரூசர்‌ ர 


௨௮௮ இருத்துருத்திப்புமாணம்‌ 


மறையவ ரிந்த வூரே வாமுமூ சென்றீர்‌ வாழு 

முறையுள்யா அரைமி னென்று ரொருவரு மதியி ராநற்‌ 

கறையற ஈம்பின்‌ வம்மின்‌ காட்டுது மென்று சென்றார்‌ ௪௨ 
முறைமையிற்‌ ஜொடர்ந்தார்‌ யாரு ஈம்பியு முயன்று சென்றார்‌ 


சென்றவர்‌ யாருங்‌ காணத்‌ திருவருட்‌ டுறையுட்‌ புக்கார்‌ 

நன்றவ ருருக்‌ காணாது நான்மறை யவர்மருண்டா 

ரின்றிவ சென்செய்‌ வாரென்‌ றெண்ணுமா ரூரர்‌ காண 

வென்றவ ருமையா ளோடும்‌ விடையின்மேற்‌ நறோன்றி னாரல்‌ ௪௩ 


காண்டலுக்‌ அணுக்குற்‌ றஞ்சிக்‌ கையிணை தலைமே லேற 

மாண்ட போன்பும்‌ பொங்க மழையினுங்‌ கண்ணீர்‌ வாரப்‌ 
பூண்டமுன்‌ ஜொடர்ச்சி மேவப்‌ போற்றுபு வலிய வேவக்‌ 
தாண்டவன்‌. கருணை யென்னே யடிமை கொண்‌ டருளிற்‌ நென்றார்‌ 


நன்மை சா னமக்குத்‌ தொண்ட னீஈம தேவ லாலித்‌ 

தன்மைசால்‌ பிறவி யுற்றாய்‌ தடுத்துகா மாளும்‌ போது 

வன்மையே யுரைத்த வாற்றால்‌ வன்றொண்ட ரெனும்பேர்‌ பெற்றாய்‌ 
தொன்மைசா ஸனம்மைப்‌ பாடுந்‌ தொண்டுபூண்‌ டியங்கு கென்றார்‌ எடு 


எதிரடைந்‌ தடிமை நீயென்‌ நிசைக்கவு முணரா நாயே 

னதிர்சிலம்‌ படியோ யானென்‌ னறிந்துபா டுவனே யென்ன 
முதிர்சினத்‌ தெனைநீ பித்த னென்றனை யதுமுற்கொண்டு 

விதிரறப்‌ பாடுகென்றான்‌ வேதங்கள்‌ பாடும்‌ வாயான்‌ ௪௬ 


அருடலை யேற்று நின்றா ரண்ணலா ரிலிங்கத்‌ அற்றார்‌ 

பெருகருள்‌ வடி.வர்‌ பித்தா பிறைசூடி. யென்றெ டுத்தே 

யிருடபு மடியேன்‌ யானல்‌ லேனென லாமே யென்று 
பொருள்பெறு பதிகம்‌ பாடிப்‌ போற்றினார்‌ புளித்‌ தாரே எள 


ஆங்குரின்‌ றரிது நீங்கித்‌ தருசாவ லூர டைந்து 
கோங்குவெம்‌ முலைபா லாரைக்‌ கோதறப்‌ புகழ்ந்து போற்றி 
வீங்குநீர்த்‌ துறையூர்‌ மேவி மிளிர்‌ தமிழ்ப்‌ பதிகம்‌ பாடித்‌ : 
தக்‌. சடைப்பி ரானார்‌ தவநெறி யருளப்‌ பெற்று ௭௮ 


சுந்தர தீர்த்தப்படலம்‌ ௨௮௯ 


வழியமர்‌ தலங்க ளெல்லாம்‌ வழாதுசென்‌ நிறைஞ்சிப்‌ பாடிப்‌ 
பழிதபு புகழ்வன்‌ ரொண்டர்‌ பைம்புனற்‌ பெண்ணை நீந்தி 
யழிவில்பல்‌ வளனு மன்னு மதிகைவீ ரட்டஞ்சார்வான்‌ ட 
விழிகுளிர்ப்‌ படையுஞ்‌ சித்த வடமட மேவி னாரே ட ௪௯ 


ஆயதோர்‌ காலை வெய்யோ னடங்குறு மமயம்‌ வாய்ப்ப ட்ட 
நாயனார்‌ புகழ்சா னாவுக்‌ கரசனார்‌ நகுகைத்‌ தொண்டு ்‌ 
மேயதோ ரிடத்தை யந்தோ மிதிப்பதற்‌ கஞ்சு வேனென்‌ 1 
றேய£ர்‌ மடத்தாண்‌ டார்தா ளெண்ணுபு அயின்றா ரன்றே :: ௮௦ 


ஆரூரர்‌ தூயிலுங்‌ காலை யதிகைவீ ரட்ட மேய 

நீரூர்செஞ்‌ சடையார்‌ யாரு நிறைதிரு மடத்திற்‌ புக்குத்‌ 
தாரூர்தம்‌ பாத மன்னார்‌ தலைமிசை வைத்துத்‌ தாமு ட i: 
மேரூர்கண்‌ டுயில்வார்‌ போல வினிதுகண்‌ டுயின்றா ரன்றே ... ௮௧ 


வன்றொண்டா அதெரிந்து மறையோயுன்‌ ருாளென்‌ சென்னி 
யொன்றவைத்‌ தனையே யென்ன வுஅதிசை யுணர்ந்து செய்த : 
தன்றது மூப்பால்‌ வந்த தாமென வதற்கி சைந்தோ 

ரின்றலை சென்னி வைத்‌அத்‌ தயின்றன ரெம்மை யாள்வார்‌. - ௮வ. 


அயதோ ரிடத்துஞ்‌ சென்றே யந்தணர்‌ பாதம்‌ வைக்க: 

மேயவென்‌ றலைமேற்‌ பல்கான்‌ மிதித்தனை மீயா ரென்ன . 
நாயனா சறியாய்‌ கொல்லோ வெனகவின்‌ அருக்க ந்தார்‌ 
தேயமார்‌ நாவ லூரர்‌ வெருக்கொடு தெளிந்தா ரன்றே -' - அட்‌ 


தம்மானை யெனமுன்‌ வைத்‌அத்‌ தவலரு மதிகை மேய 
வம்மானைப்‌ பதிகம்‌ பாடி யாழ்புனற்‌ கெடிலத்‌ தென்பால்‌ 
வம்மானை யேந்தி மாணி குழிவிராய்த்‌ தொழுது பாடி 
- யெம்மானை நீறு-பாடி த்‌ தினைநக ரிறைஞ்சி னாரே 0 னக 


வழியெலாங்‌ கருப்பங்‌ காடு வளை கருங்‌ கோட்டு மேதிக்‌ - 
குழியெலாம்‌ கமலக்‌ காடு குலவுற வயற்பா ௮ள்ள... 
வுழியெலாஞ்‌ செந்நெற்‌ காடா யுறுவள வழிக டந்து ட லல 
விழியெலாங்‌ கவரும்‌ a யெல்லையை மேவி னாரே ௨௮௫ 
91. 


௨௯0 இருத்துருத்திப்புராணம்‌ 

எல்லையை வணங்க நந்த வனத்தினை யிறைஞ்சி மொய்க்கு 
மல்லையுண்‌ டொளிர்பொன்‌ மாட வீதியை யணைந்து போற்றிக்‌ 
கொல்லையா னுகைப்பா னன்பர்‌ குலாயெதிர்‌ கொளவன்‌ னாசோ 
டொல்லையுட்‌ புகுந்து தாழ்ந்தா ரொப்பிலா னடஞ்செய்‌ மன்றம்‌ 


விழிகணீ ரருவி பாய மெய்யுரோ மஞ்? லிர்ப்ப 
மொழிதடு மாற வங்கை முதிழ்தலை. மீது வைகக்‌ 
கழிமகிழ்‌ கிறப்பப்‌ பல்காற்‌ பணிந்தெழு காத லாருக்‌ 
கழிவிலா னந்தக்‌ கூத்த ரற்புத நடங்காண்‌ பித்தார்‌ 


ஆனந்தம்‌ பெருகப்‌ போற்று நாவல சூரர்‌ கேட்க 

வானந்தக்‌ கூத்தர்‌ தம்பே ரருளினு, காய வாக்கொன்‌ 
முனந்தத்‌ தரள ஈன்னீ ராளுர்சம்‌ பக்கல்‌. வாவென்‌ 

முனந்தம்‌ பயப்பத்‌ தோன்றிற்‌ ற&ஃ துணிக்‌, இறைஞ்ச யையர்‌ 


அம்பல மனைத்தும்‌ போற்றி யாலய நின்றும்‌ போந்து 
கொம்பல ரெடுத்‌அலாநீர்க்‌ கொள்ளிட ஈதிக டந்து 
வம்பலர்‌ கமலக்‌ காட்டு வழிஈடர்‌ அவப்பி னேகி 
ஈம்பல மாய காழி ஈன்னக ரெல்லை சேர்ந்தார்‌ 


அரியவர்‌ துவன்றி யேத்த வம்மைதன்‌ முலைப்பா லுண்ட 
பெரியவரவதா ரஞ்செய்‌ பெரும்பதி மிதியே னென்று . 
விரியவ ராகர்‌ தீர்ந்த வேதியர்‌ சூழும்போஅ 

தெரியவர்‌ முன்பு காட்சி திருக்கழு மலத்தார்‌ நல்க 


கண்டுகொண்‌ டேனென்‌ நிற்றிற்‌ கலப்புறு பதிகம்‌ பாடித்‌ 


௮௬ 


௮௮ 


தொண்டுகொண்‌ டாள்வார்‌ தம்மைத்‌ தொழுதகை குவித்துப்‌ போற்றி 


மண்டுநீர்ச்‌ சடையார்‌ கோலக்‌ காவினை வணக்க யப்பாற்‌ 


வ கூரை யுற்றார்‌ டப்‌ அ பாடி நாடர்‌ 


புன்கூர்வாழ்‌ வாரைப்‌ போற்றிப்‌ பொன்னிர்‌ முழுக யேறு. 
நன்கூர்வா ரமர்மா யூர ஈலமுறத்‌ அதித்துப்‌ போற்றி 
வன்கூர்வெஞ்‌ சூலத்‌ தண்ணல்‌ வழுவூர்வீ ரட்டம்‌ தாழ்ந்த 
பொன்கூர்முப்‌ புரிறூன்‌ மார்ப ரம்பர்மா காளம்‌ புக்கார்‌ 


௯௬௨ 


சுந்தாதர்த்தப்படலம்‌ 


அம்பர்‌ மாகாள மேயா ரடியிணை தொழுது போற்றி 
யிம்பரேத்‌ தெடுக்குர்‌ தெய்வப்‌ புகலூரை யிறைஞ்சி யேத்தி 
நம்பர்பே ரருணி னைந்து நடவைகாண்‌ டலங்க ளேத்தி 
யும்பர்சூ ழாரூ செல்லை யுற்றனர்‌ நாவ லூரர்‌ 


ஆரூரில்‌ வாழ்வார்க்‌ கெல்லா மாரூர னாம ழைக்க 
வேளூரும்‌ படியில்‌ கெய்து மெதிர்‌ கொள்வீர்‌ யாரு மென்று 
நீரூர்செஞ்‌ சடையார்‌ கூற நெடுநகர்‌ வாணர்‌ யாரும்‌ 
பாரூர்கைம்‌ மலைமுன்‌ யாவும்‌. பரவவமர்‌ தெதிர்‌ கொண்டாரே 


வந்தெதிர்‌ கொண்டு போற்றி வணங்குவார்‌ முனம்வ ணங்கச்‌ 
சுந்தர வீதியூடு துனைத்தவ ரோடு செல்வா 

சந்தமி லவரை நோக்கி யெம்மையு மாள்வ ரோகம்‌ 

பந்தணை விரலாள்‌ பாக ரெனப்பாடிக்‌ கோயில்‌ சார்ந்தார்‌ 
வாயின்முன்‌ னிறைஞ்சித்‌ தேவா இரியன்முன்‌ வணக்கி மூன்று 
ஞாயிலெய்‌ தவர்வாழ்‌ மூலட்‌ டானரேர்‌ ஈண்ணிப்‌ போற்றி 
வேயின்முன்‌ முளைத்து ளாரை மிளிர்கம லால யத்‌ அட்‌ 
டாயினல்‌ லருள்செய்‌ வாரைத்‌ தாழ்ந்தன ௬ருப்‌ பாட 


புற்றிடங்‌ கொண்ட முக்கட்‌ புராணர்தந்‌ திருவாக்‌ கொன்று 
சொற்றிட மருவ ஈம்மைத்‌ தோழனா வுனக்குத்தந்தோ - 
நற்றிட மிகுநீ வேள்விக்‌ கோல ம நயந்தெஞ்‌ ஞான்றுஞ்‌... 
சற்றிட ரேனு மின்றிச்‌ சரித்தியென்‌ நெழுந்த' தன்றே 


இதுபெறற்‌ கருக னோயா னென்றுள முருகித்‌ தாழ்ந்தர்‌ 
ர அமுத லெவரும்‌ தம்பி ரான்றோழ னென்ற றைந்தார்‌ 
புதமலர்த்‌ தொடையுல்‌ சாந்தும்‌ புழுகுந்தம்‌ மேனி பொங்க 


முதுமொழிப்‌ புலவர்‌ வாழ்த்தத்‌ தோன்றினார்‌ முழுப்பே ரன்பர்‌ . 


வித்தக ரெங்கள்‌ வீதி விடங்கநா யகர்முன்‌ சென்று ' 
சித்தமுள்‌ ஞருகக்‌ கண்ணீர்‌ சிக்திடத்‌ தொழுது பாடி 
யத்தளி சூழ்ந்து பின்ன ரரநெறி கும்பிட்‌ டேத்தி 
யெத்தலங்‌ களுஞ்சென்‌ ராங்காக்‌ இறைஞ்சுபு பயிலா நின்றார்‌ 


௨௯௧ 


௯௩ 


௯௪௫ 


- ௯௯௬ 


டக்கர்‌ 


க்கல்‌. இருந்தருத்றிப்புளானிம்‌ 

இவர்செய லின்ன தாக விதற்குமுன்‌ கைலா யத்துத்‌ 

தவர்புக ழெம்பி ரானார்‌ தவாதபே ரருளி னாலே 

பவர்புரை மருங்குற்‌ செவ்வாய்ப்‌ பதியி லாதவர்‌ குலத்துக்‌ 

கவரற வவதரித்தார்‌ கமலினி யாரென்‌ பாரே ௧௦௦ 


மதியிளம்‌ பிறையோ தெய்வ மானிளம்‌ பிணையோ வாசம்‌ 
பொதியிளந்‌ தளிரோ மேன்மை பொலியிளக்‌ கொடியோ யாருந் 
அதியிளங்‌ கொம்போ வண்ணச்‌ சுடரிளங்‌ னளியோ சாரம்‌ 


பதியிளங்‌ கரும்போ வென்ன வளர்ந்தனர்‌ பதுமை போல்வார்‌ ௧௦௧ 


பர்வையா ரெனும்பேர்‌ பெற்றுப்‌ பந்தொடம்‌ மனைப யின்று 
குரவுவார்‌ கூந்தற்‌ செவ்வாய்க்‌ கோற்றொடி யுமையாள்‌ பாதம்‌ 
விரவுமோர்‌ வேட்கை பொங்க விளங்கு மோர்‌ குறிப்புக்‌ தோன்ற 


வரநிலாம்‌ பலருங்‌ காமன்‌ வாழ்வென வளரா நின்றார்‌ ௧0௨ 


பேதையம்‌ பருவர்‌:தீர்ந்து பெதும்பையம்‌ பருவ நீத்து 
மாதரொண்‌ பரவை யார்தா மங்கையம்‌ பருவ நண்ண 
வாதரம்‌ பயக்கும்‌ கொங்கை யலைதர மருங்குல்‌ வாட்ட 


மீதரம்‌ பையருக்‌ தாழ்ந்து மேவுறப்‌ பொலியா நின்றார்‌ ௧0௩ 


ஆடுதல்‌ கண்டு ளாரு மலங்குசெம்‌ பவள வாயாற்‌ 

பாடுதல்‌ கண்டு ளாரும்‌ பசுமலர்‌ நிறையப்‌ பூத்து 

மூடுதல்‌ கொண்ட: பொன்னங்‌ கொடியொன்று முழங்கு வண்டர்‌ 
கூடுதல்‌ கொளப்பெொயர்ந்தே யசையுமென்‌ அளங்கு நிப்பார்‌ ௧0௪ 


க்ருங்குழ லணிம வியில்‌ கலன்களுஞ்‌ செவியிற்‌ ரோடு 
மொருக்கிருள்‌ ப்ருகுஞ்‌ செங்கே ழொருக்தி ௬தயஞ்‌ செய்ய 
மருங்குறேய்‌ முலைமேன்‌ முத்த வடங்களர்‌ நிலவு செய்ய 

வருங்குண மடவார்‌ சூழ வால்யம்‌ புகுந்தா ரன்றே கடு 


பல. மேயி னாரைப்‌ புற்றிடங்‌ கொண்டு ளாமைத்‌ . 
தாங்கோலு மன்பிற்‌ போற்றிச்‌ சந்நிதி யரிதி னீங்‌இத்‌ 

தேங்கோதை மடவார்‌ சூழத்‌ திருமனைச்‌ செல்வா னெண்ணி 
_யாங்கோல முன்றி லெய்து மவிரொளிப்‌. பரவை யாரை . ௧௦௫ 


சு ந்தரதீர்த்தப்படலம்‌ 


விதிகடைக்‌ கூட்டக்‌ கண்டார்‌ மிளிர்திரு நாவலூர்‌ 
பதிதரு விசும்பு நீத்த பாயொளி மின்னுக்‌ கொல்லோ 
அதிசெயு மெம்பி ரானார்‌ தோல்வியி லருளோ மேலா 
மதிவியப்‌ புறுத்து மீதோ ரற்புத மறியே னென்றார்‌ 


முன்னையூழ்‌ வலியி னாலே முதிழ்முலைப்‌ பரவை யாரு 
மென்னையாள்‌ பவரை ரோக்‌ யிலங்கெழிற்‌ குமரன்‌ கொல்லோ 
வன்னையோர்‌ பாகத்‌ தண்ண லருளடைந்‌ தவனோ வென்றார்‌ 
பின்னையா துரைப்பார்‌ கோலப்‌ பெருமணி மாடம்‌ புக்கார்‌ 


ஆயவத்‌ தளியுள்‌ ளாரை யாரூர ரிவர்யா ரென்னப்‌ 

பாயபே ரெழிலின்‌ மிக்கார்‌ பரவையா ரும்பர்‌ யார்க்குஞ்‌ 
சேயரென்‌ றவரு ரைப்பத்‌ திரிதரா வுளந்தி ரிந்த 
மாயமென்‌ னென்று தேம்பி வன்மீகத்‌ திறைமுன்‌ சென்றார்‌ 


நின்னடி யன்றி வேறு நினைத்தென்று மறித ராத 

வென்னுளர்‌ திரியச்‌ செய்தா ளென்செய்வே னடியே னென்ன 
வுன்னுளர்‌ திரியச்‌ செய்தா ஞறுமணம்‌ புணர்வை நாளை 
யின்னலங்‌ கடலா மாதி யென்றிறை யருளிச்‌ செய்தான்‌ 


வேறு, 
மயல்கொண்டு மனைப்புகுந்த மங்கையா ராலயத்து 
ளியல்கொண்டு நேர்நின்ற வேந்தலார்‌ யாவசெனத்‌ 
தயல்கொண்ட மேனியார்‌ தடுத்தாண்ட வழகசெனப்‌ 
பயல்கொண்ட மதிஅதலார்‌ பகரமனங்‌ கொண்டிருந்தார்‌ 


நாளை யென ஈம்பெருமா னவின்றனனின்‌ அுயிர்பிழைத்‌ தால்‌ 
வாளைநிகர்‌ கண்ணாளை மணஞ்செயலா மெனத்தேம்பி 
வேளைவால்‌ குறித்திருந்தா ராரூரர்‌ வெதிர்பொருவு 
தோளையுடை மடவாருந்‌ அயிலாதி நீத்தமர்ந்தார்‌ 


இருவர்செய ளி.அவாக வெம்பிரா னன்‌ றிரவே 

மருவரிய வாரூரில்‌ வாழ்வார்பா லெழுந்தருளிப்‌ 
பொருவருநந்‌ தோழனுக்கும்‌ பொங்குமெழிற்‌ பரவைக்குந்‌ 
திருமணஞ்செய்‌ விதிப்படியே செய்மினென வருள்செய்தார்‌ 


௨௯௩. 


௧00 


௧௦௮ 


௧0௯ 


௧௧௦ 


கமம்‌ 


௧௧௨. 


௧௧௩. 


௨௯௪ திருத்‌ துருத்திப்புராணம்‌ 
கற்றைவார்‌ சடைமுடியா ரருள்செய்த படி.கனிந்து 
மற்றைகா ளிருவருக்குந்‌ தக்கபடி மணம்புரிந்தா 
ரொற்றைமால்‌ வரைச்சிலையா ௬ண்மையரு ளூளங்கொண்டு 
பற்றையா ரிருவோரும்‌ பரவின்பர்‌ அய்த்தமர்ந்தார்‌ 


இடையறா வின்பத்துளிவ்வாறு மூழ்தருநாண்‌ 
மடையறா வயல்வளஞ்சூழ்‌ முனைப்பாடி. வளநாடர்‌ 
புடையறா வடியரொடும்‌ பொலிபெருமான்‌ முள்வணங்க 
வடையறா மலர்செறிதே வாசிரிய னெதிரடைந்தார்‌ 


ஆங்குரிறை யடியாருக்‌ கடிமையாம்‌ வகைநினைர்‌.து 


தேங்குமருட்‌ புற்றிடங்கொண்‌ டுறைவார்முற்‌ சென்றடைந்தார்‌ 


வீங்குமடி யவர்குழுவுள்‌ விறன்‌ மிண்ட சென்பவர்தா 
மோங்குமவ ருளத்துண்மை யுணராது சினங்கொண்டார்‌ 


லேவடிய ரைவணங்கான்‌ செலுமினை யன்‌ புறம்பென்ன 
ஞாலமறி தரவாண்டா னம்மானென்‌ ரெருவர்சொலச்‌ 
சாலவரு என்னானும்‌ புறம்பெனக்கை தட்டுமென்றா 
ரேலவிது நிகழ்காலை யெழின்மணிப்புற்‌ நிடங்கொண்டார்‌ 


இல்லைவா ழந்தணர்த மடியார்க்கு மடியேனென்‌ 

ரொல்லைமுத லெடுத்தடியர்‌ தமைப்பாடி யுவத்தியென 
வல்லையவ ரவ்வாறு தனித்தனியே வகுத்தோதி 

யெல்லையிலாப்‌ புகழாரை யிறைஞ்சியவர்‌ நடுப்புக்கார்‌ 


ஓவாத ம௫ழ்ச்சிமிக வாரூர ருறைநாட்டோ 
மேவாத குண்டையூர்க்‌ இழவரெனும்‌ வேளாளர்‌ 
தாவாத பரவையார்‌ தந்திருமா ளிகைக்கமைய - 


ப தண்டுலமுற்‌ படியெடுக்கு நியதியார்‌ 


விளைவின்‌ றி யதசுருங்க முட்டுமே வியவொருநா 
ளுளைவொன்றி யவர்வருந்தி 'யுணவின்றித்‌ அயில்காலை 


வளையொன்று திருக்குழையார்‌ நென்மலைதர்‌ தோமூழ்ச்‌௪ 


திளையொன்று. கவலையொழி யென்‌ றருளிச்‌ செய்தனரே 


தக 


ககட௫ 


௧௧௬ 


௧௧௪7 


௧௧௮ 


௧௧௯ 


௧௨௦. 


சு.ந்தரர்த்தப்படலம்‌ 


அதபொழுது விழித்‌ துணாரா வாளெடுக்க முடியாநென்‌ 
முதுமலைகண்‌ டுடையவர்பான்‌ மொழிகுவனென்‌ றவர்வந்தார்‌ 
விதுவணிவா ரருளவெதிர்‌ விரைந்தடைந்த வன்றொண்டர்‌ 
க.துமெனமற்‌ றவர்க்கண்டு நென்மலையுக்‌ கண்‌ ணுற்றார்‌ 


கொடுத்தவரே யெடுப்பதற்காள்‌ கொடுத்திடுவா ரெனக்கருதி 
யடுத்தகோ ளிலிசார்ந்‌து நீளநினர்‌ தடியேனென்‌ 
றெடுத்தமுதற்‌ றமிழ்பாட விரவருள்வோ மெனல்ேட்டு 
விடுத்தகவ லையராஇ மேவினார்‌ திருவாரூர்‌ 


வலக்குரிய பூதங்க ளிரவிடைநென்‌ மலைகவர்ந்து 
நலக்குரிய திருவாரூ ரகம்புறமூ நன்கடெலு 

நிலக்குசியர்‌ நெற்குரிய ரெனநிலவு பறைசாற்றிக்‌ 
கலக்குரிய சாந்தமுலைப்‌ பரவையார்‌ களிப்புற்றார்‌ 


நல்லபுகழ்க்‌ கோட்புலியார்‌ நாட்டியத்தான்‌ குடியடைய 
வல்லவவ செதிர்சொண்டு வன்றொண்டர்‌ தமைப்போற்றி 
யில்லநிறை தரப்புகுத்தி மீன்‌ றவெழிற்‌ சிங்கடியார்‌ 


௨௯௬௫ 


௧௨௧ 


௧௨௨ 


- ௨௩ 


சொல்லவரும்‌ வனப்பகையார்‌ தமைக்கொணர்ந்‌து தொழப்பண்ணி 


இருவரையுங்‌ குற்றேவற்‌ கியைவித்‌ தக்‌ கொள்ளுமெனப்‌ 
பொருவருஞ்சீர்‌ வன்றொண்டர்‌ போர்தவிரு வருங்குறங்கன்‌ 
மருவுறவைத்‌ அச்சிமோர்‌ அறுமகண்மை கொண்டெழுந்து 

திருவளர்கோ யிலினவரைச்‌ இறப்பித்‌ துத்‌ தமிழ்பாடி 


சிங்கடியார்‌ வனப்பகையா ரப்பனெனத்‌ தமைச்சேர்த்தப்‌ 
பொங்கடியார்‌ குழாஞ்சூழ வலிவலத்அப்‌ புக்கறைஞ்சி 
யெங்கள்‌வ பெருமானை வலிவலத்‌ தப்‌ கண்டேனென்‌ 
றங்தயலுந்‌ தமிழ்பாடி யழயெவா ரூரடைந்தார்‌- 


பங்குனியுத்‌ திரத்திருநாள்‌ குறுகவரப்‌ பரவையா 


௧௨௫ 


௧௨௬ 


ரங்குநவில்‌ பெருங்கொடையின்‌ குறையறுப்பா னகத்தெண்ணிச்‌ ்‌ 


செங்குமுத மலர்வாவித்‌ திருப்புகலூர்‌ சென்றடைந்தார்‌ 


பொங்குமருட்‌ பெருமான்முன்‌ போர்தகுறிப்‌ புந்தெரிந்தார்‌. - 


௧௨௭ 


௨௯௬ திருத்‌ அருத்திப்புராணம்‌ 


இறையவர்தம்‌ திருவருளா லின்றுயிலாங்‌ கணைந்திடலு 


முறைமையின்முன்‌ ஜொழுதெழுந்து முன்றிலினார்‌ புடையடைந்து , 


குறைவில்பல விட்டிகைகள்‌ கொணர்வித்து நிலம்பரப்பி 
நறைகெழுமுத்‌ தரியமிடா நன்குஅயி லுற்றனரே - 


விழித்தனரிட்‌ டிகையனை த்தும்‌ விளங்குசெமும்‌ பொன்னாகக்‌ 


கொழித்தபெரு மானருளே கொண்டாடி யுவந்தெழுவா 
ரிழித்தச யவரைப்பாடா திவற்பாடு மெனப்பாடி 
யொழித்தகவ லையசராகி யுறக்கொண்டு புறம்போவார்‌ 


திருப்பனையூர்ப்‌ புறத்தணையத்‌ தேவர்பிரா னெதிர்வர்து 
விருப்பமிகு ஈடங்காட்ட விழைந்த துகண்‌ டினிதிறைஞ்ச . 
யருப்பிதழி யாரரங்கி லாடவல்லா ரெனப்பாடிக்‌ 
கருப்புவயற்‌ றிருவாரூர்‌ கலந்தமர்ந்தார்‌ வன்றொண்டர்‌ 


ஆளூரிற்‌ புற்றிடங்கொண்‌ டமர்வாரைத்‌ தொழுதிறைஞ்சி 
யேரூரும்‌.பிறதலங்கள்‌ சூழவுஞ்சென்‌: நினிதேத்தி. 
நீரூரூஞ்‌ சடைமுடியார்‌ நிரம்புபுகழ்‌ பலபாடி. 

வாரூரு முலைப்பரவை யாரொடுமுண்‌ மஃகழ்ந்தமர்வார்‌ 


நக்குமதி லெரித்தாரை நன்னிலத்அப்‌ பெருங்‌ கோயில்‌ 
புக்குநிகழ்‌ தண்ணியல்வெம்‌ மையினானென்‌ அுறப்புகழ்ந்‌.து 
மிக்குமகிழ்‌ வேதியர்சூழ்‌ வீழிமிழ லையையடைந்து 
திக்குடையீ ரடியேற்கு மருளுமெனுர்‌ தமிழ்‌ செப்பி 


ஆங்ககன்‌ று வாஞ்சியத்தி னண்ணலார்‌ தளிபுகுக்‌ த 
பாங்குபெறப்‌ பொருவனா ரென்றெடுத்துப்‌ பாடியபின்‌ 
றேங்குவள மலிகறையூர்த்‌ இருச்சத்‌£ீச்‌. சுரம்பணிந்து 
வாங்குமரு ளார்‌நீரு மலருமெனப்‌ பாடினார்‌ 


திரைசெயரி சற்கரைசேர்‌ திறாப்புத்‌தூர்த்‌ களிபுகுக்‌.து 


தரைசெய்புகழ்ப்‌ புகழ்த்துணையார்க்‌ கருள்செய்திறந்‌ தணைப்பாடி 


வரைசெய்சலை யார்பதிகண்‌ மற்றிடையுள்‌ ளனபோற்றிப்‌ 
புரைசெய்கலை 2 மாவடுதண்‌ கா 


ஆ 


௧௨௮ 


௧௨௯ 


௧௩.௦ 


க்க 


௧௩௨ 


கங்க, 


௧௩௪ 


சுந்த. தீர்த்தப்படலம்‌ ௨௯௭ 


வேறு, 
தேடுர்‌ திருவா வடுதுறையிற்‌ செங்கட்சோழர்‌ திறஞ்சிறப்பித்‌ 
தாடுஞ்‌ திருச்சே வடியாருள்‌ ரூவத்தற்‌ கமைந்த தமிழ்பாடி 
நீடும்‌ பொன்னித்‌ தென்கரையி னிலவும்‌ பதிகள்‌ பலவணங்கிப்‌ 
பாடு மியலா லிடைமரு.தூ ரடைந்தா ரெவரும்‌ பரிந்தேத்த ௧௩௫ 


எந்தை பிரானே யெனமுடியு மியற்செர்‌ தமிழ்ப்பா மாலைபுனைர்‌ 
தந்தை யடையா வன்றெண்ட ரடி.கணாகேச்‌ சுரம்புகுந்து 
முந்தை முதல்வர்‌ முன்னின்‌ று முதிரு மன்பு பொங்கயெழ 
நிந்தை யில்லாப்‌ பிறையணிவா ணுதலாட்பாடி நேர்தொழுதார்‌. ௧௩௬ 


விரும்பு கலய நல்லூரை மேவி யுறைவர்‌ முன்னின்று 

குரும்பை முலை யென்றெடுத்ததனுட்‌ குலவு புராணங்‌ கைச்றெப்பித்‌ 
தரும்பு பதிகம்‌ பாடிப்போ யழகர்குடமூக்‌ இனையடைந்து : 
பெரும்புங்‌ கவர்தாழ்‌ திருமுன்னர்‌ நின்‌ று பாடிப்‌ பெயர்ந்தனரால்க௩ ௪ 


ஆங்கு நின்று வலஞ்சுழியை யணைந்‌ அபெருகு மன்புருக 

வோங்கு பதிகம்‌ பாடிப்போ யும்பர்‌ பரவு ஈல்லூரிற்‌ 

றேங்கு கங்கைச்‌ சடையாரைச்‌ சேவித்‌ தேத்தி யெவ்வளமுகச்‌ 
தாங்குஞ்‌ சோற்றுத்‌ துறையழனீர்‌ பாடித்தொழுதார்‌ தமிழ்வல்லார்‌ 


உம்பர்‌ பெருமான்‌ கண்டியூ ருவர்து போற்றி யையாற்று 

நம்ப ரடித்தா மரைவணக்த நகுபூர்‌ அருத்தி மாநகரத்‌ 

திம்ப சேத்த வமர்வாரை யிறைஞ்சி யாலம்‌ பொழில்வணங்கி 

யம்ப ராக மலர்ச்சயனத்‌ தமர்ந்தா ரங்க ணாரூரர்‌ ௧௩௯ 


நிலவு வளஞ்சான்‌ மழபாடி நினைக்க மறந்தா யோவென்று 

குலவு பெருமா னெழுந்தருளிக்‌ கூறிமறைய வுடனெழுரந்‌து 

கலவு கெடுநீர்ப்‌ பொன்னிவட கரைப்பா லெய்தி யுள்ளுருக 
யுலவு பொன்னார்‌ மேனியனே யென்றபாடி யுறத்தொழுதார்‌ ௧௪௦ 


திருக்கா விரியி னிருமருங்குஞ்‌ சென்ற சென்று பணிந்தேத்த 

யுருக்கா நின்ற பேரன்பி னுள்ளமுருக மயிர்சிலிர்ப்ப 

மருக்கா வளையு மானைக்கா வணைந்து வானோர்‌ பெருமான்முற்‌ 

பெருக்கா தரத்திற்‌ பணிந்தெழுந்து பிறங்கு பதிகம்‌ பாடுவார்‌ ௧௪௧ 
38 


௨௯௮ திருத்‌ துருத் திப்புராணம்‌ 


கோழி வளவன்‌ மணியாரஞ்‌ சாத்து திறமுட்‌ கோத்தமைந்த 
வாழிவளர்செக்‌ தமிழ்பாடி மற்றஞ்‌ சுற்று தானமெலாம்‌ 

பாழி மருவச்‌ சென்‌ றுசென்று பணிந்து பணிந்து கருணேக்கோ 

சாழி யனையார்‌ திருப்பாச்சி லாச்சி ராமஞ்‌ சென்றடைந்தார்‌ ௧௪௨ 


முன்பு பணிந்து பொருட்காதல்‌ குறிப்பின்‌ மொழிய முதல்வனார்‌ 
வன்பு மருவி னார்போல வாளா விருப்ப வுளம்புழுங்கி 

யென்பு கரையப்‌ பிரானார்மற்‌ றில்லை யென்ன விசைக்கன்மு 

ரன்பு பெருகும்‌ வன்றொண்ட சான்ற முறைப்பா டுடையார்போல்‌ ௧௪௩ 


பாட்டு முழுதும்‌ கேட்டுவர்‌து பரமர்நிதியங்‌ கொடுத்தருள 

வேட்டு வணங்கி யப்பாலும்‌ விரும்புர்‌ தலங்கள்‌ பலபோற்றி 

நீட்டு சடையார்‌ பைஞ்ஞீலி நேர்சென்‌ நிறைஞ்ச வன்றொண்டர்‌ 
நாட்டு தமிழ்ப்பா வாரணிய விடங்க ரீற்று நவின்றனரே ௧௪௪ 


அந்தத்‌ தலநின்‌ றெழுந்துபோ யழகரீங்கோய்‌ மலையாதிச்‌ 

சந்தத்‌ தலங்க ஞறப்போற்றி தமிழ்கா வலர்தம்‌ பெருமானார்‌ ட்‌ 
மூத்தக்‌ கோக்கற்‌ பாண்டிக்கொடு முடியி னமச்‌ி வாயப்பேர்ப்‌ ்‌ 
பந்தத்‌ தொடர்நான்‌ மறந்தாலும்‌ பகரு மென்னா வெனப்பாடி. ௧௪௫ 


அன்ன தலத்தி னின்றும்போ யன்பர்‌ கூட்டம்‌ புடைசூழச்‌ 

சொன்ன மலியும்‌ புகழ்க்கொற்கிற்‌ றுவன்று தலமெ லாம்பணிந்து 
பொன்னம்‌ கடுக்கைச்‌ சடைமோலிப்‌ புத்தணடனம்‌ புரிகின்ற 

பின்ன மில்லாக்‌ காஞ்சவாய்ப்‌ பேரூ ரடைந்தார்‌ பெருந்தகையார்‌ ௧௪௬ 


பேரூர்‌ வாழும்‌ பெருமானார்‌ பிரியாத்‌ தோழர்‌ வரவுணர்ந்து 

சீரூர்‌ தருமோர்‌ விளையாட்டாற்‌ செய்யி ற்‌ ரொழில்செய்‌ மாக்களெனக்‌ 
காரூர்‌ நிறத்தோர்‌ வடிவெடுத்‌ அக்‌ கரு அமரைக்கோ எணமசையப்‌ 
பாரூ ரமுக்குக்‌ கலையொன்று பதம னுணரா முடிச்சூழ்ந்து. ௧௪௪ 


ஒருமண்‌ டொடுங்கூர்ங்‌ கருவியெடுத்‌ தொருதோ ளேற்றி வயற்புகுந்தார்‌ 
பருவம்‌ பொலியு முமையுமொரு பள்ளியாக யுடனணைந்தா . 

ளிருமைச்‌ தர்களுக்‌ தகுமுருக்கொண்‌ டீன்றதரய்பின்‌ ஜொடர்ந்தனராற்‌ 
பெருவன்‌ றொண்ட, ராலயத்துப்‌ பேணிப்‌ புகுந்தார்‌ கண்டிலரால்‌ ௧௪௮ 


சுந்தரதீர்த்த்ப்படலம்‌ ௨௯௯ 


எம்மா னெக்கு மறைந்திருந்தா னென்றுதேடி யுழிதருகா 
லம்மான்‌ சென்ற விடங்கண்ணா னந்தி யுணர்த்த வாங்குணர்ந்து 


நம்மான்‌ வயல்வாய்த்தொழில்புரியுங்‌ கருத்தென்னென்‌ றுநகைத்தருளிச்‌ 
செம்மா னயனப்‌ பரவையார்‌ கொழுக ரங்குச்‌ சேர்தருவார்‌ ௧௫௯, 


ஆய காலை மண்டொடுகூர்ங்‌ கருவி யங்கை யகங்கொண்டு 
பாய வயலிற்‌ கங்கரிந்து பரவ வரப்பி னேற்றிவொர்‌ 
மேய மடைவாய்‌ திறந்திடுவார்‌ திறந்த மடையை விரைந்தடைப்பார்‌ .. 


தோய மொழியக்‌ குளிரிழைத்த அவாரத்‌ தலையின்‌ மிதித்‌இடுவார்‌ ௧௫௦, 


இளைத்தார்‌ போல வரப்பின்மிசை யிருப்பார்‌ வெயர்வு வழித்தெதிவார்‌ 
விளைத்தார்‌ பச்சைப்‌ பள்ளியிடு மன்னமீருகை விரித்தேந்திக்‌ 
களைத்தார்‌ யாரும்‌ வம்மினெனக்‌ கரைந்து கணிவா யுண்டிவொர்‌ 
திளைத்தார்‌ மகாரைக்‌ கூவுவார்‌ செங்கையேந்தும்‌ படியுரைப்பார்‌ ௧௫௧ 


இந்தவண்ணம்‌ வயற்றொழிலி னெம்மா னமைய வாரூரர்‌ 
சந்த மருவ வெதிரடைர்து தாழ்ந்து நிலத்துப்‌ பணிந்தெழுந்தார்‌ 
மைந்தர்‌ பார்ப்பான்‌ பள்ளனடி வணங்கி னானென்‌ றறநகைத்தார்‌ 


முந்த வுறுதோ மமைகருதி மொழிவார்‌ நகையு முகத்தரும்ப ௧௫௨ 


அடிகள்‌ வயல்வாய்த்‌ தொழில்புரிதற்‌ கடுத்த கருத்தை யறியஇிலேன்‌ 
முடிக ணான்கு மெங்கொழித்தீர்‌ முயங்கு மழுக்குக்‌ கலையெந்தக்‌ - 
குடிக டரப்பெற்‌ நீர்‌ நுமக்குக்‌ கூலி கொடுப்பா னெவனிர்தத்‌. 
தடிகள்‌ விளையின்‌ வாரமெவன்‌ சாற்றல்‌ வேண்டுஞ்‌ சற்றெனக்கே 


செம்பொன்‌ பள்ளி சராப்பள்‌ ளி தெய்வக்‌ கொல்லி ய றப்பள்ளி 
யம்பொன்‌ பொலியும்‌ மகத்தியான்‌ பள்ளி யான்ற நனிபள்ளி 
கொம்பிற்‌ குயில்கூஞ்‌ சவப்பள்ளி கோதி லாத தவப்பள்ளி 

வம்பிற்‌ பொழில்சூழ்‌ பரப்பள்ளி வையம்புகழுஞ்‌ சரப்பள்ளி ௧௫௪ 


இந்தப்பள்ளி முதலாக வெண்ணிலாத பெருவளச்சம்‌ 

பந்தப்‌ பள்ளி யிடங்கொண்டீர்‌ பச்சைப்‌ பள்ளி மஏழ்வதற்கோ 

முந்தக்‌ கமடம்‌ பிடித்தசிறான்‌ மொய்த்த மீனும்‌ பிடித்‌ இடுவா 

னிந்தப்‌ பு துமை ஈன்றாகுகு மென்று நகைத்துப்‌ பேசினார்‌ - ௧௫௫ 


௧00: - திருத்துருத்திப்புராணம்‌ 
அன்ன பொழுதவ்‌ வுருவமறைத்‌ தையர்‌ தளியு ளெழுந்தருள. 
முன்ன ரிறைஞ்சி ஈடங்கண்டு மொழிமா லைகளும்‌ பலசாத்தி 


நன்ன ரந்தத்‌ தலமொருவி நாடுங்காடுங்‌ கடந்‌ ர்‌ துபோய்ப்‌ 
பன்ன வருவார்‌ வெஞ்சமாக்‌ கூடல்‌ பணிந்தா ராரூரர்‌ ௧௫௬ 


எறிக்குங்‌ கதிர்வே யுதிர்முத்த மெடுத்துப்‌ பாடி யெண்ணினர்தோம்‌ 
பறிக்கும்‌ தலங்கள்‌ பலபணிந்து பராய்க்கற்‌ குடிசார்க்‌ திகன்முறிய 
முறிக்கும்‌ விடையா ரும்சொடியா யென்னு முதற்செர்‌ தமிழ்பாடிக்‌ 
குறிக்கும்‌ புகழா ராறைமேற்‌ றளியை வந்து குறுஇனார்‌ ௧௫௭௪ 


ஆங்கு வணங்கி யின்னம்ப ரணைந்து பணிந்து புறம்பயத்தை 

யோக்கு மங்க மோதியென வுரைத்துப்‌ போந்து தொழுதகன்று 
தேங்கு புகழ்க்கூ டலையாற்றார்‌ சேர்ந்துஞ்‌ சேரார்‌ முதுகுன்றப்‌ 
பாங்கு மருவும்‌ வழிதேர்வார்‌ பாம ருமையோ டெதிர்நின்றார்‌ ௧௫௮ 


நின்றார்‌ தம்மை மு.அகுன்‌ ற மடைய நினைந்தேன்‌ வழியுரைமி 

னென்று வரு மிதுவழியென்‌ றிசைத்துத்‌ துணையே யாய்க்கூடச்‌ 
சென்றார்‌ திருக்கூ டலையாற்நார்‌ சேர்த்து மறைந்தார்‌ வியப்பெய்தி 
நன்றா ரடிகள்‌ வழிபோர்த தறியே னென்ன ஈவின்றேத்தி ௧௫௯ 


பின்னர்‌ முதுகுன்‌ றினயடைந்து பேணு ஈஞ்ச யிடைபாடி 
நன்ன டையும்‌ பொருள்வேண்டி மெய்யை முற்றப்‌ பொடிநவில 
வன்னர்‌ பன்னீ ராயிரம்பொ னருள வாளூர்‌ வரவேண்டு 


மென்னமணிமுத்‌ தாற்றிட்டால்‌ இயையும்‌ குளத்துக்‌ கொள்கென்றார்‌ 


மச்சம்‌ வெட்டி யாற்றிட்டு மன்னு கடம்பூர்‌ பணிந்தேத்திச்‌ 

கச்ச மில்லா வளத்தில்லை கலந்து நடனங்‌ கும்பிட்டாங்‌ 

கச்ச மகலப்‌ பேரூரிற்‌ கண்ட நிலைதே ஈருந்தமிழ்சொற் 
'ழெச்ச முதல்வன்‌ கருப்பறிய லூரி னகஞ்சார்ந்‌ திறைஞ்சனார்‌ . ௧௬௧ 


சிம்மார்‌ தென்னும்‌ தமிழ்பாடி த்‌ தெய்வ மண்ணிப்‌ படிக்கரைசார்ர்‌ ' 
தம்மா முன்ன வன்பாடி. யணிவா ளொளிபுற்‌ ஜாரடைந்து 

கும்மா சகலத்‌ தலைக்கலனென்‌ நெடுத்தப்‌ பாடிக்‌ குலவுமுமுன்‌ 

மும்மா அவற்‌ கானாட்டு ௪ வள்வாய்‌ பாடினார்‌ ௧௬௨ 


சுந்தரதாத்தப்படலம்‌ ங்க 
மத்த யானை யெடுத்தெதிர்கொள்‌ பாடி யடைவோ மெனவழுத்திச்‌ 
சித்த மகழ்மூப்‌ ப. தமில்லை யென்னச்‌ சிறக்குந்‌ தமீழ்பாடி 
யத்தர்‌ வேள்விக்‌ குடி௫ருத்தி யணேந்து போற்றி யுளங்கடிந்து 
பத்தர்‌ போற்றச்‌ சின்னாளங்‌ கமர்ந்தார்‌ பரவி வன்றொண்டர்‌ ௧௬௩ 


மன்னு மாங்கு மணக்கோல வாழ்வு கண்டு மிகம௫ழ்ந் து 

பன்னு தானம்‌ பலவணக்கிப்‌ பரமர்‌ திருவா ரூரடைந்து - 

முன்னு மணிப்புற்‌ நிடங்கொண்ட முதல்வற்‌ போற்றிப்‌ பரவையார்‌ 
அன்னு மணிமா ளிரையடைந்தார்‌ தோலா விறல்சால்‌ வன்றொண்டர்‌ 


கதமென்‌ றெதிர்வகம்‌ திறைஞ்சனரெங்‌ களையு நினைவிற்‌ கொண்டருளிற்‌ 
நிதுஈன்‌ நிறும்பூ தெனத்தமுவி யிரைக்‌ இரா யிரஞ்செம்பொன்‌ 
முதிகுன்‌ நிறைவ ரளித்தனர்நா முத்தாற்‌ நிட்டு வர்தனமொண்‌ 
பஅம முகத்தா யாலயமேல்‌ பாங்கர்க்‌ குளத்தி வெடுத்தளிப்பாம்‌ ௧௬௫ 


வருதி யென்றார்‌ முறுவலித்தார்‌ மாதர்‌ மொழிபொய்‌ யாதென்‌ 
ரெருதண்‌ கமலா லயவட முற்றா ரவரு முடன்சென்றார்‌ 

பொருவி லன்ப ரன்றொன்று போகட்‌ டுடனே டுறவார்போன்‌ 

மருவு குளத்து ளிறங்கனார்‌ தடவி னார்மா நிதிகாணார்‌ ௧௬௬ 


ஆற்றின்‌ மடுத்த பொருள்‌ குளத்திற்‌ றேடற்‌ கமைந்த ரழிதென 
வேற்றி னிமில்வெம்‌ முலைமடவார்‌ செவ்வா யிளவெண்‌ ணகையரும்பச்‌ 
சாற்றின்‌ பரவை முகத்தினகை தழையத்‌ தழையென்‌ னிட்டளத்தை 
மாற்றி னுய்வேன்‌ பொன்செய்த மெய்மீ செனும்பா டலைவகுத்தார்‌ 


முழுஅங்‌ கொடுக்க வேரம்பர்‌ முன்னி மாற்‌.றுக்‌ குறையுரைப்பப்‌ 
பழுதங்‌ கறுத்தார்‌ பெருமானார்‌ பாறு தாக்க யெனவெடுத்தே 
யெழுது மறைபா டினர்லெநா ளிருந்தார்‌ பரவை பாரோடுந்‌ 
தொழுது நள்ளா றணைந்திறைஞ்சிப்‌ பூவில்வாசத்‌ தொடை புனைந்தார்‌ 


பன்னு கடவூர்‌ வீரட்டம்‌ பணிந்து பொடியார்‌ தமிழ்பாடி 

முன்னு மயானஞ்‌: சென்றிறைஞ்சி மருவார்‌ கொன்றை மொழிசாத்தி i 
மின்னு வேணி வலம்புரத்தார்‌ மிளிருந்திருமு னெனக்கனியென்‌ 
மன்னும்‌ பதிக மதுபாடி யோங்கு சாய்க்கா டுறத்தொழுதார்‌... ௧௬௯ 


௩0௨ திருத்துருத்திப்புர்ணம்‌ 


திருவெண்‌ காடு பணிந்தேத்தித்‌ தேவர்‌ பெருமா னனிபள்ளி 

மருவி யன்‌ பி னதியனென்‌ றெடுத்துப்‌ பாடி வன்றொண்டர்‌ 

பொருவி னின்றி யூரணிகொ ளாடை யெனும்பாப்‌ புனைந்தேத்தி 
வெருவி ஸீடூர்‌ பணியா அ செல்வார்‌ நினைந்‌ து மீண்டணேந்தார்‌ ௧௭௦ 


பணியா விடலா மேயென்னும்ப திகம்பாடித்‌ திருப்புன்கூ 

ரணியார்‌ பெருமான்‌ கழல்போற்றி யான்ற கோலக்‌ காவணையப்‌ 
பணியா பரண ரெதிர்காட்‌ கொடுக்கப்‌ பணித்து பொற்றாள 

ஈணியா ரன்பர்க்‌ களித்ததிறஞ்‌ சிறப்பித்‌ இனிய தமிழ்ஈவின்றார்‌ ௧௭௧ 


காழி வலங்கொண்‌ டிறைஞ்சுப்போய்க்‌ குருகா வரைக்‌ கலந்திடுவான்‌ 
வாழி வருவார்‌ பசிவருத்த மாற்றப்‌ பொதிசோ ௮டனெடுத்தே 

யாழி யனைய புனற்றடமு மாக்இ நிழற்பர்‌ தருமமைத்து 

வீழி புரைவா யுமைகொழுஈ ரமர்ந்தா ரந்த வேலைதனில்‌ ௧௭௨ 


இளைத்த தொண்ட ர௬ுடனிளைத்தங்‌ கெய்‌ த மாரூ ரரைரோக்டிக்‌ 
களைத்த தெவனிப்‌ பொதிசோறு கைக்கொண்ட ருந்திப்‌ போதுமென 
வளைத்த கருணை யென்றேற்றண்‌ டுவந்து வண்பர்‌ தரிற்றுயில்போ 
அளைத்த திறமே வுறப்பந்த ரோடுங்‌ கரந்தா ருமாபதியார்‌ ௧௪௭௩. 


தெரிந்தித்‌ தனையா மாற்றமறிர்‌ திலனென்‌ றெடுத்துச்‌ செந்தறிழ்சொற் 
திரிந்து கழிப்பா லையைவணம்இத்‌ இல்லை மன்ற மிறைஞ்சிப்போய்ப்‌ 
பரிந்து இனைமா நகர்பணிந்து பரவுகாவ லூரடைர்து 

முரிந்து போகாக்‌ கோவலனான்‌ முகனென்‌ றெடுத்அப்‌ பாடினார்‌ ௧௭௪௫ 


நன்று மலியுக்‌ தண்டகறன்‌ ஞட்டுக்‌ கழுக்குன்‌ றினையடைந்து 
கொன்று செய்த தமிழ்பாடிக்‌ குலவு இருக்கச்‌ சூரடைந்து 

மன்று ணடிக்கும்‌ பதம்போற்றி வருர்‌.து பசியால்‌ வெளிவந்து 

முன்றி லமர்ந்தார்‌ கச்சூர்வாழ்‌ முதல்வ ரிலந்தோ றமுதரப்பார்‌ ௧௭௫ 


இரந்த வமுஅக்‌ கறியுமளித்‌ தினி அகரு மெனப்பகரப்‌ 

பரந்த கருணை யென்னென்று பரவி யேற்றுண்‌ டி.னிதமர்ந்தார்‌ 

வரந்த வாத பெருமானார்‌ மறைந்தா ர அகண்‌ டச்சமுற்றுச்‌ 

சுரந்த முதுவா யோரியென வெடுத்றுத்‌ தொடுத்துப்‌ போற்றினார்‌எஎ ௬ 


சுந்தரதீர்த்தப்படலம்‌ ௩0௩ 


அங்கு நின்று பஃறலமு மாங்காங்‌ கெய்திப்‌ பணிந்‌ திறைஞ்சி 

யோங்கு வளங்கூர்‌ திருக்காஞ்சி யுற்றார்‌ தொண்ட. ரெதிர்கொண்டு 
தேங்கு முவப்பிற்‌ பணிந்தெழலுஞ்‌ செங்கை கூப்பி யெதிர்பணிந்து 
வீங்கு கருணைப்‌ பெருமானார்‌ மேய கோயி லுட்புகுர்தார்‌ ௧௪௭ 


மலையா டொழுத பாதமலர்‌ வணக்ூப்‌ போற்றி யின்புற்றே 

யலையாள்‌ சடையார்‌ மேற்றளிகொந்‌ தாவொண்‌ சுடர்மா லிகைசாத்திக்‌ 
கலையாள்‌ புலவ ரினிதேத்து மோண காந்தன்‌ றளிகலந்து 

நிலையாள்‌ பெருமான்‌ முன்னின்று நெய்யும்‌ பாலும்‌ பாடியே ௧௭௮ 


மன்னுங்‌ கச்சி யனேகதங்கா வதத்துத்‌ தேனெய்த்‌ தமிழ்பாடி 
யுன்னும்‌ வன்பார்த்‌ தான்பனங்காட்‌ டூரின்‌ விடையின்‌ மேல்வருவா 
னென்னும்‌ தமிழ்மா லிகைசாத்தி யிலக்குர்‌ திருமாற்‌ பேறணைந்து 
துன்னு மன்பிற்‌ பணிந்‌ததிரு வல்ல ஈகருக்‌ தொழுதனரால்‌ 


ஓங்கு திருக்கா ளத்திமலை யுற்று முதல்வர்‌ கழலிறைஞ்சிப்‌ 

பாங்கு பெறுகண்‌ ணட்பர்பதம்‌ பணிந்துள்‌ ளூருிப்‌ புளஇத்து 

வீங்கு புகழ்சால்‌ செண்டாடும்‌ விடையா வென்னு& தமிழ்பாடி 

யாங்கு மருவிப்‌ பருப்பதர்தாழ்ந்‌ தமைய மானு மெனப்பாடி ௧௮0 


திருக்கே தாரம்‌ பணிந்தெழுந்து திகழ்வாழ்‌ வாவ தெனப்பாடி 
தருக்கே மாத மனத்தொண்டர்‌ தாஞ்சூழ்‌ தரஈற்‌ பதிபிறவு 
முருக்கேரன்பிற்‌ பணிந்துபணிர்‌ அம்பர்‌ பெருமானருள்பெற்று 
மருக்கே தகைவா சங்கமழு மொற்றி யூரில்‌ வந்தடைந்தார்‌ ௧௮௧ 


தொண்ட செதிர்கொண்‌ டுறவணங்கத்‌ தொழுது வளஞ்சால்கோயில்புகுர்‌ 
தண்டர்‌ பெருமான்‌ றிருமுன்ன ரணைந்து பணிந்து நெஞ்சுருகிக்‌ 

கண்டு நிகரும்‌ படிபாட்டும்‌ பாடியென்று க௫ந்தெடுத்துக்‌ - 

கொண்டு அதித்‌ அப்‌ புறம்போர்து குலவ வங்க ணினிதமர்ந்தார்‌ - ௧௮௨ 


நலமார்‌ தொண்டை நன்னாட்டின்‌ ஞாயி ஓயர்ஞா யிறுவட்டத்‌ 

தீலமா நகரின்‌ மிளிர்நாலாங்‌ குலத்து மேன்மை சமைக் அள்ள 

நிலமார்‌ புகழ்ஞா யிறுதிழவர்‌ தம்பா னிலவ வவதரித்தா 

சலமா ரிவர்க்காக்‌ கயிலைநின்‌ று ட்‌ போந்த வனிர்திதையார்‌ Sa 


௩0௪ திருத்‌ துருத்‌ திப்புராணம்‌ 


பின்னர்‌ தவிர்சங்‌ இலியாரென்‌ பெயர்பெற்‌ றுமைதாள்‌ விருப்போங்கப்‌ 
பொன்னங்‌ கொடியோ வெனவளர்ந்து பொங்கு மங்கைப்‌ பருவமு ற 
மின்னங்‌ கொடிக்கு மணப்பருவ மேய தெனத்தற்‌ தையார்புகல 
வன்னம்‌ பொருவு மனைவியார்‌ தகவின்‌ மணஞ்செய்‌ தருளுமென்றார்‌ 


ஈது கேட்ட சங்கிலியா சென்பார்‌ நடுங்கி நிலத்தில்விழ 

வோது தந்தை யாரொடுதா யாரு மோடி. யுறவெடுத்துத்‌ 

இது வந்த தெவனென்ற செப்பி முகமன்‌ பலசெய்யக்‌ 

காது கொடுஞ்சொ லென்பொருட்டுக்‌ கரையி ரிவ்வா றெனப்புகன்றார்‌ 


அன்று முதலச்‌ சுற்றடக்கி யமர்ந்தா நண்மை யறியா.து 

தொன்று முறையு ளானொருவன்‌ அாயோர்‌ இலரை மகட்பேச 
நன்று விடுத்தா னவருமனை நண்ணி யுரைத்தா ரக்காலை 

யொன்று மவனே யிறந்தானென்‌ ரோலை யொடுமோ சாளணைந்தான்‌ 


அன்ன தூணர்ந்த சங்கிலியா ரம்மா னொற்றி யூர்த்தளிமு 
னன்னரொருமா ளிகைசமைத்தெற்‌ கொடுபோ யங்கு காட்டூமெனச்‌ 
சொன்ன வாறே தந்தையார்‌ அணிவுற்‌ நியற்றித்‌ தோழியரு 
மென்ன திருவங்‌ களும்பொருத்தி யிறஞ்சித்‌ தமது ஈகரடைந்தார்‌ 


மன்னு மாடம்‌ குடிகொண்டு வள்ளற்‌ றளியோர்‌ மண்டபத்துத்‌ 
அன்னு மெழினி யுள்ளமர்ந்து தூய மலர்மா லிகையியற்றி 

முன்னு பெருமாற்‌ கெடுத்‌ அதவி வருவா ரொருகாண்‌ முகந்தோற்றி: 
மின்னு நிகர மறைந்தாரை விதியிற்‌ கண்டா ராரூரர்‌ கனு 


கண்ட பொழுதே யுளங்கலங்கிக்‌ கரைசெய்‌ தடங்காக்‌ காதன்மிக 
வண்டர்‌ பெருமா னருள்வழியே யடைந்தா ரிருவ ரவருண்மயன்‌ 
மண்டு பரவை யவளொருத்தி மற்றை யொருத்தி யிவளென்று 
கொண்ட வுணர்வின்‌ விரைக்தெழுக்து கோமான்‌ முன்னர்த்‌ சொழுதுரைப்பார்‌ 


அண்ணா நின்னை யன்றி யொன்று மறித ராவென்‌ னுளர்‌இரித்த 
பண்ணார்‌ மொழியாள்‌ பரவையினிப்‌ பதியு மொருத்தி யாயினா 
ளெண்ணா நிற்ப தொன்றுமிலை பென்செய்‌ வேனென்‌ றிறைஞ்சுதலும்‌ : 
பெண்ணோர்‌ பாக னின்றிரவு பேசி முடிப்போ மென்‌ றரைத்தான்‌ ௧௯௦ 


'சுந்தரதீர்த்தப்ப்டலம்‌'' ௩0௫ 


இரவு வருவ தென்‌ றுகவன்‌ ' நிருந்தார்‌ நம்பி யாளூர 

ரரவு புனைவா 'ரன்றிரவே' யவிர்சற்‌ இலியார்‌. பாற்சென்‌ ற. ' 

குரவு புனையுங்‌ குழ்லாய்நிற்‌ கூடல்‌ வேண்டி யெனையிரந்தான்‌ - 

பரவு தவத்தான்‌ மிகுமுயர்வு டத்தின்‌ புகழ்சால்வன்றொண்டன்‌' * 


என்று புகலச்‌ சங்கிலியா ரெழிலா ரூரிற்‌ பரவைபா 

லொன்று காத இடையரவ ருணர்ச்னு. கொள்ளு செண்த்தெரிப்பக்‌ 
குன்று முலையா யனையன்பாற்‌ கூடிப்‌ பிரியா: தொருசபத உள பரு, 
மின்று விருப்பிற்‌ கோடியென விசைத்தா சூரர்‌ முன்சென்றார்‌ ௧௯௨ 


இறைவானைந்தாரென த்தெரிந்தங்கெ திர்சென்‌ திறைஞ்யெவரொருசொ 
லறையு முனமென்‌ முடிவுசெய்தீ ரறையு மெனயா மெடுத்தோத ' 

நறையொண்‌ குழலாள்‌ சம்மதித்தா ணம்மா லொன்று” 'மிலைரீசெய்‌' [ரர்‌ 

குறையொன்‌ நுண்டென்றனர்மான்‌ செய்குதையுண்டெனன்மெய்‌ கொல்லென்‌ 


பிரியா திருத்தற்‌ கொருசபதஞ்‌ செய்யு நறு பேசுன்றா 

ளூரியா யதனை யார்செய்வ துரைத்தி யென்ன வுளமஞ்ட 

யரியாய்‌ சபதஞ்‌ செய்வரும்போ ' தமையத்‌ தளிசால்‌ கருக்ரெகர்‌ 

தரியா தே மழெடியிற்‌ றங்கு கென்றார்‌ சம்மதித்தார்‌... ௧௯௬௪ 


பின்னு மவரை யறியாது. பிறங்கு மொருசங்‌' இலிபாற்போய்‌ 
மன்னுஞ்‌ சப்தம்‌' புரிகாலை ம௫ழ்க்‌£ ழென்று சொல்கவென ' 
முன்னு முண்மை யெடுத்தோதி முதல்வர்‌ மறைந்தார்‌ சங்லியார்‌ 
பன்னு மனைத்துந்‌ தோழியர்க்குப்‌ பகர்ந்து விடியற்‌” றனிவந்தார்‌' க்கு" 


இரவு அயிலா தெதிர்பார்த்தங்‌ இருந்தார்‌ மாமைச்‌ சங்கலிய்‌! DE னல்‌ 
வரவு தெரிர்து 'பின்படர்ந்து" வள்ள லருளான்‌ ' மணத்துமென. நக 
விரவு மய்லா' ரூரர்சொல்‌ வாளா தனைந்தார்‌ மெல்லியலார்‌  '' * 
பரவு மிகுளை 'மார்ச்பதும்‌' ப்ண்ண்‌ வேண்டு மெனப்பரர்க்தார்‌ ௫௯௬ 







ஆனாற்‌ நிருமூன்‌" வாருமென' வைய ரேரீர்‌' மழ முடி டியிற்‌'' 

நேனாற்‌ புரிந்த மொழிகாணச்‌ 'செய்த' றகுமென்‌. நிவருரைத்தார்‌' 

மானாற்‌ பொலிகண்‌' மட்மாது ம்றுக்கு' மீதும்‌ றுத்தலின்ங்‌-' 

கோனாற்‌ பின்பு இர்த்துமென்க்‌' குறித்தார்‌ செய்யத்‌ - துணிந்தனரே க 
ட. ்‌ 





௩0௭ திருத்‌ அருத்திப்புராணம்‌ 


மூவா மகிழை யாரூரர்‌ முக்காற்‌ முழ்ந்து நமையென்று 

மேவா தொழியே னெனச்சபத வினைமுற்‌ நினர்சங்‌ இலியார்கண்‌ 
டாவா பெரியோர்‌ தமைச்சபத மாற்று மாறு செய்தனநர்‌ 

ட்ப டடக்‌ பிரானாணை தாக்கி யென்றுள்‌ ளுடைந்தகன்றார்‌ ௧௯௮ 


ஆய காலை ஈகருள்ளா ரண்ண லருளா னழஞ்கல 

மேய புகழ்ச்சங்‌ இலியார்க்கும்‌ விரும்பு காவ லூரருக்குர்‌ 

தூய மன்ற றகுதிபெற முடித்தார்‌ தொலையா ம௫ழ்வெய்தி 

நேய மருவி யிருவோரு நிறைபே ரின்பக்‌ அய்த்தனரே ௧௯௯ . 


பன்னா ளிந்த வாறுசெலப்‌: பரவும்‌ வசந்த காலமெனு 

நன்னாளடையத்‌ திருவாரூர்‌ நயந்தார்‌ பவனி நினைப்பெழலும்‌ 
பொன்னாண்‌ மணிப்பூ ணாரூரர்‌ புகல்பத்‌ திமையு மென்றெடுத்துத்‌ 
தென்னா ளொருசெர்‌ தமிழ்பாடிச்‌ சேவித்‌ தேத்தி யிரங்குவார்‌ ௨௦௦ 


பேரூ ரதனை நீங்குதற்குப்‌ பெரிதும்‌ விலக்காஞ்‌ சபதமென: 

நீளூர்‌ விழிய ராய்ப்புழுங்கி நிகழ்வார்‌ நிகழுநா ளொருகா 

ளாரூ தனை மிகவுரினைக்‌ தண்ண லடிதாழ்ந்‌ தெழுந்துபோய்ச்‌ 

ரூ ரதனை நீத்தனர்கண்‌ மறையத்‌ திகைத்து மூர்ச்சித்தார்‌ ௨௦௧. 


அழுக்கு மெய்கொ டெனும்பதிக மடியேன்‌ செய்த சபதமற 

விழுக்கு வந்த துகருதி யென்கண்‌ மதைத்தாய்‌ தெரியும்வித 
மொழுக்கு மருக்தொன்‌ றுரையாயோ வொற்றி யூரா யெனப்பாட 
வழுக்கு நீப்பா ரேதிலர்போல்‌ வாளா விருக்தா ரதுகண்டு 20௨ 


போது வார்கள்‌ வழிகாட்டப்‌ போர்து முல்லை வாயிலணைம்‌ .. 

தேது செயல்சங்‌ இலிக்காக வென்கண்‌ மறைத்த ரெனப்பாடக்‌ 

கோது. தவிர்ப்பா ரங்குமுளம்‌ குறியார்‌ போல்வா ளாவமர்ந்தார்‌ . 
சாது மாக்கள்‌ வழிகாட்டத்‌ திருவெண்‌ பாக்கர்‌ தனைச்சார்ந்தார்‌ ௨0௩ 


அங்கு மேவிக்‌ கோயிலுளி ரேயென்‌ றறையக்‌ கோலொன்று 

தங்கு மாறு கொடுத்துளோம்‌ போ£ ரென்று சாற்றியிட 
வீங்குவேண்டா மிக்கோலென்‌ செறிய வவருநேரெறியப்‌ . 
பொங்கு. ஈந்தி யிடைப்பட்டுப்‌ புண்பட்‌ டிரிந்தால்‌ இருந்ததே ௨௦௪ 


ச்ந்தரதீர்த்தப்படலம்‌ - ௩0௪ 


கொடுத்த கோலே கைக்கொண்டு குலவு மாலங்‌ காட்ட்யல்சார்க்‌ ௪ 
தடுத்த முத்தா வெனப்பாடி யன்பி னூரற லணைந்ததளை 

யுடுத்த வரையார்‌ புகழ்பாடி யோங்குங்‌ கச்சித்‌ தளிபுகுந்து . ' 

மடுத்த வன்பிற்‌ றமிழ்பவள வண்ணா கண்டா வெனப்பாட ௨௦௫ 


ஒருகண்‌ கொடுத்து முலைச்சுவட்டுக்‌ கோலக்‌ காட்சி யுவந்தளிக்கப்‌ 
பெருகன்‌ புடையா சாலந்தா னென்னப்‌ பிறங்கு தமிழ்பாடி 

யுருகுர்‌ தரத்தி னந்தியுஈண்‌ பகலும்‌ பாடி யும்பர்பிரான்‌ ,..: 5 
மருவும்‌ திருவா ரூரடைத லென்றென்‌ அரைத்து வழிக்கொள்வார்‌ ' 


வழியி னுள்ள பஃறலமும்‌ வணங்க வணக்கத்‌ தமிழ்பாடி ' - 
மொழிய்‌ மாமாத்‌ தூரடைந்து முதிரு மன்பிற்‌ பேற்றிசைதகப்‌.. ட்‌ 
பழிதீர்‌ தொண்டை நாடகன்று பரமர்‌ மேய வரத்துறைசார்ந்‌ 

தழிவில்‌ கல்வாய்த்‌ தமிழ்பாடி.யப்பாற்‌ பதிகள்‌ பலவணங்கி 2௨.0௪ 


பொன்னி நதிரன்‌ னீராடிப்‌ பொருவில்‌ இத்த ரொடுஞ்செங்கட்‌ 
சென்னி பரவி வரம்பெற்ற திருவா வடுதண்‌ டுறைக்கோயின்‌ 

முன்னி யடைந்து கங்கைவாம்‌ சடையா யென்னு மொழிமாலை 
பன்னி யெனக்கா ருறவென்று பரவிப்‌ பணிந்தார்‌ வன்றொண்டர்‌௨0௮ 


அந்தத்‌ தலநின்‌ றெழுந்தருளு மாரூ ரருக்கு தயகதிர்கேர்‌ 

சந்தத்‌ தருமே னியின்மாமை சபதர்‌ தவறுந்‌ தோடத்தா 2 

னந்தக்‌ கருகுற்‌ ரொளிமழுங்‌கி நாடு மிருந்தை யுருவாய்ப்ப 

வுந்தச்‌ சமழ்ப்பி னஅநோக்கி யுள்ளம்‌ புழுங்கி முகம்புலர்வார்‌ ௨௦௯ 


பரவை காணி னென்சொல்வாள்‌ பாரோர்‌ பலரு மென்னினைப்பா 
ரிரவை வருத்துங்‌ கருங்கண்டத்‌ தெம்மா னருளு மிப்படியோ 
இரவை யகத்தி ஜொருவருகேர்‌ தெரியா வண்ணஞ்‌ செறிந்தபிணி - 
யரவை யணிவார்‌ சிருச்சருர்தி யிடையி னகலு க பணம்‌ 


்‌ 
| ச்‌. 


"வேறு, 1 
சொன்னவா pari தொண்டரெதீர்‌. ரர டைன 
தீன்னமோர்‌ பழியுமுறாச்‌ சால்புடைய வன்றொண்ட 1 
ரன்னமே லஓயர்த்தவன்போற்‌. றவர்சோயி லெதிர்தோன்ற ... ்‌ ்‌ 
தக கைகுவித்தச்‌ கோபுரத்தின்‌ ( முன்னிறைஞ்சி ௨௧௪ 


௩0௮ திருத்துருத்திப்புரர்ணம்‌ 

உள்ளணைந்து வலங்கொண்டு திருமுன்ன. ௬ுறத்தாழ்ந்து 
வெள்ளமெனக்‌ கண்பொழிய விரவுரோ மஞ்சிலிர்ப்பத்‌ 

தள்ளரிய பிணியொழித்‌அத்‌ தலையளிசெய்‌ தருளென்ன 
'வள்ளலவ ரித்தளியுள்‌. வடகுளத்துண்‌. முழுகென்றாம்‌. | ப ௩௨௧௨ 


முழுகென்ற மொழிகேட்டு மொய்த்தகா தலிற்பிணியாம்‌ 

வழுவென்ற அணிபினராய்‌ வடகுளமேற்‌ றுறைமுமுகச்‌- | 
செழுநின்ற. விளங்கதிரிற்‌ றிப்பியமா முருப்பெற்றங்‌ | 
கெழுஜன்‌்ற பேரழகோ. டெழுற்‌ தகரை நின்றனசே ஏல்‌ புக. 


முன்னுநோ யொழிந்தமையும்‌ முன்னுருவிற்‌ சிறந்தமையு 

மன்னுமா நிலங்கண்டு வாழ்த்தெடுப்ப வன்றொண்டர்‌ 

மின்னுமா மேகமெனும்‌ தமிழ்வேள்விக்‌ குடியுஞ்சேர்த்‌ 

துன்னுமா றுறப்பாடி யுவந்தங்கு வைனெரே. ௨௧௪ 


தன்னைக்‌. இனிதமர்க்‌ து செஞ்சடையார்‌ ,தலமனை த த்துக்‌ ட்ட 
துன்னாவொண் டமிழ்பாடித்‌ தொழுதெழுக்‌ து விடைபெற்று 

மன்னாத ரவிற்போந்து வழித்தலங்கள்‌ பலதொழு அ 
தென்னாவ வரவா. சிருவாரூ ரகம்புகுந்தார்‌ உகடு 


பரவுமா நப்பொழுதிற்‌. ர மண்டனிதொழுதேர்‌ : 

விரவுதூ வாயாவென்‌. ம'சைசெய்விரி தமிழ்பாடிக்‌ 

கரவுதகிர்‌ மூலட்டா னத்தமர்ந்தார்‌ கழலிறைஞ்ச .. படர்‌ 
வ்மவுபகு ni க ருள்ளாரு ௨௧௬ 


அடைய கைக்ளோயி னற்குருகு ப்ள ல்‌ மக்‌ 
மிடைசுவைச்செர்‌ தமிழ்பாடி .விருப்பொடூமுன்‌; மெழுக 

யுடையரைமீ. ளரவடிமை யுமக்கேயென்‌. ஜெடச்தெனிற்கேம்‌ ட்‌ 
புடையாரூ ரீர்வாழ்க்து போதீரே வ பம்‌ சதக 


மற்றைவிழி தாருமென வண்ணம்‌ தெடுப்பார்க்குக்‌, A 
கற்றைநெடுஞ்‌ சடைமுடிமேற்‌ கங்கையணிர்‌ _தவரருள்கூர்ர்‌ : 
தொற்றைவிழி. ,யிவர்க்கென்னா அவந்தருள வதுபெற்று: ட்‌ 
முற்றையலை யடைந்‌ அதே வாசிரியன்‌ முன்னமர்ந்தார்‌. .... .. .- உச௮ 





சுந்தாதாத்தப்படலம்‌' ௩:0௯ 


இவர்நிலைமை யிதுவாகப்‌-பிரிவெய்தி யேக்கமூருக்‌:.. 
கவர்மனமில்‌ பரவையார்‌ கவலுவா சொற்றியூசா 
ரவர்தரச்சங்‌ சலியாளை' மணஞ்செய்த பான்மைஇல .: 
ர்வரறியச்‌ சொலப்புமுங்கி யழுக்கியுயிர்ப்‌: பார்‌ தயிலார்‌. :: : .' ௨௧௯ 


௮துபொழுது பண்டுபோ லடைந்தபரி சனமவர்த 
முதுசினத்தா ஓட்புகா.ராரூரர்‌ முன்னடை ந்து 
விதுமுகச்சங்‌ சிலியாரை மேவியதோர்ந்‌ தவருற்ற 
கதுவழற்கோ பத்தால்யரல்‌ கடியப்பட்‌ டோமென்றார்‌ ௨0 


இனியா அ செய்‌ அமென வெண்ணியுல இபல்புணர்ச்ச 

நனியாரைக்‌ கூவியவள்‌ இனந்தீர நவிலுமென 

முனியாராய்ப்‌ பலவிதத்‌ து மொழியவுக்கொள்‌ ளாதபெருந்‌. 
துனியாரா யினியவர்‌ பர்‌ சொலினுயிர்போ மெனவிரிந்தார்‌: ௨௨௧ 


இரிந்தவர்க ணடந்ததனை யிறைஞ்சியுசைத்‌ தனராகப்‌: 

பரிந்தமனத்‌ தினராதிப்‌ படாதபா டெலாம்படுவரர்‌ 2 
புரிந்தசடை நெடூமோலிப்‌ புற்நறிடங்கொண்‌ டுறைவாரே பல. 
தெரிந்தவா யெழுந்தருளிச்‌ செயினுயலா மெனத்‌அதிப்பார்‌. ... -. ௨௨௨ 


என்னையா ஞடையானே யெவ்வுலகுந்‌ தொழப்படுவோய்‌ ... 


பொன்னைகேர்‌ சடைமோலிப்‌ புற்றிடல்கொண்‌ டனிதமர்வோய்‌ = ட்‌ 
முன்னையூழ்‌ -வினையாலிம்‌ முனிவுகொளப்‌ படுர்துயர . ப ்‌ ss 
மன்னைபோ லிவ்விரவே பெழுச்தருளி கறுமென்னும்‌.. : ௨௨௩ 


அல்லனோ யடியாருக்‌ கறுத்தல்செயான்‌ பார்த்திருக்க 

வல்லனோ வெம்பெருமான்‌ வல்விரைந்தாங்‌ கெதிர்தோன்றச்‌ 
செல்லனோய்‌ தவிர்ந்தடிமேற்‌ சென்றிறைஞ்சி ஈடந்தவெலாஞ்‌ 
சொல்லீ அயராதி தூர. அபோ க, க கதன்‌ 


என்றருள வுவந்திறைஞ்சி யானடிமை சான்டா 

னென்றுமிது புரியாயே இய்யும்வகை யில்லையெனப்‌ A 
பீன்றொடர்க்‌து கணங்களொடு 'பெருந்தேவர்க ஞூர்தொட டர. ல ட்‌ ்‌ ்‌ ல 
மன்‌ றமர்வார்‌ திருவாரூர்‌ மற இலெழுர்‌ தருளினார்‌ ன்‌ உஉடு 





௩௧0 திருத்‌அருத்திப்புசாணம்‌ 
வந்தாரைப்‌ புறநிறுவி மயிலியலார்‌ மாளிகைமு 

னந்தாத புகழாதி சைவருரு நயந்தடைந்து 

பந்தார்மெல்‌ விரற்பரவாய்‌ கடைதிறவா யெனப்பரிந்து 
முந்தார்வத்‌ தொடுமணைந்தார்‌ மொய்த்தகுழற்‌ பரவையார்‌ 


புற்றிடங்கொண்‌ டமர்வாரைப்‌ பூசிக்கும்பெருந்தகைமீ 
ரிற்றையிர வொருதனியிக்‌ கெழுந்தருளக்‌ கருமமெவன்‌ 
சொற்றிடல்வேண்‌ டிடுமென்று தொழாம்பி வரல்வேண்டு 
முற்றின மொழியென்றா ருறச்‌சனந்தார்‌ பரவையார்‌ 


சங்கலியாப்‌ புண்டார்க்கோர்‌ சார்பிலையிங்‌ கூறல்‌ 
பொங்வெறும்‌ பெருமைக்‌ குப்‌ பொருத்தமிலை போமென்ன 
வங்கவரு முறுவலியா வதுகொண்டவ்‌ வுருமாறித்‌ 
துங்கமிகு கணங்களொடு தொண்டர்பான்‌ மீள்பொழுது 


எதிர்கொண்ட தொண்டர்தொழு தென்னுயிரை நிலைசெய்தீ 
ரதிர்கன்ற சிலம்படி யீ ரார்செய்வா செனத்‌துதிக்கக்‌ 
கதிர்கொண்ட முலைப்பரவை மனங்கரையும்‌ படிகரைந்து 
முதிர்ன்ற வெஞ்சினமே மூளமறுத்‌ தனளென்றார்‌ 


ஆண்டவ னீயடிமையவண்‌ மறுப்பளே லென்ன டிமை 
வேண்டுலதின்‌ றமக்கென்னாப்‌ பதைத்‌ அநில மிசைவீழ்ந்தார்‌ 
தூண்டுறுஞ்செஞ்‌ சுடரனையார்‌ தோழர்‌ துயர்‌ தரியாராய்‌ 
மீண்டுமவள்‌ பாற்செல்வோம்‌ வெருவலைநீ யென்றருளி 


உள்ளபடி யெழுந்தருள வுறங்காது கவலுவார்‌ 
வள்ளலா ரேமறையோர்‌ வடி.வினணைந்‌ தனர்மறுத்தோ 
மெள்ள ற வென்செய்தோ மென்றுபுமுங்‌ னெர்நிந்பத்‌ 
தள்ளரிய பெருமானார்‌ a ௮. 


பரவாய்முன்‌ போன்மறுத்தல்‌ பண்ணாதி இ றசினமும்‌. 
விரவாய்நர்‌ தோழன்வர வேண்டுமா லென்‌ நிரப்ப 


வுரவாயென்‌ னறியாமைக்‌ கொழிவுண்டோ வெனப்பணிர்தா ழ்‌ 


சரவாய்செஞ்‌ சடையாரு மீண்டனான்‌ | புடையார்பால்‌ 


» 


௨௨௪ 


௨௨௮ 


௨௨௯ 


௨௩௦ 


உக 


கண்பட ல்ல 
௨உரங்௨ 


சுந்தாதீர்த்தப்படலம்‌ 


இப்போது முன்போல விசைப்பாசோ வென்‌ நழுங்க 
யெப்போது மினியார்முன்‌ னிறைஞ்சியெவன்‌ செய்தடைக்தீர்‌ 
முப்போது மயன்முதலோர்‌ மொழிபுகமீ செனக்கேட்ப 
வப்போது நீபுகுமா றறைந்தோமென்‌ றரைத்தகன்றார்‌ 


ஐபமறப்‌ பரிசனங்க எடையுமா முன்புகுத்திக்‌ 
கையமரொண்‌ டொடியார்தங்‌ கன கமா எளிகைபுகுந்தார்‌ . 
தையலா ரெதிர்கொண்டு தாழ்ந்தழைத்துக்‌ கொடசென்ரார்‌ 
செய்யுமே வலரகா லத்தாற்சேய்‌ மையரானார்‌ 


ஆங்குகிகழ்‌ கூன்குருடு தீர்த்தேவற்‌ காம்படி செய்‌ 
தோக்குபுகழ்‌. வன்றொண்ட சொள்ளிழையா ரொடுகலர்‌ து 
விங்குமஓழ்ச்‌ சயரானார்‌ விமலரைத்தூ தேவியசொல்‌ 
வாங்குகடல்‌ புடையடுத்த வைப்பெ ங்கும்‌ பரந்ததால்‌ 


ஏயர்கோன்‌ கலிக்காம ரிதுகண்டு மனம்புழுங்கத்‌ 
தூயர்பால்‌ வன்றொண்டர்‌ சொற்றிடஈட்‌ புறுத்துதுமென்‌ 
முயவர்பால்‌ வயிற்றோர்‌ கொடுதோயை யடைவித்தார்‌ 
இியதது செயப்புழுங்‌கச்‌ சவனேயென்‌ றவாமுதார்‌ 


அனையார்முன்‌ னெழுந்தருளி யாரூரன்‌ நீர்ப்பனென 
நினையாத பணிகொண்டா ஸீக்குதல்வேண்‌ டாவென்று 
முனைவாளில்‌ வயின்‌ கண்டு முடுக்னெர்கோ யொடுமாவி 
புனையாரூ ரசைத்தீர்த்தி போதியென வேவினார்‌ 


ஆயவரு மேயெவர்‌ நிலைகண்டுள்‌ எ ழிவெய்திப்‌ 
பாயவிவர்‌ போ லுவனென்‌ றவருயிர்கொல்‌ வாள்பற்ற 


மேயவவ ரூதின்றி விரைக்தெழுக்து தடுத்தருளி. 
காயனேயென்‌ நிறைஞ்ச ஈயந்திவறு. மிறைஞ்சனோர்‌. 


இருவர்களு மளவளா யியைபெருமக்‌. னக 


பொருவரும்‌. புன்‌ கூரிறைஞ்சப்‌ போற்றியர்‌ தணாளனெனுர்‌ 
இருவளர்சொற்‌ றமிழ்பாடித்‌ திருவாரூ ரவரோடும்வக்‌ - 


துருவளர வமர்ந்தனர்மற்‌ றவர்விடைகொண்‌ ர்க்கேத, ள்‌ 


> 


௩௧௧ 


௨௧௩௪ 


.. உக. 


௨௬௬ 


௨௩௯. 


௩௧௨ திருத்துருத்திப்புராணம்‌ 
“வேறு, t 
அந்த நாளின்‌ மலைநாட்டி ஞன்ற கொடுங்கோ ளூர்க்கரசர்‌ 
சந்த மேவு புகழ்க்கழறிற்‌ றறிவா ராடுக்‌ தாட்கன்பர்‌ 
முந்த வியற்றும்‌ பெரும்பூசை முடிவிற்‌ லெம்பி ஜெளிகேட்பார்‌ ்‌ 
நந்த வொருநாள்‌ ததக டர்‌ தாழ்த்த னவிறியென ௨௪௦ 


மன்று ணமது வன்றொண்டன்‌ பாடல்கேட்டு வரத்தாழ்த்தோ 

மென்‌ றுநவில நினைப்பித்தா ரென்‌ று மூழ்ந்௪ புறப்பட்டுக்‌ ' - 

கன்று சுரமா இிகணீத்துக்‌ காமர்‌ புனனாட்‌ டுறுதில்லை ' 

யொன்று களிப்பிற்‌ ம்‌ யவரைக்‌ காணா ம டன்‌ ௨௪௧ 
நாவ லூரர்‌ தமைக்காண்பா னயந்து. திருவா ரூரமைக்கார்‌! 5 
காவன்‌ மதின்மூன்‌ ழெரித்தாரை நாகைக்‌ காரோ. அத்திதைஞ்சித்‌ க 
தாவின்‌ மணிப்பூ ணவமணிகள்‌ சாந்த மாடை பரிசுரிகை : :: 


யோவில்‌ பிறவும்‌ பெற்றவ்மு முவந்து ப. மட்‌ ௨௪௨ 


வந்தார்‌ தம்மை மகோதையார்‌ வணங்க விலகு யளவளாய்ச்‌ .- .. 
சர்தார்‌ முலையா ளொருபாற்புற்‌ நிடங்கொண்‌ டாரைச்‌ சார்க்திறைஞ்ச 
முந்தா ரடியார்‌ சேரமான்‌ ஜோழ னென்றோர்‌ பேர்மொழிந்தா 

ரந்தார்ப்‌ பரவை யாரில்ல மடைந்தா சங்கா ன்ட்‌ ௨௪௩ 
வீதிவிடங்கப்‌ பெருமானார்‌ ரகக்‌ வள ர ரட்‌ ல்‌ ்‌ ட 5 
பாதி மதியை யணிந்தார்தம்‌ பதிகள்‌ பிறவுஞ்‌ சேவிப்பா. ந்‌ த 
னேதி. வலிக்கோ தையர்தொடர வெழுந்து | நாகைக்‌ காரோணத்‌ ... 


தாதி திருமுன்‌ காரோணத்‌ திருந்த. சேயென்‌ நிற்றறைந்து' றல்‌ 





ஆங்கு நின்று க யாழைப்‌ பிள்‌ : டு ட்‌ ட 
வோங்கு தமிழ்மா விகைசாத்தி யுன்னுக்கோடிக்‌. குழகர்தளி ்‌ தகர 
தேக்கு விருப்பிற்‌ சென்றுகடி. தர்யென்‌ : ஜொருசெர்‌ தமிற்பாட, த்‌. 
தாங்கு அஞ்ச நிருப்பாண்டிப்‌ புத்தூ' ரணைந்து a ie 'உஉநி 











எதிர்கொ ளரசர்‌ முதற்பலரு. ந்‌ ன்‌ 
முதிரன்‌ பொழுகப்‌ | புகுந்திறைவர்‌ முன்ன 
கதிரும்‌ புகழார்‌ திருவுடையா சென்னும்‌ | 

யுதிரும்‌ கழலார்‌ பவணச்து' ம்மா அட்சி வில்ற்ஞ்சின்ர 1 த்‌ 2 


 சுத்தரதீர்த்தப்பட்லம்‌ ௩௧௩ 


மீட்டு மதுரை நகர்புகுக்‌ து. விமல சாப்ப னூர்ஈலமே. . 

காட்டு திருவே: டகம்பணிந்து கவினார்‌ தருகோத்‌ 'இட்டையெனும்‌ 
பாட்டு மலிய வெடுத்தோதிப்‌ பரமர்‌ பரங்குன்‌ நினைவணக்கத்‌ ்‌ 
தோட்டு மலர்த்தார்‌ மார்பர்வளர்‌ தொகுகுற்‌ முல ஈகரடைந்தார்‌' ௨௪௫௭ 


குற்றா லத்தார்‌ கழல்வணங்கெ குறும்ப லாவைக்‌ கும்பிட்டு 

முற்றா மதியார்‌ நெல்வேலி முன்னிப்‌ பணிக்து பன்னா லுங்‌ 

கற்றா ரிராமேச்‌ சுரம்பணிந்து கருதாங்‌ கேகே இச்சுரத்து 

ளுற்ளுர்‌ மழ ஈத்தாரென்‌ றுரைசெய்‌ பதிகம்‌ பாடிப்பின்‌ ௨௫௮ 


ஆங்கு நின்ற திருச்சுழிய லடைந்தூ னாயென்‌ றெடுத்தேத்தி 

யோங்கு மங்க ணுறைவார்க்குக்‌ கனவிலும்பர்‌ பிரான்‌ ஜோன்றித்‌ . 
தேங்கு கானப்‌ பேர்நகர்யா மிருப்ப தென்று தெரிவிக்க ்‌ 
நீவ்குந்‌ பட்‌ தொண்டாரடி பாடி பக்க ம்‌ ௨௪௯ 


இறந்த புனவா ப்பை ௮ இத்த நீயென்‌ நெடுத்தேத்தி... 

யறந்த வாத பாதாளிச்‌ சுரமும்‌ பாடி யாரூரி 

னுறந்த காத லொடும்புகுதா வும்பர்‌ பெருமான்‌ கழல்வணக்க . 
மறந்த வாவேற்‌ சேரருடன்‌ மன்னி யமர்ந்தா ராரூரர்‌ ௨௫௦ 


விள்ளாக்‌ காதன்‌ மிகப்பெருக. வெள்வேல்‌ வெற்றிச்‌ சேரலனா . 
செள்ளாத்‌ திருவ .முனைப்பாடி யிறைவர்‌ தமைப்பன்‌ னாளிசக்கத்‌ 
தள்ளாப்‌ பொலிவிற்‌ பா வையா ரிசைவும்‌ பெற்றுச்‌ சம்மதித்தார்‌ 
கள்ளாற்‌ பு மலர்ச்சோலைக்‌ காமர்‌ மலைநாட்‌ தற்கே உடுக 


வீதி விடங்கப்‌ பெருமானார்‌ விடைபெற்‌ தெழுந்து சல்க்ச கலக்‌ 
பாதி மதியம்‌ புனைந்தாரைப்‌ பரவிக்‌ கண்டி யூரமர்க்த 


சோதி மலர்த்தா டொழுதேத்தித்‌ தூய வையா றெதிர்தோன்ற 
நீதி யாசர்‌ தொழற்காசைப்‌ பட்டே னென்று நிகழ்த்தினார்‌ ௨௫௨ 


உரவு மிகுகா விரிப்பெருமீ சோங்இ யோடக்‌ கோலொழிக்கப்‌ 
பரவும்‌ பரிசொன்‌ றறியேனென்‌ றருமை பயக்கும்‌ பதிகமெடுத்‌ : . 
தரவும்‌ மதியும்‌ புனைந்தசடை யையாற்‌ நடிக ளோவென்ன - . ... 
விரவு புனன்மேல்‌ பாற்பளிக்கு வெற்பி அயர்ந்து நின்றதே . ௨௫௩. 


௩௧௪ திருத்துருத்திப்புராணம்‌ 


நின்ற காலை மணறெரிய கேசேநடந்தை யாறெய்தி 

யொன்ற விறைவர்‌ கழல்போற்றி மீட்டு மவ்வா அறநடர்து 

மன்ற வுயர்தென்‌ கரையேற மலைபோ னின்ற துமுன்போற்‌ 

சென்ற துணர்ந்து வியப்புற்றார்‌ சேர ரோடு. மாரூரர்‌ உ௫௫ 


அங்கு நின்று பஃறலமு மாங்கால்‌ கறைஞ்சித்‌ அதித்தேத்திக்‌ 
கொங்கு கடந்து மலைநாடு குறுகிக்‌ கொடுங்கோ ூரடைர்‌ த 

பொங்கு புகழ்சா நிருவஞ்சைக்‌ களத்அப்‌ புகுந்து போற்தினா 

செங்கு நிகழ. மடிப்புக்‌. கையென்‌ றியலுர்‌ தமிழ்புனைந்தே உடடு 


மத்த யானை யெருத்தத்து வன்றொண்‌ டரையேற்‌ அ௮புசேரர்‌ 

இத்த முவந்து பின்னிருந்து செம்பொற்‌ கவரி புடையிட்டி 

யொத்த மணிமா ளிகைக்கொடுபுக்‌ கோங்குஞ்‌ சிங்கா தனத்தேற்றிச்‌ 
சுத்த மருவு பூசைபுரிந்‌ தூவந்து பல்காற்‌ ரொழுதனரே உ௫௬ 


இறந்த வமுது கொளச்செய்து செழுவி னோதம்‌ பலதெரித்துப்‌ 

பிறந்த பயன்பெற்‌ மோமென்று பேணு நாளி லாரூர 

ரறந்த வாத திருவாரூ ரண்ண லடிகண்‌ மிகநினைந்தே 

யுறந்த வாரூ ரானைமறக்‌ கலுமா மேயென்‌ மரைத்தெழுந்தார்‌ உட௫௭ 


வேறு, 


அகண்டு சேரர்பிரான்‌ பிறவஞ்சி யுடன்றொடர . 

மதுவொன்று தார்ப்புயத்தார்‌ மற்றவரை யிரந்திறைஞ்சி 
விதவொன்று சடைப்பெருமான்‌ விளங்கருளா லரசளித்து ' 
முஅவொன்‌ றிக்‌ ஈகரமர்வீ ரெனமொழியச்‌ சம்மதித்தார்‌ உட௫௮ 


மதியமைச்சர்‌ தமைக்கூவி வயங்கியறம்‌ பண்டாரத்‌ 
அதிபொருள்க எத்தனையுஞ்‌ சுரக்கவாண்‌ மிசையேற்றி 
யதிவிரைவின்‌ வம்மினென வனையருமவ்‌ வா அவரப்‌ 


பதிவிரவா ரூரர்முனஞ்‌ செலவிட்டுப்‌ பணிந்திருந்தார்‌ ௨௫௯ 


ந்‌ 


கொங்குநாட்‌ டகம்புகுதக்‌ குளிர்முருகன்‌ -பூண்டியகம்‌ 

தங்குநா யகர்பூதர்‌ தமையேவி யவைகவரா 

வங்குமே வியகொடுகு வெஞ்ஜலைகேட்‌ டளித்ததற்பின்‌ 
தெங்கு£ ல்‌. இருவார சகம்புகுந்தார்‌: :.... ௨௬௦ 


சுந்தாதீர்த்தப்படலம்‌ . ௩௧௫ 
வேறு, 
ஆரூ ரடைந்த இருாவ. லூர ரணிப்பொற்புற்றி 
னீரூர்‌ சடையசைக்‌ கும்பிட்டு நேய நிலாவுபுகழ்‌ 
பாரூர்‌ பரவை யவர்மா ளிகையிற்‌ படர்ந்தமர்ந்தார்‌ 
சீரூர்‌ தரஈன்‌ கமர்தலி னாள்பல சென்றனவே ௨௬௧ 


சேரர்தங்‌ கோவை மிகநினைக்‌ தாரொர்‌ தினத்தெழுந்தா 

ரூசர்‌ வளவர்‌ திருநாடு நீங்கி யொருகொக்குற்‌ றப்‌ 

பாசார்‌ புகழ்புக்‌ கொளியூருற்‌ றார்கறும்‌ பக்கயப்பூச்‌ 
தார ரொருமனை மன்றலி னோதை தழைந்ததுவே ௨௬௨ 


அடுத்த மற்றோர்மனை கேதத்தி னோதை யளாவியதிங்‌ 

கடுத்த தென்னோவென வையாட்டை மைந்த ரவரிருவ 

ரடுதத குளப்புன லாடச்‌ சென்றாரவி நாரிவந்தா 

னடுத்தவன்‌ மீன்கொளச்‌ சுந்தரன்‌ நீர்ந்தன னாருயிரே ௨௬௩. 


வந்தா னுபநய னஞ்செயி லஃது வராதொழிந்த . 

கந்தா னழுமி லிஃதென்‌ றனர்சிலர்‌ கான்முளையா 

னொந்தான்‌ மனைவி யொடும்வக்‌ துவகை தவன்‌ நிறைஞ்ச 
வந்தான்‌ வறிது செலலென்‌.று பொய்கை யடுத்தனரே ௨௬௪ 


. உன்பெயர்‌ பெற்றவ னுப்வான்‌ முதலை யுறவிழுங்க. 
வென்பெயர்‌ பெற்றவன்‌ வீவானின்‌ ட னு மிப்படியோ 
மன்பெயர்‌ பெற்ற வுரைப்பா ரெனுந்தமிழ்‌ மாலகொண்டென்‌. . 
றன்பெயர்‌ பெற்றவன்‌ றனைக்காலன்‌ வன்மீன்‌ றரச்சொற்றியே 


- என்று பிரானைத்‌ தொழமடு நீர்முதல்‌ யாவுமுண்டா 

யன்று முதலை யுமிழ்ந்தது மைந்தனை யண்டரெலாந்‌ 

தன்று மலர்மழை தூர்த்தார்நன்‌ னூற்கடி துன்று வித்து 
நன்று மலிகொடும்‌ கோளூரை நோக்கி நடந்தனரே ௨௬௬ 


தாங்கா வுவகை தலைக்கொண்டு தீயர்‌. தலைவசெதி 

ராங்கா தரத்தி னணைந்தடி வீழ வளாய்த்தமுவி . 
நீங்கா விருப்பி னஞ்சைக்‌ களஞ்சார்ந்து நிலம்பணிர்‌ து : 

நாங்கா முறுந்தலைக்‌ குத்தலை மாலை நவின்றனரே ௨௬௪ 


2 


௩௧௭௬ _ திருத்துருத்திப்புசாணம்‌ 


பற்று விடுத்த குறிப்பறி விக்கப்‌ பாமர்நிழ 

லெற்று வெள்ளானை யருள்புரிந்தா ரண்ட சேற்நிடுகாற்‌: 

சுற்றுவண்‌ டோழர்‌ தமைநினைந்‌ தார்‌ தங்‌ கத்தவரு 

முற்றுமுன்‌ சென்றனர்‌ பல்லார்‌ மெய்நீத்‌ தட லுற்றனசே : ௨௬௮ 


தானெனை முன்படை.த்‌ தானெனுஞ்‌ செந்தமிழ்‌ சாற்றிச்சென்று 
கோனெனை யாளும்பிரான்‌ கயிலாயம்‌ குறுனெர்வெய்‌ 
யோனெனை யாண்டனை யென்றுமுன்‌ செய்பணி யுற்றமர்ந்தார்‌ 
மானெனை யென்னுங்கண்‌ ணாருமுற்‌ செய்பணி வாய்ந்தனசே. ௨௬௯ 
காராரு மெய்ப்பிணி யன்னார்க்குத்‌ தீர்த்தருள்‌ காரணத்தாற்‌ 
பாராருஞ்‌ சுந்தர தீர்த்த மெனும்பெயர்‌ பன்னிடுவார்‌ 
சீராருஞ்‌ சுந்தர தீர்த்தப்‌ பெயருற தேர்ந்‌ துரைத்தாந்‌ ல்‌ 
தாராருந்‌ தோட்சும தியாதி யோர்தொழ ருஞ்சொற்றுமே ௨௪0 
சுந்தரதீர்த்தப்படலம்‌ முற்றியது. 

ஆஈப்படலப்‌ ௩௮.க்குத்‌ இருவிருத்தம்‌ ௧௬௦௨, 





௩௮-வது சுந்தரதர்த்தப்படலம்‌. 

கைலைமலையிலே எம்பெருமானாராயெ வெபிரானார்‌ ஒருநாள்‌ கண்‌ 
ணாடியை நோக்கியருளத்‌ தமத திருவுருவம்‌ மிக அழகாகத்‌ தோன்றி 
யது, அதைப்‌ பார்த்து அவர்‌ சுந்தரமே வருகவென்‌ று அழைத்தனர்‌. 
தமது திருவுருவ நிழல்‌ சுந்தரராய்‌ வரக்கண்டு ஈம்பெருமானார்‌ அவரை 
எஞ்ஞான்றும்‌, தமது அணுக்கத்‌ தொண்டராக்கித்‌ திருநீற்றுவட்டகை 
தாங்கும்‌ அரிய பணியொன்றை  அவர்க்களித்தனர்‌. அப்பணியைப்‌ 
பெற்றுத்‌ தொண்டனார்‌ ஆங்கே பழகுன்ற காலத்திலே. அமாரும்‌ 
பிறரும்‌ அழியும்படிப்‌ பாற்கடலில்‌ தோன்றி எழுந்த நஞ்சினைச்‌ சிவ 
பிரானார்‌ கட்டளைப்படி தன்‌ கையால்‌ எளிதாக எடுத்து வந்தனர்‌. அத 
னால்‌ அவர்‌ அலாலசுந்தரரென்னும்‌ பேரும்‌ பெற்றனர்‌. அவ்வழகர்‌ ஒரு 
நாள்‌ எம்பெருமானுக்கு. வழக்கப்படித்‌  இருமாலைப்பணிசெய்யும்‌ 
பொருட்டுத்‌ திருநந்தன வனத்தில்‌ சென்றனர்‌. ஆங்கே இறைவியாகயெ 
அம்மையாருக்கு அப்பணிசெய்யும்‌. பொருட்டு அநிக்திதை, கமலினி 

, 8, 


> 





௧௧௮ திருத்துருத்திப்புராணம்‌ 
பருவம்வர அடுத்துள்ள புத்தூரிலே ௪டங்கவி மறையவன்‌ பெற்ற கன்‌ 
னியை மணம்பேதி மணநாட்குறித்துத்‌ தருமணவோலைதிட்டி அதைப்‌ 
பலவிடங்களிலும்‌ . செல்லவிட்டு மணம்‌ அறிவித்து மணவினை 
தொடங்கப்பட்டது, இதச்‌ ட்‌ 

ஆரூரர்‌, பொன்னாடை, பொற்கலன்‌ முதலியன ௮ணிந்து அசத்‌ 
திருவிற்கேற்பத்‌ திருமணக்‌ கோலங்கொண்டு சுற்றங்கள்‌ சூழக்‌ குதிரை 
மேற்கொண்டு திருப்புத்தூரை யடைந்தனர்‌. அந்நகர்‌ அன்றுமுதல்‌ 
ஆரூரர்‌ மணம்‌ வந்த சிறப்பினாலே ““மணம்வந்த புத்தூர்‌?” எனப்பெயர்‌ 
வழங்கலாயிற்று. அந்நகரில்‌ ஆரூரர்‌ பல்வகை இயங்களும்‌ ஓலிப்பத்‌ 
திருமணக்கோலத்தோடு வந்து எதிர்கொள்வாரோடும்‌ வீதியில்‌ திரு 
வுலாப்போந்து மணமண்டபத்திற்‌ புகுந்தனர்‌. 

பின்னர்‌, ஆரூரர்‌ பல்வகை முகமன்கள்பெற இயங்கள்‌ எல்லாம்‌ 
இயம்பத்‌ திருமணப்‌ பீடிகையில்‌ ஏறினர்‌. - ௮௮ சமயத்தில்‌ கைலையில்‌ 
எம்பெருமானாராயெ வெயிரானார்‌ தாம்‌ முன்னர்‌ ௮ருளியபடியே ஈரைத்‌ 
அத்‌ இரைத்த ஒரு முது அந்தணராஇத்‌ தண்டூன்‌ நிக்கொண்டு வெயிலை 
மறைக்கக்‌ குடைதாங்கி வழிகடந்து. இளைத்தவர்போல்‌ மெல்ல மெல்ல 
ஈடந்து திருப்புத்தூரில்‌ திருமணத்‌ தவிசிலிருக்இன்ற ஈம்பியாரூரர்முன்‌ 
னாக வந்தனர்‌, அதுகண்ட ஆரூ ரராகிய மணவாளர்‌ மூழ்ச்சிமிகக்‌ 
கொண்டனர்‌, அவரும்‌ பிறரும்‌ முதிய ஐயராய்‌ வந்த முக்கட்பெரு 
மானை இருந்தருளக்‌ கேட்டுக்கொண்டனர்‌. அப்போதே அவை 
யோரை நோக்கி அக்க அந்தணராய்‌ வந்த பெருமானார்‌, மறையோர்‌ 
காள்‌ ! 6 அனைவருங்‌ . கேண்மின்‌ ! இந்த மணமகனாயெ ஆரூரனுக்கும்‌ 
நமக்கும்‌ ஓர்‌ வழக்குண்டு, ௮.௮ இர்ந்த பின்ன? மணம்‌ நடைபெற 
வேண்டும்‌, அஃது என்னை எனில்‌? ஆரூரன்‌ என்றும்‌ எமக்கு அடிமை 
ஆவ”னென்ன, அதுகேட்ட ஆங்குள்ளாரனைவரும்‌ அதிவியப்புற்றார்‌, 
ஆரூரரும்‌ :இது: ஈன்றே என்று நகைத்தனர்‌, அதற்கு. ௮க்ழெவர்‌, 
“ அரூரனை நோக்‌” ஏட! நீ நகைத்தது என்னை ? உன்‌ பாட்டனார்‌ 
எழுதித்தந்த அடிமையோலை என்பால்‌ இன்னும்‌ இருக்கின்றது. நீ 
கூறிய இது இளமைத்‌ தன்மைபோலும்‌.'' என்று முனிர்தருளீனர்‌. 
௮௮ கேட்ட ஆரூரர்‌, மறையவர்களை நோக்டிச்‌ சிரித்தலைவிட்டு “ஜர்‌ 
அந்தணன்‌ மற்றொரு அந்தணனுக்கு அடிமையாதல்‌ இவவுலகத்‌ 
அண்டா ?. இல்லை, இதனால்‌ இங்கு வந்துள்ள: இவர்‌ பித்தரோ'' என்‌ 
ரூர்‌. அதுகேட்டவுடனே முதியவராய்‌ வந்தவர்‌, £: நீ என்னைப்‌ பித்த 
னென்றாலும்‌ பேயனென்குஅம்‌ எண்ணாமல்‌ இன்னம்‌ எத்தனை: சொன்‌ 


சுந்தா தீர்த்தப்படலம்‌ ௩௧௯ 


யானாலும்‌ நீ எண்ணிக்கொண்டது வெற்றிபாகுமா ? நின்‌ வார்த்தை 
ஒத்தது அன்று, என்னை, இத்தனைக்கும்‌ இன்னானென்பதைச்‌ சற்றும்‌ 

அறிந்திலாய்‌ ! நின்‌ சஞ்சலத்தை விடுத்து எனக்கு நீ பணி இன்றே 
செய்க,” என்றருளினர்‌. 


இவர்‌ இங்ஙனம்‌ இசைப்ப ஆரூரருக்குக்‌ இழவராய்‌ வந்த பெரு 
மானுடைய இருஉருவமோ சிந்தையை உருக்கா நின்றது, அவர்‌ 
வார்த்தையோ கோபம்‌ உடனே உண்டாக்குகின்ற, என்‌ செய்வார்‌ | 
பாபம்‌! அதனால்‌ 4 இரூரர்‌ அந்தணர்‌ பெரியார்‌ அடிமை யோலை ஒன்று 
உண்டு என்றமையால்‌, அதைப்‌ பார்ப்போ”' மென்று அணிந்து ஐயரை 
நோக்கி * துடிமையோலையைக்‌ காட்டுக?” என்றனர்‌. அதற்கு அந்தண 
முதியோர்‌ 6 என்‌ ஓலையைப்‌ பார்ப்பார்‌ அவையோராவர்‌. நீ பணி 
ஒன்றே செய்யக்கடவை!? Oo அது கேட்ட ஆரூரர்‌ (அந்தணக்‌ 
கிழவருடைய ஓலையைப்‌ பார்ப்‌ பே” னென்று விரைந்து எழுந்து ஐய 
மைத்‌ தொடர அம்முதியோரான ஐயர்‌ அஞ்சினார்‌ போன்று திருமணக்‌ . 
காவணத்திடையே ஓட அவரை விடாது தொடர்ந்துபற்றி அவ்வோலை 
யைப்பறித்‌. அப்‌ பார்ப்பாரொருவர்‌ வேறொரு பார்ப்பாருக்கடிமையாதல்‌ 
எங்கு அடிக்கும்‌, எனக்கூறி ஓலையைக்‌ இழித்து அப்பாலெறிந்தனர்‌, 
ஐயராய்‌ வந்த இழவர்‌ 6அச்சபையில்‌ ஓவென்று முறையிட்டனர்‌. அங்‌ 
குற்ற மறையோர்கள்‌ யாரும்‌ அம்முதியோர்‌ . முன்னாகச்சென்று 
“பெரியிர்‌! இம்முறைகெட்ட வழக்கைக்‌ கொண்டுவந்து பிணக்கு 
இன்தீர்‌! நீர்‌ எங்குள்ளீர்‌'” என்று கேட்க எல்லாம்‌ உணர்ந்தவராகய 
எம்பெருமானார்‌ யாம்‌ இக்கு இருக்குமிடம்‌ இவ்வெண்ணெய்‌சல்லூர்‌; 
இதரிற்க! ஆரூரன்‌ என்‌ கைஜலையைப்பறித்து என்‌ வழக்கை நிரம்பச்‌ 
செய்துவிட்டான்‌; ஆதலால்‌ அவன்‌ என்‌ குற்றவேல்‌ செய்யவேண்டும்‌, 
இனித்‌ சொல்வ ” என்றார்‌. அதற்கு ஆரூரர்‌ ““பெரியிர்‌ !. 
உமது ஊர்‌ வெண்ணை ஈல்லூராயின்‌ அங்குள்ளார்பால்‌ கலந்து இவ்‌. ' 
வழக்கைப்‌ பேச வருவீரா?” ௪ என்று கூற அந்தணர்‌ பெரியார்‌ 6 ஒரூ! 
நீ இழித்த ஓலை படியோலை; இதற்கு மூல ஓலை ஒன்று வைத்‌ தப்பொது 
வாரிடத்து எனக்கு . அ௮டிமையாவதைச்‌ சாதிப்பேசனென்று சொல்‌ 
லிக்‌ திருவெண்ணெய்‌ நல்லூரை நோக்கச்‌ செல்ல, ஆரூரர்‌ அவர்‌ நிழல்‌ 
போல அவரைப்‌ பின்தொடர்ந்து போனார்‌. ஆரூரர்‌ சுற்றத்தாரும்‌, 
பிறரும்‌ என்னாகுமோவென அறிய முயன்று அவருடன்‌ சென்றார்‌. 

அர்ஈகரில்‌ அவையகத்திற்சென்‌ ற அர்தணமுதியோர்‌ அவையோர்‌ 
ட்ட 4 கதி ர்‌ | ட எனக்கு : ரட்ட பா்‌ று 


௩௨0 இருத்துருத்திப்புராணம்‌ 


காட்டிய படி ஓலையைக்‌ இழித்து அஞ்சாமல்‌ உங்கள்‌ முன்னும்‌ வந்து 

நிற்தன்றான்‌. இதுவே என்‌ வழக்கு?! என்றனர்‌. அதற்கு அவை 

யோர்‌, :* முதியிர்‌! மறையவர்‌ அடிமையாதல்‌ வையகத்து வழக்கமில்லை. 

ஆதலால்‌ நீர்‌ கூறுவது ஒரு இறிதும்‌ பொருந்தாது !? என்றார்‌. எம்‌ 

பெருமானார்‌ அதுகேட்டு : அருகருடைய பாட்டனார்‌ தமது கையால்‌ 

எழுதிக்கொடுத்த மூல ஒலை என்பாலுண்டு. அதைப்‌ ன உமக்குத்‌ 

தோன்றியது உரைப்பீர்‌” என்றார்‌. பொதுவோர்‌, “பழய ஓலை ஒன்ற: 

உண்டேல்‌, அதைக்‌ காட்டுக? என்றனர்‌. அப்பெரிய. இவ்வாளுரன்‌ : 
இதனையுக்‌ இழிக்காவண்ணஞ்‌ செய்வீராயின்‌ பல்‌ என்று 

சொன்னார்‌. 


அதற்கு அப்பொதவோர்‌, ::இனையளவேனும்‌ இங்குவராவண்ணங்‌ 
காப்போம்‌ ; காட்டுக! என்றார்‌. அப்போதே அப்பெரியராய்‌ வரந்தரு 
ளிய எம்பெருமானார்‌ ௮டிமையோலையை அச்சபையோர்க்கு முன்னாக 
நீட்டினார்‌. அ.துமிகப்‌ பழமையாகத்‌ தோன்றியதைக்கண்டு அச்சபை 
யோர்‌; 'கரணன்‌ ஒருவன்‌ கையிற்கொடுக்க அவன்‌, அவ்வோலையை 
வாங்இ நாவலூர்‌ ஆதிசைவன்‌ யான்‌; என்‌ பேர்‌ ஆரூரன்‌ ; வெண்‌ 
ணெய்‌ நல்லூர்‌ பித்தனுக்கு யானும்‌ என்‌ வழியிற்‌ பிறக்தவறாம்‌ வழி 
வ்ழி அடிமையே, இது என்‌ “கையெழுத்‌ அ,” என  வாுத்தனன்‌. 
மேல்‌ எழுத்திட்டார்கள்‌ இத்தனையர்‌ என்பதையும்‌ வா௫த்தனன்‌, 
. இதைக்கேட்ட அவ்வவையோர்‌ ஆரூரரை நோக்கி “நீர்‌ உமது பாட்ட 
னார்‌ கையெழுத்தோவென்ற” அறிவீர்‌ என்றார்‌. அத அறிந்த எம்‌ 
பெருமானார்‌, “ ஆரூரன்‌ அடிமையோலையைக்‌ இழித்தெறிவானன்றி 
அறிய வல்லவனோ ? நீவிர்‌ ஆரூரன்‌ பாட்டனார்‌ கைச்சாத்தை வரு 
வித்து ஒப்பு நோக்‌ உணர்வீர்களாக? வென்றார்‌ அவ்வாறே. அச்‌ 
சபையோர்‌ பொருந்தத்‌ தேர்ந்து ஆரூரரை 'நோக்கி “ இனிமேல்‌ இயம்பு 
வ்து ஒன்றுமில்லை என்றார்‌. ஆரூரர்‌ மனம்‌ வருந்தி (ஐயன்மீர்‌ | ! நீவிர்‌, 
என்ன அதிசைவனென்று உணர்வீர்‌ ; என்னை 6 இந்த அந்தணைனுக்‌ 
குத்‌: தொண்டனாகுக? வென்று விதியாக உரைத்தால்‌. முன்னை ஊழ்‌ 
வினையை முடிக்க வல்லவர்‌ யாவர்‌ ' என்று கூறி நின்றார்‌. அவையோர்‌ 
பஅந்தணர்‌.பெரியீர்‌ ! நீர்‌ வாழும்‌ ஊர்‌ ' இந்தவூர்‌ என்றீர்‌ உமக்கு : 
உறையுள்‌ எது ?” - என்று கேட்க ஐயர்‌ (நீவிர்‌ ஒருவரும்‌ என்னிருப்‌ 
பிடத்தை  அறியீரானால்‌ ரம்பின்‌: வருவீராக காட்டுவே” னென்று 
போனார்‌, யாவரும்‌ அவசைத்‌ தொடர்ந்தார்‌, நம்பியாஞ்ரரும்‌ பின்‌ 
சென்றார்‌, OO ne ல... 


சுந்தாதீர்த்தப்படலம்‌ ௩௨௧ 


எம்பெருமானார்‌ எல்லோரும்‌ அறியத்திருவெண்ணெய்‌ நல்லூரில்‌ 
 இருவருட்டுறை ? என்னுந்திருக்கோவிலுட்‌ புகுக்தருளினர்‌. ஆங்‌ 
குள்ள அனைவரும்‌ .. அறியாமல்‌ மயங்கினர்‌. அங்கு நின்ற ஆரூரர்‌ 
கண்டுகளிப்புற ஆண்டவன்‌ விண்ணில்‌ உமையம்மையாரோடும்‌ விடை 
யின்மேல்‌ எழுந்தருளி நின்றார்‌. எம்பெருமானார்‌ அருட்‌ காட்சியைக்‌ 
கண்ட வளவிலே ஆரூரர்‌ அஞ்சி, இருகைகளும்‌ தலைமேலேற அன்பு 
நிறைய அருவிபோல இன்பக்கண்ணீர்‌ இருபாலும்‌ பொழிய முன்‌ 
தொடர்பு வந்து கூடியிட :: ஆண்டவன்‌ வலிய வந்து அடிமை கொண் 
ட்ருளியது என்னே”! என்று வியந்‌ நின்றனர்‌. அருள்விடைப்‌ பெரு 
மானார்‌ நம்பியாரூரரைத்‌ திருவருள்‌ ரோக்‌ சஞ்செய்‌ து (ஆரூரா! நமக்கு 
நீ வழித்தொண்டன்‌. ஈம.து கட்டளையால்‌ இப்பிறவியை அடைந்தாய்‌; 
ஆயினும்‌ நாமே தடுத்தாட்கொள்ள உன்னிடம்‌ வந்தபோது ஈம்மை வன்‌ 
சொற்களைச்‌ சொல்லி வன்மை பேசினாய்‌ ! அதனால்‌ வன்றொண்ட 
னென்னும்‌ பெயர்‌ பெறுக; இனி நம்மைப்‌ பாடும்பணியே மேற்‌. 
கொண்டு. இக்கிலத்தில்‌ இயங்குக,!' என்று திருவாய்‌ மலர்ந்தருளி 
னார்‌. அதற்கு ஆரூரர்‌ ** அடிகேள்‌ அடியேன்‌ ஈம்‌ தொண்டனென்று 
ர்‌ சாதிக்கவும்‌ அதை அறிய மாட்டாத நாயேன்‌, எங்கனம்‌ உம்‌ 
மைப்‌ பாடுவேன்‌ !' என்று விண்ணப்பஞ்செய்ய, அருட்டுறைப்‌ பெரு 
மான்‌ அன்பனே ! “(8 என்னைப்‌ பித்தனென்று, பேசினாய்‌! அதை முத 
லாகக்கொண்டு பாடுக'! என்று எம்பெருமானார்‌ அடியெடுத்து ௮௬. 
ளிச்செய்ய வன்றொண்டரும்‌ 4 பித்தா பிறை சூடி ?' என்றெடுத்துப்‌ 
பாடிப்‌ பிரியாவிடை பெற்றுக்கொண்டு ஆங்கு நின்றுக்‌ திருகாவலூர்‌ 
முதலாக எம்பெருமானைப்பாடிப்‌. பணிந்‌ தத்தத்‌ தொடங்கினர்‌. திருத்‌ 
துறையூரில்‌ திருத்துறைகாதர்‌ பால்‌ *தவநெறி' பெற்றுச்‌ (தித்தவடம்‌” 
அடைந்து, திருஈாவுக்கரசு நாயனார்‌ திருப்பணிசெய்த திருத்தலத்தை 
மிதித்திட அஞ்சி ௮ச்சித்தவட மடத்தில்‌ அற்பாத்சசனுகய இறை 
வன்‌ திருவடியை நினைந்து துயின்றனர்‌. 
திரு௮திகைப்‌ பெருமானார்‌ ஒரு திருவிளையாடல்‌ செய்ய அரு 
மைத்‌ திருவுளங்கொண்டு நரைதிரை முதிர்ந்த அந்தணராய்‌ வன்றொண்‌ 
டர்‌ திருமுடியில்‌ தமது திருவடியை வைத்துத்‌ தாமும்‌ தூங்குவார்‌ 
போன்று. தூங்னெர்‌. அதை யறிந்த வன்றொண்டர்‌ (£ ஐயரே | என்‌ 
தலையில்‌ கால்‌ வைத்தி ர என்ன, அவர்‌ 6 என்‌ முதுமையே திசை 
மயங்கச்‌ செய்தது ; 3 பொறுத்தருள்க த்‌ என்று ட படப்‌ ஆரூரர்‌ 
அ, துவிட்டு மற்றொரு விடத்தில்‌ அயில, அங்கும்‌ அதிகைவீரர்‌ கெ 
41 


௩௨௨ - திருத்துருத்திப்புகாணம்‌ 


அவர்‌ : தலையில்‌ திருவடியை வைத்தருள, ஆரூர்‌, நீர்‌ யாரென்ன ? 
அவர்‌ என்னை மீ அறியாயோ ? வென்று மறைந்தருளினர்‌, அது: 
கண்டு அஞ்சி அங்கிருந்தபடியே அதிசைப்‌ பெருமானைப்‌ பாடி. மாணி 
குழி முதலிய தலங்களை வணங்கத்‌ தில்லைககரடைந்து திருக்கூத் துடை 
யானை எல்லையில்லாத காதலோடும்‌ பணிர்து இன்புற்ற வன்றொண்‌ 
டர்‌ கேட்க 4 விண்வாக்கு ஒன்று 6அரூர! நீ அரூரில்‌ ஈம்பக்கம்‌ 
வருக '? வென்று உண்டாயிற்று, அஃதறிந்த நம்பியாரூரர்‌, எம்பெரு 
மானை வணங்க அம்பலத்தைத்‌ துதித்துக்‌ கொள்ளிடஈதி கடந்து 
காழிப்பதியை யடைந்து ஆளுடைய பிள்ளையார்‌ இருவவதாரஞ்செய்த. 
திருஈகரென்று "அதனை மிதிக்க அஞ்சி அதனை வலம்வரத்‌ திருக்கமு 
மலத்தார்‌ புறத்தே காட்சி தந்தருளப்‌ பெற்றுப்‌ பதிகம்‌ பாடித்‌ இருக்‌ 
கோலக்காவை வணங்கினர்‌, பின்னர்‌, அவர்‌ திருப்புன்கூர்‌, மாயூரம்‌, 
வழுவூர்‌, அம்பர்‌, புகலூர்‌ முதலிய தலங்களை வணங்டித்‌ அதித்துப்‌ 
பாடித்‌ திருவாரூர்‌ எல்லையை அடைந்தனர்‌, ஆரூர்த்தியாகர்‌ (காம 
ழைக்க ஆரூரன்‌ வருகின்றான்‌. எல்லோரும்‌ எதிர்‌ சென்றழைமின்‌,' 
என்று நகர மாந்தர்களுக்குக்‌ கனவில்‌ அறிவிக்க, அங்ஙனமே எல்‌ 
லோரும்‌ எழுந்து எதிர்கொண்டு அழைத்தனர்‌. . அவர்கள்‌ அழைக்க 
வந்த .ஆரூரராகிய வன்றொண்டர்‌, திருவாரூர்ப்‌ பூங்கோயிலில்‌ புற்றி 
டங்கொண்ட பெருமானை வணக்கி எழும்பொழுதில்‌ அவ்வன்மீக 
நாதர்‌ இருவாக்கு ஒன்று:  அரூர ! நம்மை உனக்குத்‌ தோழனாத்‌ 
தந்தோம்‌ ; நீ. எப்போதும்‌ மணக்கோலத்தோடு வழங்குக?! என்று 
எழுந்தது. அஅககட்டு அரூர்‌ இது .பெறற்குரியனோ என்று மன 
முரு வணங்கினர்‌. அதுமுதல்‌ எவரும்‌ தம்பிரான்‌ தோழன்‌ என 
- ஆருரரை அழைக்கத்‌ தொடங்கினர்‌. அரூரரும்‌ பூமாலை, சந்தனம்‌, 
புழுகு முதலிய: ௮ணிகளைப்‌ பெற்று அறிஞர்‌ வாழ்த்த விளங்குவா 
ர்ரயினர்‌, அங்கிருந்தே வீதிவிடங்கரைப்‌ காலந்தவருமல்‌ கண்ணீர்‌ 
ஒழுகப்‌ பாடி டட ஆலயத்தையும்‌, பிறதலங்களையும்‌ வணங்கி வரு 
வாராயினர்‌. 


“ இவர்‌ இங்கனமி ருக்க இதற்குமுன்‌ அவின்யு த ழுந்களுவய்‌ 
ட. திருவருளால்‌ கமிலினியார்‌ திருவாரூரில்‌ பதியிலார்‌ குலத்‌ 
திலே. தோன்றினர்‌... அவர்‌ பரவையார்‌ என்னும்‌ பெயர்பெற்றப்‌ 
பேதைப்‌ பருவம்‌ பெதும்பைப்‌ ' பருவமிரண்டும்‌ கடர்திட மங்கைப்‌ 
பருவம்‌ வாய்ந்தனர்‌. அவர்‌ மங்கையர்‌ யாருஞ்‌ சூழப்‌ பூங்கோயிலில்‌ 
புற்நிடங்கொண்ட பெருமானை நாடோறுங்‌ கண்டுகளிக்க வருவார்‌, 


சுந்தரதிர்த்தப்ப்டலம்‌ ௩௨௩. 


ஒரு நாள்‌ ௮ப்பெருமானைக்‌ கண்டு களித்து அவர்‌ திருமுன்‌. பிரியா 
விடை பெற்றுத்‌ திருக்கோயிலுக்கு வெளியே செல்வாராயினர்‌, அது 
போது அப்பரவையாரைத்‌ தம்பிரான்தோழர்‌ விதி கடைக்கூட்டக்‌ 
கண்டு அற்புதமென வியந்து நின்றார்‌, அப்பரவையாரும்‌ நம்பியாளுர 
ரை முருகரோ ? எம்பெருமான்‌ திருவருள்‌ முழுவதும்‌ பெற்றவரோ ? 
வென்று தம்முள்‌ நினைத்துகொண்டு கமது மாளிகையி ற்‌ புகுந்தனர்‌. ்‌ 


அவர்‌ சென்ற பின்னர்‌ ஆரூரர்‌ ௮ங்குள்ளாரால்‌ இன்னாரெனத்‌ 
தெளிந்து அவர்மீது காதல்கொண்டு வருந்தி வன்மீகநாதர்‌ முன்செல்ல 
வள்ளல்‌ தலைவராகிய இவபிரானார்‌ “(நாளையே உனக்கும்‌ அவளுக்கும்‌ 
மணம்‌ முடிப்போம்‌ கவலாதொழிக'' என்று: ௮ருளிச்செய்து ௮ன்றிர 
வே ஆரூரிலுள்ளார்‌ அனைவர்களுக்கும்‌ ௮.றிவித்து இருவருக்கும்‌ மண்‌ 
முடித்தனர்‌. நம்பியாரூரர்‌ பரவையாரோடு கூடி இன்பம்‌ துகர்ந்தனர்‌, 
இவ்வாறு இன்பம்‌ அகர்ந்து நம்பியாளுரர்‌ ஆரூரி லிருக்குகாளிலே 
தேவாதிரியன்‌ மண்டபமணு அங்குக்‌ கூடிய அடியார்களை உளத்தால்‌ 
வணக்கி எம்பெருமான்‌ நிருமுன்‌ சென்றனர்‌. ஆங்கு அடியார்‌ கூட்‌ 
டத்துள்‌ விறன்மிண்டர்‌ என்பார்‌, ௮வர்‌ உளத்தின்‌ தன்மை அறியாது 
அவர்மீது வெகுண்டு தொண்டர்களை வணங்காமல்‌ சென்ற வன்றொண்‌ 
டர்‌ தொண்டர்களுக்குப்‌ புறம்பென்‌ று கூறினர்‌. பின்னரும்‌ அவர்‌ ஆங்‌ 
குள்ளாரால்‌ வன்றொண்டர்‌, எம்பெருமானாகிய சிவபிரானால்‌ ஆளப்‌ 
பெற்ற்வரென்‌.நு அறிந்து அவரை ஆட்கொண்ட எம்பெருமானும்‌ 
அடியார்களுக்குப்‌ புறம்பெனக்‌ கைதட்டுமென்று அத்தொண்டர்களை 
நோக்‌இக்கூற ௮வர்களெல்லோரும்‌ அப்படியே செய்தனர்‌, அதனைத்‌ 
திருவுளக்கொண்ட புற்றிடங்கொண்ட பெருமானார்‌ : வன்றொண்ட்‌ 
ரை நோக்வெருளித்‌ (தில்லைவாழந்தணர்‌! என்று அடியெடுத்துப்‌ பாடி 
அடியார்கள்‌ அனைவரையும்‌ உவப்பிக்க''வென்று அருளிச்‌ செய்தனர்‌. 
வன்றொண்டரும்‌ அவ்வாறே பாடித்‌ தொண்டர்களை மகிழ்வித்து அஃ 
கூட்டத்தின்‌ நடுவில்‌ புகுந்தனர்‌, 


அக்காலத்தில்‌ பரவையார்‌ வீட்டிற்கு வேண்டிய நெல்லைக்‌ கொடுக்‌ 
இன்ற. கட்டளை பூண்டவரான குண்டையூர்க்‌ கஇழவசென்னும்‌ வேளர்‌ 
ளர்‌, ஒரு காள்‌ விளைவு சுருங்கலால்‌ அக்கட்டளை குறைபடவே அதற்கு 
வருத்தமுற்று உண்ணாமல்‌ அயிலும்போது எம்பெருமானார்‌ கனவில்‌ 
தோன்றி “(நென்மலை தந்தோம்‌ ?” வருந்தற்க; வென்றருள, அக்குண்‌ 
டையூர்க்‌ இழவர்‌ எழுந்து எங்கும்‌ சென்மலையாக இருக்கக்‌ கண்டு 


௩௨௪ திருத்திருத்திப்புராணம்‌ 
மஜிழ்ந்‌ ஆ எடுக்க ஆளில்லையே யென்று, உடையவராக வன்றொண்டர்‌ 
பாற்‌ செல்ல, அதற்கு முன்னரே வன்றொண்டரும்‌ அதனை எம்‌ 
பெருமானால்‌ அறிந்துகொண்டு விரைந்து வந்த அக்கழவரையும்‌ கென்‌ 
மலையையுங்கண்டு களித்துக்‌ “(கொடுத்தவரே எடுப்பதற்கு ஆளுங்‌ 
கொடுப்ப?” ரென்று அணிந்‌ து அடுத்துள்ள திருக்கோளிலிப்‌ பெருங்‌ 
கோயில்‌ சேர்ந்‌ து எம்பெருமானை 6 நீளநினைந்தடியே '” னென வெடுத்து 
£ ஆளிலை யட்டித்தரப்பணியே' யெனப்பாடி அவரருளால்‌ பூதங்கள்‌ 
திருவாரூரிற்‌ கொண்டுவரப்பெற்று மழ்ந்தனர்‌, பின்னர்த்‌ திருநாட்‌ 
டியத்தான்‌ குடியிற்சென்று கோட்புலி நாயனார்‌ “ தமது புதல்வியர்க 
ளாதிய சிங்கடி, வனப்பகை இருவரையும்‌ தொழப்பண்ணி, ஏவல்செய்ய 
ஏற்றுக்கொள்ள வேண்டு?? மென்று பணிந்தபோது வன்றொண்டர்‌ 
அவர்களைத்‌ தம்புதல்வியர்களாகக்சொண்டு பதிகத்தில்‌ சிறப்பித்துப்‌ 
பாடித்‌ திருகாட்டியத்தான்‌ குடிப்பெருமானை வணங்கினர்‌, 

பின்‌ வலிவலம்‌ வந்து வணங்க எங்கள்‌ தவெபெருமானை வலிவலத்‌ 
திற்‌ 6 கண்டே”'னென, அருந்தமிழ்‌ பாடித்‌ திருவாரூரை யடைந்தனர்‌. 
பங்குனித்‌ திருகாள்வர ஆரூரர்‌ பரவையார்‌ வேண்டுகோளுக்கு இசைந்து 
இருப்புகலூரிற்‌ சென்று எம்பெருமானார்‌ அருளால்‌ செங்கல்‌ பொன்னா 
கக்‌ கண்டு அதைப்பெற்று அதனால்‌ “பாடுவாரெல்லாம்‌ பிறரைப்பாடாது 
எம்பெருமானையே பாடல்‌ வேண்டு? மெனப்‌ பாடி. மூழ்ந்து திருப்பனை 
யூர்‌ வந்தனர்‌. அங்கு அவர்‌ எம்பெருமானார்‌ திருகடங்‌ காட்டக்கண்டு 
ம௫ழ்ந்து பாடி ஆங்கு நின்றம்‌ திருவாரூர்‌ வந்து அமர்ந்திருந்தனர்‌. 
௮ங்இருந்தபடியே ஆரூரர்‌ அதைச்‌ சுற்றிய பிற தலங்களையுங்கண்டு 
அதித்து வந்து பரவையாரோடு கலந்து ம௫ழ்ந்திருந்தனர்‌. பின்னர்‌ 
நன்னிலத்துப்‌ பெருங்கோயில்‌, திருவீழிமிழலை முதலிய பல தலங்‌ 
களையும்‌ வணங்கிப்‌ ஆரூரர்‌ பாடி வந்தனர்‌. பின்‌ வன்றொண்டர்‌ 
இருவாஞ்சியம்‌, திருநறையூர்ச்‌ சத்தீச்சுரம்‌ முதலியன வணங்கி 
அரிரிற்‌ கரைப்புத்தூரிற்சென்று ஆங்கே புகழ்த்துணை நாயனார்‌ அருள்‌ 
பெற்ற அருமைத்திறம்‌ பாடி வணக்கி இடையுள்ள தலங்களை வணங்‌ 
க்கொண்டு திருவாவடுதுறையிற்‌ சென்று அங்குக்‌ கோட்செக்கட்‌' 
சோழகாயனார்‌ அருமைத்திறம்‌ நெப்பித்‌தப்‌ பாடித்‌ திருவிடைமருதூர்‌, 
இருநாகேச்சுரம்‌, திருக்கலயநல்லூர்‌, குடமூக்கு, திருவலஞ்சுழி, நல்‌ 
லூர்‌, திருச்சோற்றுத்‌ துறை, திருக்கண்டியூர்‌, திருவையாறு, திருப்பூர்‌ 
அருத்தி ஆதிய தலங்களை வணக்கிக்கொண்டு வந்து, ஜி 
லில்‌ எம்பெருமானை இலற்ஞ்சித் பின்‌: 


சுந்தாதீர்த்தப்படலம்‌ ௩௨௫ 


அப்போது மழபாடியில்‌ எழுந்தருளிய பெருமான்‌ ஆங்கெழுக்‌ 
தருளி மழபாடி நினைக்க மறந்தனையோ? வென்று மறைத்தருள, 
வன்றொண்டர்‌ - உடனே எழுந்து காவிரியின்‌ வடபால்‌ சென்று 
அம்மழபாடியில்‌ 6 பொன்னார்மேனி,!' பாடித்‌ தொழுதனர்‌. பீன்‌ 
அரூரர்‌ திருவானைக்கா சென்று சோழன்‌ பதக்கத்தை எம்பெருமான்‌ 
பெற்ற இறம்பாடி வணங்கத்‌ திருப்பாச்சிலாச்‌ சரொாமஞ்சென்று 
பொருட்‌ காதல்கொண்டு முறைப்பாடுடையார்போல்‌ எம்பெருமானைப்‌ 
பாடிப்‌ பொருள்‌ பெற்றுத்‌ இருப்பைஞ்ஞ்லியிற்‌ சென்று வணக்கி 
ஆங்கு நின்றும்‌ ஈங்கோய்மலை, பாண்டிக்கொடுமுடி முதலியன வணங்‌ 
இப்‌ பாடி, ஆங்கு நின்றும்‌ போய்க்‌ கொங்கு நாட்டிலுள்ள தலங்கள்‌ 
முற்றும்‌ வணக்கி, இங்குள்ள திருப்பேரூரை யடை ந்தனர்‌. பேரூரில்‌ 
இருகடனஞ்‌ செய்தருளும்‌ பெருமானார்‌, சமது தோழராகப வன்‌ 
றொண்டர்‌ வருகன்றதைத்‌ திருவுளத்திற்கொண்டு மண்வெட்டியை 
யெடுத்துத்‌ தோளிற்சேர்த்து உமையாளும்‌, மைந்தர்களும்‌ உடன்வர 
உழவுத்‌ தொழில்புரிய அங்கொரு வயலிற்‌ புகுந்தனர்‌. அஃதைறியாத 
வன்றொண்டர்‌ திருக்கோயிலை யடைந்து எம்பெருமானைக்‌ காணாமல்‌ 
தேடி வருந்தினர்‌. 

அத நோக்கிய நந்திபெருமான்‌ அவ்வாளூருக்குப்‌ பேரூர்ப்‌ 
பெருமான்‌ சென்ற விடத்தைக்‌ கடைக்கண்ணால்‌ அறிவிக்க அறிந்து 
கொண்ட வன்றொண்டர்‌ எம்பெருமான்‌ வயலிற்‌ புகுந்து மள்ளத்‌ 
தொழில்‌ புரிவது என்னோ ? வென்று புன்சிரிப்பு கொண்டு அவ்‌ 
வயற்‌ பக்கமே சென்றனர்‌. அப்போது பேரூர்ப்‌ பெருமானார்‌ மண்‌ 
வெட்டியைக்கொண்டு மள்ளத்தொழில்‌ புரிவாராயினர்‌, ஆங்க எம்‌ 
பெருமானார்‌ திருவிளை யாட்டாக உழவுத்தொழில்‌ செய்வதைக்‌ கண்டு 
மடழ்ந்த வன்றொண்டர்‌ எதிர்சென்று வணங்கெ எம்பெருமானார்‌ 
பார்ப்பான்‌ ஒருவன்‌ பறையனை வணங்கினானென்று ஈகையாடினார்‌ 
தம்பிரான்‌ ரோழராகயெ ஆரூரர்‌, அடிகாள்‌ ! நீர்‌ இவ்வயலிற்‌ றொழில்‌ 
செய்யவந்த திருவுளந்தான்‌ யாதோ? அறிலேனே உமது பெருமை 
சங்கே ? உமக்குக்‌ கூலிகொடுப்பார்‌ யார்‌? என்று இன்னுஞ்‌ சிலவாக 
நகைமொழிகளைக்‌ கூறினர்‌. அப்போதே பேரூர்ப்‌ பெருமானார்‌ அவ்‌ 
வுருவத்தை மாற்றித்‌ இருக்கோயிலிற்‌ சென்று திருடடங்காட்டியருள 
அப்பெருமானார்‌ அருள்‌ நடத்தைத்‌ தமது கண்குளிரக்கண்டு மகிழ்ந்து 
பாடிப்‌  பிரியாவிடைபெற்று அப்பேரூர்‌ நின்றும்‌ திருவெஞ்சமாக்‌ 
கூடல்‌ என்னுந்‌ தலத்தை யடைந்து இறைவனைப்‌ பாடிப்‌ பணிந்து 


கட்ச திருத்துருத்‌ திப்புராணம்‌ 


அதனை விட்டுச்‌ சோழனாட்டில்‌ வந்து. கற்குடி, அறைமேற்றளி, இன்‌ 
னம்பர்‌, புறம்பயம்‌ முதலியன பணிந்து பாடிக்‌ கூடலையாற்றார்‌ அடைர்‌ 
அம்‌ அங்குச்‌ செல்ல வழி அறியாது திருமுஅகுன்றம்‌ நோக்கி ஈடந்த 
னர்‌, ஆங்கே எம்பெருமானார்‌ உமையாளோடு வழி நின்று ஆரூரர்‌ 
கூடலையாற்றாருக்கு வழி கேட்க, இதுவே வழியென்று சொல்லி ' 
'வன்றொண்டரை அழைத்துப்போய்‌ அக்கூடலை அற்றூாரை அடை 
வித்து மறைந்தருளினர்‌, 

அதுகண்ட அரூரர்‌,அவ்வற்புதந்‌ தோன்றக்‌ கூடலையாற்றார்‌ இறை 
வனைப்‌ பாடிப்‌ பணிந்து திருமுஅகுன்‌ நிற்‌ சென்று எம்பெருமானிடம்‌ 
பன்னீராயிரம்‌ பொன்பெற்று மச்சம்‌ வெட்டிப்‌ பழமலைப்‌ பெருமானரு 
ளால்‌ ஆரூர்த்‌ திருக்குளத்தில்‌ எடுத்துக்கொள்ள மணிமுத்தாற்றில்‌ 
இட்டு அங்கு நின்றும்‌ போய்க்‌ கடம்பூரை வணங்கித்‌ தில்லையில்‌ வந்து 
பேரூரிற்கண்ட பெருமையை வைத்தப்‌ பாடித்‌ திருக்கருப்பறியலூர்‌, 
திரு ண்ணிப்படிக்கரை, வாளொளிப்புற்றார்‌, திருக்கானாட்டுமுள்‌ ஞர்‌, 
எதிர்கொள்பாடி. திருவேள்விக்குடி , ஆய தலங்களை வணங்கிப்‌ பாடித்‌. 
திருத்துருத்தி. அடைந்து ஆங்கே சின்னாள்‌ தங்கிச்‌ சொன்னவாறறிவா 
ரைப்‌ பரவித்‌ இருமணக்கோலக்சண்டு. மகிழ்ந்து பிறதலங்களையும்‌ 
வணங்கிக்‌ கொண்டு திருவாரூரடைந்தனர்‌. ்‌ 


பரவையார்‌ தமது (:இருமனையில்‌ எழுந்தருளிய வன்றொண்டரை 
எதிர்பணிர்து எம்மையும்‌ மறவாதிருந்தீரோ ? என்ன, -௮ச்சுந்தரப்‌ 
பெருமானார்‌ (/திருமூதுகுன்றர்‌ அருளிய பன்னீராயிரம்‌ பொன்னையும்‌ 
_ மாணிமுத்தாற்றிலிட்டு வந்தனம்‌, அனை முற்றும்‌ மேலைத்‌ திருக்குளத்‌ 
தில்‌ எடுத்துத்‌ தருகின்றோம்‌ வருக!" வென்று அம்மையாரை அழைத்‌ 
அப்போந்து அக்குளத்தில்‌ வடகம்‌ பாகத்தில்‌ இ றங்கித்‌ தடவினார்‌. அவ்‌ 
விடத்தில்‌ ஆரூரர்‌ காணாமையால்‌ பரவையார்‌ நகையாடக்கண்டு மனம்‌ 
புழுங்கி எம்பெருமானைப்‌ பாடிப்‌ பொன்‌ முழுஅம்‌ பெற்று இங்கெழுர்‌ 
தருளிய மூத்த பிள்ளையார்‌ மாற்றுரைத்துக்‌ காட்டக்‌ கொண்டு பாவை 
யாரோடு சின்னாள்‌ ஆங்கு இருந்தனர்‌. சலாட்‌ சென்ற பின்னர்‌ ஆரூரர்‌ 
திருஈள்ளாற, திருக்கட வூர்‌, மயானம்‌ திருவலம்புரம்‌, திருச்சாய்க்காடு, 
திருவெண்காடு, திருகனிபள்ளி முதலிய தலங்களைப்‌ பணிந்த திருநீடூர்‌ 
மறந்துபோக மீண்டும்‌ நினைந்‌ து வர்‌. 'பணியாவிடலாமே''எனப்பாடிப்‌ 
பணிந்து: திருப்புன்‌ கூரிற்‌ சென்று எம்பெருமானைப்‌ பணிந்து திருக்‌ 
கோலக்கா என்ற தலத்தை அடைய ஆங்கே பெருமானார்‌ எதிர்கரட்‌டி - 


சு,ந்தாதீர்த்தப்படலம்‌ ஐயனே 


தந்தருளப்‌.பணிர்‌து திருஞானசம்பர்தமூர்த்தி நாயனாருக்குப்‌ பொற்‌ 
ருளம்‌ அருளியகைச்‌ சிறப்பித்துப்‌ பாடினார்‌. 

பின்னர்‌ ஆரூரர்‌ சீகோழிப்பதியை வலம்வந்து திருக்குருகா வூருக்‌ 
குப்‌ போக அவர்‌ பசி வருத்தங்கண்ட எம்பெருமானார்‌ வழியிடையே 
பொதிசோறு கொண்டு தடாக முண்டாக்இிப்‌ பந்தலுமிட்டுக்கொண்டு 
இருந்தனர்‌. அவ்வழியே வருஒன்‌ ற வன்றொண்டரை அப்பெருமானார்‌ 
“உண்டு களை தீர்ந்து போகலாமென்று கூற அத்தொண்டரும்‌ ௮ப்பொதி 
சோறு உண்டு நீரும்‌ அருந்தி களை தீர்ந்து அப்பந்தலில்‌ அயிலவே எம்‌ 
பெருமானார்‌ அப்பந்தலுடன்‌ மறைந்தருளினர்‌. அயின்று எழுந்த வன்‌ 
றெண்டர்‌ **இத்தனையாமாற்றை அறிந்திலே'' னென்று வெள்ளடைப்‌ 
பெருமானை வியந்துபாடி வணங்கித்‌ திருக்கழிப்பாலை, திருத்தில்லை, திருத்‌ 
தனைநகர்‌, திருகாவலூர்‌, தண்டக நாட்டிலுள்ள திருக்கழுக்குன்றம்‌ 
முதலிய பலதலங்களையும்‌ வணங்கிக்கொண்டு திருக்கச்சூரை யடைந்து 
எம்பெருமானைப்‌ போற்றிப்‌ பசியால்‌ வாடித்‌ திருக்கோயில்‌ திருமுன்‌ 
னாக இருந்தனர்‌, சிவபெருமானே ஓர்‌ ௮ந்தணராய்‌ வீடுதோறும்‌ 
போய்ப்‌ பலியேற்றுவந்து தமக்களித்தருள அச்சோறுங்‌ கறியும்‌ உண்டு 
அரூரர்‌ அந்தணர்‌ கருணையை வியந்திருக்க அந்தணராய்‌ வந்தார்‌ ஆங்கே 
மறைந்தருளினார்‌. அதனைக்கண்ட வன்றொண்டர்‌ அச்சமுற்று எம்‌ 
பெருமானைப்‌ பாடித்‌ துதித்தனர்‌. 

அதன்‌ பின்னர்‌ ஆரூரர்‌ எம்பெருமான்பால்‌ பிரியா விடைபெற்று 
ஆங்குள்ள பல தலங்களையும்‌ வணகங்கிக்கொண்டு காஞ்சிமாரகாஞ்‌ 
சென்றனர்‌. அந்நகரத்தார்‌ எதிர்கொண்டழைக்க, அவர்களுடன்‌ 
வன்றொண்டர்‌ திருக்கோயினுள்ளே போய்‌ ஏகாம்பரரை வணக்‌இ 
பாடித்‌ திருமேற்றளி, ஓணகாந்தன்‌ நளி, கச்யெனேகதங்காவதம்‌, பனன்‌ 
காட்டூர்‌, திருமாற்பேறு, திருவல்லம்‌ முதலிய தலங்களைப்பணிந்து திரு 
காளத்திப்‌ பெருமானை வணங்கித்‌ திருக்கண்ணப்பர்‌ பாதமும்‌ பணிந்த 
னர்‌. அதன்‌ பின்னர்‌ அவர்‌ நந்தி:பருப்பதம்‌, திருக்கேதாரம்‌ முதலி 
யன பணிந்துபாடித்‌ திருவொற்றியூர்‌ வந்து வள்ளற்பெருமானை கெஞ்‌ 
சுருஜப்‌ பாடி. அத்திருக்கோயிலின்‌ . புறத்தேவர்‌த இருந்தனர்‌..! அப்‌ 
போது தொண்டை நாட்டிலே ஞாயிறு: என்ற ஊரிலே வேளாளர்‌ குலத்‌ 
திலே ஞாயிறுழெவர்‌ பால்‌ உதித்த ௮னிந்திதை யான - சங்கிலியார்‌ 
மங்கைப்‌ பருவழுற்று. வளரக்கண்டு அவர்‌. தந்தையார்‌ மணம்பேசு 
தலை அறிய்‌, வர்‌ வருந்தி. வீழ்ந்தனர்‌. “அதுகண்ட தர்ய்தர்தையார்‌ 0 
அம்மணம்‌ பேசுதலை விடுத்தனர்‌. இஃதறியாத பழயமுறைமையுள்ளா 


௩௨௮ திருத்துருத்திப்புராணம்‌ 


ஜெருவன்‌ முதியோர்களை விடுத்து மணம்‌ பேசி மாய்ந்தனன்‌. இனி 
அவர்‌ ௮ங்கிருத்தல்‌ கூடாதென்று தருவொற்றியூரை அடைந்து தனி 
மாடமும்‌ ௮ தற்கு வேண்டி ய செல்வங்களும்‌ தந்தையாரை அமைத்துக்‌ 
சொடுக்கச்‌ செய்து அதில்‌ தோழியருடன்‌ அமர்ந்து எம்பெருமானுக்‌ 
குத்‌ திருத்தொண்டு இயற்றுவாராயினர்‌. ஒரு நாள்‌ சங்‌இலியார்‌ வழக்‌ 
கப்படித்‌ திருக்கோயில்‌ மண்டபத்தில்‌ திரையின்‌ உள்ளே இருந்து 
இரு:ராலை கட்டி அத்திரை நீக்கித்‌ தோழியர்பால்‌ எம்பெருனுக்குக்‌ 
கொடுத்துவிட்டு அத்திரையிஐ. ள்ளே மின்போல மறைந்தனர்‌, அங்க 
னம்‌ மறைந்த சங்கிலியாரை அரூரர்‌ ஊழ்முறையால்‌ கண்டனர்‌. ஆரூரர்‌ 
சங்கலியாரைக்‌ கண்டபோதே அவர்மீது அடங்காக்‌ காதல்‌ உண்‌ 
டாக இறைவன்‌ அருள்வழியே வந்த இருவருள்‌ ஒருவர்‌ பரவையார்‌, 
மற்றொருவர்‌ இச்சங்கலியார்‌ போலுமென்று வியந்து இறைவன்‌ முன்‌ 
னர்‌ வந்தனர்‌, ஆங்கே நாவலூரர்‌ எம்பெருமானை கோக்க “இறைவா ! 
உன்னையன்றி அறியாத என்னுள்ளத்தைத்‌ திரிவித்த அப்பரவையைப்‌ 
போல்‌ ஈண்டும்‌ ஒருத்தி ஆயினள்‌. அடியேன்‌ இனி எண்ணுன்றது 
ஒன்றுமில்லை. யான்‌ என்‌ செய்வே''னென்ற வணங்னெர்‌. வள்ளல்‌ 
பெருமானார்‌ “இன்றிரவே மணம்‌ பேசி முடிப்போ!” மென்று வாக்களித்‌ 
அச்‌ சங்லியாரிடஞ்‌ சென்று அவர்‌ உடன்பாடு பெற்று ஆரூரக்கு 
அறிவித்து ஆரூரர்‌ வேண்டிக்கொண்டபடியே மதிழமரத்தின்‌ அடி யின்‌ 
கீழ்‌ வீற்றிருந்தருசரி ஆம்‌2க சங்கிலியாரைப்‌ பிரியனென்று ஆரூர 
ரைச்‌ சத்தியஞ்செய்து கொடுக்கச்செய்தனர்‌. அதனால்‌, இருவருக்குர்‌ 
திருமணம்‌ நிறைவெய்தவே வன்றொண்டர்‌ ௮ங்கே சங்லியாருடன்‌ 
கூடி இன்புற்று இருந்தனர்‌. ்‌ 

பின்னர்‌ ஒருகாள்‌ நம்பி யாரூரர்‌ வசந்தகாலத்திலே திருவாரூரில்‌ 
வள்ளல்‌. தலைவனா தீபாகேசப்‌ பெருமான்‌ திருவுலாக்‌ காட்சியில்‌ 
நினவு கொண்டு :' பத்திமையுமடிமையு *' மென்று எடுத்துப்‌ பாடி 
பிரிவுக்கு வருந்தித்‌ தருவொற்றியூரை விட்டகலவே சபதந்தவறினமை 
யால்‌ இருவிழிகளும்‌ தெரியாமல்‌ போக மயக்க. எம்பெருமானை 
6மருந்தொன்று£அருளப்‌ பாடவும்‌, அவ்வொற்றியூரர்‌ ௮ருளாது வாளா 
இருந்தனர்‌. அதுகண்ட ஆரூரர்‌ வழிச்‌ செல்வார்‌ வழிகாட்டிட வந்து 
இருமுல்லைவாயிலை அடைந்து (“சங்கிலிக்காக என்‌ கண்‌ கொண்டா” 
யென்று பாடி வணங்கித்‌ திருவெண்பாக்கம்‌ வந்து அங்கு எழுந்தருளிய 
பெருமானைக்‌ “கோயிலுளீரோ ?? என்று கூறினர்‌. எப்பெருமானும்‌ 
£(உளோம்‌ போ”! ரென்று கோல்‌ 'ஒன்று: கொடுத்தருள, ஆரூரர்‌ 


சுந்தரதீர்த்தப்படலம்‌ ௩௨௯ 


அதனைப்‌ பெறாஅ எதிந்திட்டார்‌, மீட்டும்‌ அப்பெருமான்‌ எதிரே வீ 
னன்‌. அக்கோல்‌ நந்தி யிடைப்பட்டுப்‌ புண்படுத்தியது. பின்னர்‌ வன்‌ 
றொண்டர்‌ அக்கோலையே கைக்கொண்டு திருவாலங்காடு, திருவூற லென்‌ 
னுர்‌ தலங்களை வணங்கிப்பாடித்‌ திருக்கச்சி பேகம்பத்தில்‌ வந்து ஏகாம்‌ 
பரநாதரைப்‌ பாடித்‌ துதித்து ஒரு கண்‌ பெற்றுக்கொண்டு திருவாமாத்‌ 
தூரை அடைந்து போற்றித்‌ தொண்ட நாடு கடந்து நாட்டில்‌ திரு 
வரத்துறை யென்னுந்‌ தலத்தை அடைந்தனர்‌, ஆங்கு எழுந்தருளிய 
அரத்துறை நாதரை அன்புடன்‌ பாடிப்‌ பணிந்து அப்பால்‌ பல தலங்‌ 
களையும்‌ வணங்‌இக்கொண்டு காவிரியைச்‌ சார்ந்து அதின்‌ மூழ்கித்‌ 
திருவாவடுதுறையில்‌ வந்து  கங்கைவார்‌ சடையாய்‌ * என்று 
கோமுத்தி நாதனைப்பாடி வணங்கெர்‌. வன்றொண்டர்‌ அத்தலத்தை 
விட்டு எழும்போது திருவொற்றியூரில்‌ செய்த சபதந்‌ தவறினமையால்‌ 
கதிர்போல்‌ ஒளி விளங்கா கின்ற தமது திருமேனி அழகு குன்றிக்‌ 
கரிபோல்‌ கருகக்‌ கண்டு மிகக்‌ கவலையுற்று இதனைப்‌ பரவை கண்டால்‌ 
என்‌ சொல்லுவாள்‌ ? இவ்வுலகர்‌ தாம்‌ பார்த்தால்‌ என்‌ நினைப்பார்‌ ? 
எம்பெருமானார்‌ அருள்‌ இருந்தபடி தான்‌ இதுவோ ? ஆனாலும்‌ யாவ 
ரும்‌ அறியாதபடி எழுந்த இந்த நோய்‌ திருத்துருத்தியை ன 
நம்மைவிட்டு ௮கன்றோடு மெனத்துணிக்தனர்‌. 2 

அவ்வாறு துணிந்து எழுந்த நம்பியாரூரர்‌ திருத்‌ அருத்திச்‌ சொன்ன 
வாறறிவார்‌ திருத்தொண்டர்கள்‌ எதிர்கொண்டு வணங்கச்‌ சென்று 
திருக்கோயில்‌ எதிர்தோன்றக்‌ கண்டு கைகுவித்துக்‌ கோபுரத்தின்‌ 
முன்னே வணக்கத்‌ திருக்கோயிலுள்ளே புகுந்து திருமுன்‌ வணக்கஞ்‌ 
செய்து வலங்கொண்டு மீட்டும்‌ இறைவர்‌ திருமுன்‌ பன்முறை விழுந்து 
பணிந்து எழுந்து கைகுவித்து நின்று கண்களின்‌ நீர்‌ பொழியவும்‌, 
மெய்‌ சிலிர்க்கவும்‌ எம்பெருமானே ! அடியேன்மீது தலை ௮ளிசெய்து 
தீராத இந்நோயைத்‌ தீர்த்தருள வேண்டுமென்று விண்ணப்பஞ்‌ செய்த 
னர்‌.வள்ளலாராகிய சொன்னவாறறிவார்‌ அவர்பால்‌ இரங்கியருளி அன்‌ 
பனே! வருந்தற்க! இக்கோயிலுக்கு வடபாகத்திலுள்ள தாமரைத்‌ தடா 
கத்தில்‌ முழுகுக?? வென்று திருவாய்‌ மலர்ந்தருளினர்‌.  ௮வ்வருமைத்‌ 
இருவாக்கைக்கேட்ட வன்றொண்டர்‌ தம்மைத்‌ தொடர்க்த இப்பிணி 
இன்றோடு ஓழிந்ததெனத்‌ அணிந்து வடகுளத்தின்‌ மேலைத்‌ அறையி 
லிறங்‌கி எம்பெருமானை நினைந்து முழுகவே இளஞ்சூரியனைப்‌ போலத்‌ 
திப்பியமான திருமேனி பேரழகுபெற்று விளங்க எழுந்து அக்கரை 
மேல்‌ நின்றனர்‌. அப்போது வன்றொண்டர்‌ திருமேனி முன்னை யினும்‌ 

42 


௩௩௦ திருத்‌ அருத்திப்புராணம்‌ 


பேரழகுற்று விளங்குவதைக்‌ கண்ணுற்ற உலகோசெல்லாம்‌ வியப்புற்று 
வாழ்த்தியிட (: மின்னுமாமேக '* மென்று எடுத்துத்‌ திருவேள்விக்‌ 
குடியையும்‌, திருத்‌ துருத்தியையும்‌ சேர்த்துக்‌ ததித்துச்‌ சொன்னவா 
றறிவாரை மீட்டும்‌ பணிந்து ம௫ழ்ந்து சிலகாள்‌ அத்தலத்திலேயே தங்‌ 
கனர்‌. அ௩ங்இருந்தபடியே திருநாவலூரர்‌ பல தலங்களையும்‌ வணக்க 
வந்து சொன்னவாறறிவார்‌ திருமுன்‌ பிரியாவிடை பெற்றுக்கொண்டு 
பிரிந்து திருவாரூரை அடைந்தனர்‌, ஒற்றைக்‌ கண்ணுடன்‌ வந்த வன்‌ 
ஜொண்டர்‌. திருவாரூரில்‌ மாலைப்‌ பொழுதில்‌ £ பரவையுண்மண்டனி ' 
யென்னும்‌ கோயிலில்‌ புகுந்து “ தூவாயா ”' என்று எடுத்துப்‌ பாடித்‌ 
திருமூலட்ட காதரை வணங்கி அன்று நடுயாமத்திலே கைக்களை 
தோன்ற 6 குருகுபாய'” என்று பாடிப்‌ பின்‌ ££ மீளாவடிமை '' யென 
எடுத்து “£ அளூரீர்‌ . வாழ்ந்து போதீரே ** என முடித்து வருத்தமுற்று 
வணங்கப்‌ புற்றிடங்கொண்ட பெருமான்‌ தம்மீது திருவருள்‌ செய்யவே 
மற்றைக்‌. கண்ணையும்‌ பெற்று ம௫ழ்ந்து தேவாசிரியன்‌  மண்ட்பத்தை 
அடைந்தனர்‌. இவர்‌ இங்கனம்‌ இருக்கப்‌ பரவையார்‌ திருவொற்றி 
யூரிலே ஆரூரர்‌ சங்லெியால்‌ தொடக்குண்டமையைக்‌ கேட்டுப்‌ பிணக்‌ ' 
இப்‌ மனம்‌ புழுங்கி அன்றிரவில்‌ தூங்காதவ ராயினார்‌. வன்றொண்டர்‌ 
பரிசனங்கள்‌ வழக்கப்படிப்‌ பரவையார்‌ அகத்துக்குச்‌ செல்ல அவர்‌ 
வெகுண்டதை அறிந்து அங்கு நில்லாது மீண்டனர்‌, அதை அறிந்த 
ஆரூரர்‌ பரவையார்‌ ஊடலைப்‌ பலவகையாலும்‌ தீர்க்க முயன்றும்‌ முடி 
யாமையை உணர்ந்து புற்றிடங்கொண்ட பெருமானை வரங்கடந்து 
அடிகேள்‌ ! தாமே எழுந்தருளிப்‌ பாவையின்‌ ஊடலைத்‌ தணித்தருளா 
.. தொழியின்‌ என்‌ உயிரும்‌ இன்றே ஒழியுமெனப்‌ பன்முறையால்‌ முறை 


யிட்டு வணங்கினர்‌. 


வள்ளற்‌ ப அவர்பால்‌ இரக்கமுற்று அவர்‌ முன்னே 
தோன்‌ றியருளி அ! இன்றிரவே யாம்‌ தூ அபோய்ப்‌ பரவை 
யின்‌ ஊடலை மாற்றுவோம்‌ ! அதற்காக நீ ! கவலாதொழிக * வென்று 
திருவாய்‌ மலர்ந்தருளித்‌ திருவாரூர்‌ வீதிவழியே ஒரு முறையன்றி 
இருமுறைசென்‌.று பரவையார்‌ ஊடலைத்‌ தீர்த்து இருவரையும்‌ கூட்டி 
யருளினர்‌. ஆரூரர்‌ வேறு ஏவலாளர்‌ இன்மையால்‌ பரவையார்‌ அகத்‌ 
தில்‌ தொண்டு செய்ய வந்த தொண்டர்‌ கூனையும்‌, குருட்டையும்‌ 
நீக்த எவல்கொண்டு பரவையாே 2ராடுகூடி மகிழும்‌ நாளில்‌ வன்றொண்‌ 


டர்‌. செல்வத்‌. திருவாரூர்‌ வள்ளற்‌ பெருமானைத்‌ தூது போக்கிய 


சுந்தாதிர்த்தப்படலம்‌ ங்கக்‌ 
சொல்‌, உலகெல்லாம்‌ பரவவே அதனை ஏயர்கோன்‌ கலிக்காமர்‌ கேட்டு 
வருத்த முற்றதை அறிந்த ஆரூரர்‌, புற்றிடங்கொண்ட பெருமான்‌. . 
திருமுன்‌ சென்று அக்கலிக்காமர்‌ நட்பினை ப்பெற அருள்‌ செய்யும்படி - 
வேண்டினர்‌, அதனால்‌ வள்ளற்‌ பெருமான்‌ திருவருளால்‌ கலிக்காம 
ருக்கு வயிற்றுவலி வந்திடப்‌ பொறுக்க முடியாமல்‌ தவபெருமானை 
நினைந்து வருந்திட அவர்‌ கனவில்‌ எம்பெருமான்‌ தோன்றி. * ஆரூரன்‌ 
அகற்றுவன்‌ ? என்று திருவாய்‌ மலர்ந்தருளக்‌ கலிக்காமர்‌ கடவுள்‌ 
அருமை அறியாது * பணி கொண்டவன்‌ இப்பிணி போக்குதல்‌ 
வேண்டா ? வென்று நினைந்து தமது வயிற்றை வாள்‌ கொண்டு கழித்‌ 
தனர்‌, அதற்குள்‌ ஆரூரர்‌ வள்ளற்‌ பெருமான்‌ கட்டளையால்‌ கலிக்கா 
மர்‌ இல்லத்திற்குச்‌ சென்று அவர்‌ இடந்த நிலையைக்‌ கண்டுதாமும்‌ அவ்‌ 
வாறாக எண்ணி அவர்‌ கைவாளைப்‌ பற்றியிட அதற்குள்‌ களிக்காமர்‌ 
உடலில்‌ ஓர்‌ ஊறுபாடு இன்றி எழுந்து கைவாளைப்‌ பிடித்துக்கொள்ள . 
இருவரும்‌ அளவளாவி அகலா நண்பர்‌ ஆயினார்‌. அது கண்டு: உல. 
கோர்‌ வாழ்த்தினர்‌. 
பின்னர்‌ ஆரூரர்‌ கலிக்காமருடன்‌ இருப்புன்கூரில்‌. - செல்ல 
6 அந்தணாளன்‌ ” என்றெடுத்‌அப்‌ பாடிச்‌ சிவலோக நாதரைப்‌ பணிந்து 
பிரியா விடைபெற்று அவருடன்‌ திருவாரூரில்‌ போய்‌ அமர்ந்தனர்‌. 
அந்நாளிலே கலிக்காமரும்‌ விடைபெற்றுத்‌ தமத ஊருக்குச்‌ செல்லவே 
ஒருநாள்‌ மலை நாட்டிலே கொடுக்கோளூரிலே 4 கழறிற்றறிவா ரென்று 
காரணப்‌ பெயர்பெற்ற சேரமான்பெருமாளானவர்‌ பூசையின்‌ முடி 
வில வழக்கப்படியே இறைவனார்‌ திருச்சிலம்பொலி கேளாது ஒழிய 
அதற்கு அஞ்சி நின்ற பெருமாள்‌, எம்பெருமானார்‌ 6 அம்பலத்தில்‌ 
ஆரூரன்‌ பாடலைக்‌ கேட்டிருந்த படியால்‌ யாம்‌ தாழ்த்தன '' மென்று 
அருளிச்‌ செய்யக்‌ கேட்டு, “ஆரூரனை நினைப்பித்தது எம்பெருமானார்‌ . 
திருவருளே என்ற னிதன்‌ அப்பொழுதே எழுந்து சேனைகளுடன்‌ 
தில்லையில்‌ வந்‌. து நடேச வள்ளலை வணங்கி ஆரூரரைக்‌ காணவேண்டித்‌ 
திருவாரூரை அடைந்த புற்றிட க்கொண்ட பெருமானைக்‌ கண்ணுற்று 
மகிழ்ந்து வணம்கேர்‌. அப்போது வன்‌ க்கட்‌ திருகாகையிற்‌ 
போய்க்‌ காசோணப்‌ பெருமான்‌ 6 பத்தார்‌ புக்கு '* என்று எடுத்துப்‌ 
பாடிப்‌ பணிந்து. பல மணிகள்‌, குதிரை, பல வாசனைப்‌ பொருள்கள்‌ 
முதலிய வெல்லாம்‌ பெற்றுத்‌ ல வந்து சேரமான்‌. பெருமா 
ளைக்‌ கண்டு அளவளாவிப்‌ புற்றிடங்‌ , கொண்டாரை அச்சேரறாடன்‌ 
வணங்கி அவர்‌ அருளாள்‌ டட... ரம்‌”? எனப்‌ .. பெற்‌; று 


8௩௨ இருத்துருத்திப்புராணம்‌ 


அவரைப்‌ பரவையார்‌ அகத்திற்கு அழைத்துச்‌ சென்று விருந்திட்ட 
னா, 
்‌ பின்னர்‌ ஆரூரர்‌ அச்சோருடன்‌ பல தலங்களை வணங்க எழுந்து 
மீட்டும்‌ காரோணஞ்‌ சென்று வணங்இ அக்கருந்து திருமறைக்‌ காட்‌ 
டிற்‌ போய்‌ (: யாழைப்‌ பழித்தன்ன * என்று எடுத்துப்பாடி மறைக்‌ 
காடர்‌ மணவாளக்‌ கோலங்கண்டு வணங்கிக்‌ கோடிக்‌ குழகர்‌ தலத்தை 
அடைந்து “' கடிதாய்‌? என்று எடுத்துப்‌. பாடி அமிர்த கடேசரை 
வணங்கி அங்கு நின்று அகன்றபோய்ப்‌ பாண்டி நாட்டிலே இருப்புத்‌ 
தாசை அடைந்து திருத்தனி நாதரை வணங்கி அலவாயில்போய்‌ அழ 
கனை வணங்கித்‌ திருப்பூவணத்தில்‌ பூவண நாதரைத்‌ “£ இருவுடையா ?' 
சென்று எடுத்துப்பாடி வணங்‌ திருவாப்பனூர்‌, திருவேடகம்‌ முதலி 
பன இறைஞ்சித்‌ திருப்பம்‌ குன்றிற்போய்‌ 6 கோதிட்டை என்று 
எடுத்துப்‌ பாடிப்‌ பரம்பர நாதனைப்‌ பணிந்து திருக்குற்றாலம்‌, இருக்‌ 
கும்பலா, இராமேச்சுரம்‌ முதலிய எல்லாம்‌ பணிந்து ஈழ நாட்டில்‌ 
திருக்கேதிச்சுரம்‌ . வந்து  நத்தார்புடை..? என்று எடுத்அப்பாடிக்‌ 
கேதீச்சுரரை வணங்கத்‌ திருச்சுழியலில்‌ திருமேனி நாதரை '(ஊனாய்‌ ”? 
என்று எடுத்துப்‌ பாடிக்‌ கும்பிட்டு. அங்குத்‌ தங்கினர்‌. ஆங்குத்‌ 
துயின்ற வன்றொண்டர்‌ கனவில்‌ கானப்பேர்‌ தோன்றி “நாமிருப்பது 
கானப்பே *' ரென மறைந்தனர்‌, உடனே வன்றொண்டர்‌ விழித்துக்‌ 
கொண்டு (தொண்டரடி ” என்று எடுத்துப்‌ பாடித்‌ திருக்கானப்‌ 
பேரில்‌ போய்க்‌ காளீசனை வணங்கித்‌ திருப்புன வாயிலில்‌ சென்று 
ப இத்தநீ ு என்று எடுத்தப்‌ பாடிக்‌ கும்பிட்டு அக்கிருந்தபடியே சோர்‌ 
பெருமானுடன்‌ திருவாரூரில்‌ சென்றிருந்தனர்‌. அப்போது தோழ 
ராகிய கழறிற்றறிவார்‌ மலை நாட்டிற்கு ஆரூரர்‌ எழுந்தருளப்‌ பன்முறை 
வேண்டிக்கொண்டர்‌. அவர்‌ வேண்டுகோளுக்கு. இணங்பயெ வன்றொண்‌ 
டர்‌ புற்றிடங்‌ கொண்டார்‌ திருமுன்‌ பிரியா விடைபெற்றுப்‌ பலதலங்‌ 
களை வணக்கி அச்சேரருடன்‌ திருக்கண்டியூர்‌ வந்து வீரட்டேசுரரை 
உணகிகி ௨ரும்போது திருவையாறு எ திர்கோன்றக்‌ காவிரியா றும்‌ 
பெருச ஓடலைக்‌ கண்டனர்‌. அப்போது 6 பசவும்பரிசொன்றறி 
்‌ என்று எடுத்துப்‌ பாடக்‌ காவிரி நீர்‌ முழுதும்‌ ஓட்ட மில்லா 
மல்‌ பளிங்குமஃ போல்‌ நிமிர்க்‌துநின்‌ று வழிகாட்ட இது எம்பெருமான்‌ 
அருளென்று அதனைக்‌ கடந்து அக்கரையிலேறி ஐயாற்றடிகள்‌ திரு 
முன்‌ சென்று இறைஞ்ச மீட்டும்‌ அவ்வழியே வந்து “தென்கரை 
சேரவே மலைபோல்‌ நின்ற காவிரிநீர்‌ முன்போல்‌ சென்றது; - அரூரர்‌ 


யேன்‌ ” 


ச்ந்தாதிர்த்தப்படலம்‌' ௩௩. 


சேரருடன்‌ ௮௩ருந்து பல தலங்களையும்‌ வணங்கக்கொண்டு கொக்கு 
நாடு கடந்து மலை நாட்டை அடைந்தனர்‌, 
வன்றொண்டர்‌ திருவஞ்சைக்‌ களத்தில்‌ சென்று 6 முடிப்பது 
கங்கை ” என்றெடுத்துப்பாடி அஞ்சைக்‌ களத்தப்பனை வணங்ஒனர்‌. 
அவர்‌ தோழராயெ சேரமான்‌ பெருமாளானவர்‌, அரசியற்‌ சிறப்புடன்‌ 
வன்றொண்டரை அழைத்துத்‌ தமது அரண்மனையில்‌ அரியணையில்‌ 
ஏற்றி வழிபாடியற்றிப்‌ பன்முறை வணக்னெர்‌. அவர்‌ ஆரூர்ப்‌ பெரு 
மானை நினைவுகொண்டு “* ஆரூரானை மறக்கலுமாமே ” என்று பாடித்‌ 
திருவாரூர்‌ கோக்க எழுந்தனர்‌, அதுகண்ட பெருமாக்‌ கோதையார்‌ 
பின்‌ தொடர்ந்து அவர்‌ அருளிய. கட்டளையைத்‌ தாங்கி முன்போல்‌ 
அரசாள மீண்டு அமைச்சர்களைக்‌ கூவிப்‌ பொன்மணி முதலிய 
பெருஞ்‌ செல்வங்களை ஆட்சுமையாக ஆரூரர்முன்‌ போகப்பணித்அத்‌ 
தந்நகரில்‌ சென்று அரசு வீற்றிருந்தனர்‌. ஆரூரர்‌ தமது முன்னாகச்‌ 
சென்ற ஆட்சுமைகளைத்‌ திருமுருகன்‌ பூண்டியில்‌ முருகாவுடையார்‌ 
பூ. தகணங்களால்‌ கவர்ந்து கொள்ள : கொடுகு வெஞ்சிலை "' பாடி மீட்‌ 
டும்‌ பெற்று வணக்கத்‌ இருவாரூரிற்‌ சென்று பத்றிடங்கொண்ட பெரு 
மானை வணங்தனர்‌. ஆட்சுமை முற்றும்‌ பரவையார்‌ அகம்‌ சென்றன. 
இல காட்களான பின்னர்‌ வன்றொண்டர்‌ தமது தோழமை நினைந்து 
இடைப்பட்ட பல தலங்களை வணங்கிக்கொண்டு கொங்கு நாட்டிற்‌ 
போய்த்‌ திருப்புக்‌ கொளியூரில்‌ வர ஒரு வீட்டில்‌ அழுகை ஒலியும்‌, 
மற்றொரு வீட்டில்‌ மண ஒலியும்‌ கேட்டனர்‌. ௮ங்குள்ளார்‌ “சுந்தரன்‌, 
அவி காசி பென்னும்‌ அந்தண மக்கள்‌ ஐபாட்டைப்‌ பருவத்தினர்‌ 
இருவர்‌ தாமரைக்‌ குளத்தில்‌ நீர்‌ விளையாடும்போது சுந்தரனை முதலை 
விழுங்க அவிநாரிக்குப்‌ பூ. நான்‌ மணம்‌ நடக்கிறபடியால்‌ மண 
வொலியும்‌, சுத்தரனில்லாமையால்‌ அவ்வீட்டு அழுகை யொலியும்‌ 
கேட்கப்‌ படுஇன்‌ றன ”' வென்று விண்ணப்பஞ்‌ செய்தனர்‌. ஆரூரர்‌ ௮த 
னைக்‌ கேட்டு அப்புதல்வனை இழந்தவர்‌ வந்து வணங்கக்‌ கண்டு அவர்கல்‌ 
கஞ்சாமை அளித்து ஆங்கேயுள்ள அவிநாசி யென்னும்‌ ஆலயத்துள்‌ 
புகுந்து 4 அவிராசிப்‌ பெரியீர!- அமத பெயர்‌: பெற்றவன்‌ பிழைப்ப, 
என்பெயர்‌ பெற்றவன்‌ இறப்பதோ ? இது உமத திருவிளை யாட்டோ? 
என்று 6 உரைப்பா ” ரெனும்‌ தமிழ்‌ பாடி முதலையும்‌, இயமனும்‌ பிள்‌ 
ளையைத்தர. அருள்‌ செய்வீராக என்றனர்‌. அ௮ப்பேர்தே. அவிகாசிப்‌ 
பெருமான்‌ அருளால்‌ திருக்குளம்‌ நீர்‌ நிரம்ப, முதலை கரையில்‌ பிள்ளை 
யைக்கக்க அமரர்‌ பூமழை பொழிந்தனர்‌. மண்ணோர்‌ வாழ்த்தினர்‌, 


நங்க திருத்‌ அருத்திப்புராணம்‌ 
வன்றொண்டர்‌ அப்புதல்வனுக்குப்‌ பூரான்‌ மணம்‌ முடித்துக்‌ கொடுக்‌ 
கோளூரில்‌ போய்ப்‌ பெருமாக்‌ கோதையார்‌ எதிர்‌ கொண்டழைக்கத்‌ 
தழுவிப்போய்த்‌ : திருவஞ்சைக்‌ களத்தில்‌ அஞ்சைக்‌ களத்தப்பனை 
'! தலைக்குத்தலைமாலை '' என்று எடுத்துப்‌ பாடித்‌ தமக்குப்‌ பற்றுவிட்ட 
குறிப்பைத்‌ தெரிவிக்க அப்பொழுதே திருக்கைலை யெம்பெருமான்‌ ௮ரு 
ளால்‌ இந்திராதி தேவர்‌ அவரை வெள்ளையானை யில்‌ ஏற்றியிட.த்‌ தமது 
தோழரை நினைந்தனர்‌. அத்தோழரும்‌ வன்றொண்டர்‌ முன்‌ சென்ற 
னர்‌. அவர்வீரர்‌, உடல்‌ விடுத்து முன்‌ போயினர்‌. ஈம்பி யாரூரர்‌ 
“தானெனை " என்று எடுத்துப்‌ பாடிக்கொண்டு கைலையிற்‌ சென்று 
முன்‌ 6 பணியில்‌ அமர்ந்தனர்‌. சங்கிலியார்‌ பரவையார்‌ இருவரும்‌, 
அன்குச்‌ சென்று தம்‌ பணியில்‌ நின்றனர்‌. இவ்‌ வன்றொண்டருக்குக்‌ 
கருமேக நோயைத்‌ தீர்த்தமையால்‌ சுந்திர தீர்த்தமென்றாயிற்று. 
சுந்தரதீர்த்தப்‌ படலம்‌ ழற்றியது. 

௩௯-வது விநமரைமுதலீயோர்பூசைப்படலம்‌. 
திங்களங்‌ க ண்ணி வேய்ந்த இவெபரன்‌ அருத்தி மேய 
மங்கள பதும தீர்த்தம்‌ வயங்குசுந்‌ தரதீர்த்‌ தப்பேர்‌ 
வெங்கள மறுமா பெற்ற விதம்விஈ மரை தெரிந்து 
பொங்கள்‌ வில்லாச்‌ லத்‌ தவற்கது புகல ௮ற்றாள்‌, க 


மூவகைச்‌ சிறப்பும்‌ வாய்ந்த முழுப்பெருர்‌ அருத்தி மேவி 

மேவருர்‌ தீர்த்த மூழ்ட விமலனை த்‌ தரிசத்‌ தேத்துர்‌ 

தாவருங்‌ காத லுள்ளந்‌ தழைந்ததென்‌ றுரைக்க வன்னா 

னேவற வெனக்கு மந்தக்‌ காதலுண்‌ டென்றெ முந்தான்‌ உ 


தருமசன்‌ மனுங்கு ணத்தாற்‌ றழைவிந மறையுஞ்‌ சேர்ந்து 
பொருவருக்‌ அருத்தி சார்ந்து துணைவந்த களிற்றைப்‌ போற்றி 
யொருவருஞ்‌ சுயம்பு கோயி லுட்புகூஉப்‌ பணிந்து சூழ்க து 

முருகக்‌ எ தத்‌ சுந்தர தீர்த்த மூழ்கி... ௩ 


ஒங்குமுத்‌ தால நீழ. ஓலும்பனம்‌ பிகையைப்‌ போற்றி 

தாங்குபே ரருள்சால்‌ சொன்ன வாறறி வாரைத்‌ தாழ்ந்து 

கோங்கரும்‌ பன்ன கொங்கைக்‌ கோற்றொடி யுமையை 'யேத்தி 
வீங்குமா தரத்திவ்‌ வாறு விழைவொடு' வசித்தா கவட ட ௪ 


விதமரைப்பூசைப்படலம்‌ ௩௩௫ 


இந்தவா முண்டு செல்ல விலங்கரும்‌ பன்ன கொங்கைச்‌ 
சந்தமார்‌ மயிலஞ்‌ சாய லுமையருள்‌ சார்த லாலே 
கந்தமா லிகைமென்‌ கூர்தல்‌ விரமரை கருப்ப மெய்தி 
முந்தவோர்‌ மகவுபெற்ற முழுனெ ளுவகை வெள்ளம்‌ 


மிகுமகிழ்‌ சிறப்ப வுத்தா லகனெனும்‌ பெயர்வி எம்பி 
நகுபுகழ்த்‌ தரும சன்ம னாபக னடியிற்‌ ராழ்ந்தா 
னிகுவினைக்‌ குழவி யோடு மிருவரும்‌ விடைபெற்‌ நேடப்‌ 
புகுதம திருக்கை புக்குப்‌ பொலிதர வாழ்ந்தா ரன்றே 


தழைதரு புகழ்ஈன்‌ னாச்செள தரிசன முனிவன்‌ கூற 
விழைதரு சுமதி கேட்டு விரைந்தெழுச்‌ தடியிற்‌ முழ்ந்து 
பிழைதபு மனைய தானம்‌ விருப்பொடு பேணிப்‌ போற்றக்‌ 
குழைவுத்‌ தாலஞ்‌ சமையங்‌ கூறுதி யாவ தென்றான்‌ 


நன்றுரை செய்தா யெற்கு ஈபந்தசென்‌ றிறைஞ்சுங்காத 
லொன்றுமுன்‌ னேயுண்‌ டென்னா வுடன்முனி வரனெழுக்தான்‌ 
றன்‌ றுணை யமைச்ச ராதி யாவருக்‌ தழுவ வோகை 

அன்றுற மூடிவேர்‌ தாய சுமதிபு மெழுந்தா னன்றே. 


முனிவனு மமைச்ச ராதி மொய்த்தபல்‌ களையஞ்‌ சூழப்‌ 
பனிமதிக்‌ கவிகை வேந்தன்‌ பாய்புகழ்த்‌ அருத்தி புக்குத்‌ 


அனிதவிர்த்‌ தெம்மை யாளுர்‌ அணைவந்த களிற்றைப்‌ போற்றி -. 


கனிதரு மன்பி னுள்ளம்‌ கசிந்தொளிர்‌ கோயில்‌ புக்கான்‌ 


சுந்தர தீர்த்த மூழ்கச்‌ சூழ்ந்துகற்‌ நிருமுன்‌ முழ்க்து 
சந்தவுத்‌ தால நீழற்‌ சாமியம்‌ பிகைபைப்‌ போற்றி 

யந்தமில்‌ புகழ்சால்‌ சொன்ன வாறறி பவரை யண்மிக்‌ 
கந்தமென்‌ மலர்க டூவிக்‌ கைதொழு திறைஞ்ச யேத்தி 


ர 


ச்‌ 


அருப்புமென்‌ முலையாண்‌ முன்னு மணைந்தவ்வா அருட்‌ போற்றி 


விருப்பமிக்‌ குறலாற்‌ இன்னாள்‌ விடாம லத்தலத்து வைப்‌ 
பொருப்புவிற்‌ குழைத்தா ருக்கும்‌ புரிகுழ லுமையா ளுக்கு . 
மிருப்புமுன்‌ கை வெல்லாப்‌ ன்‌. மியைய வாற்றி 


௧௦ 


௩௩௬ இருத்துருத்திப்புசாணம்‌ 


விளைகில மணிம ணிப்பூண்‌ மிளிர்பரி வட்ட மாதி 

வளைபல திரவு ஈல்‌இ வளரபி டேக மார்வங்‌ 

இளைஙிவே தனம்பன்‌ னாளும்‌ இளர்விழாப்‌ பலவு மாற்றி 

முளையு௮ மன்ன தான முதற்பல வதமுஞ்‌ செய்தான்‌ ௧௨ 


ஏழமுகா வுடையோன்‌ பூசை யியற்றிய தலமுன்‌ னாக 

வாழுமாத்‌ தலங்க ளெல்லா மாங்காங்கு மருவிப்‌ போற்றிச்‌ 

சூழுமாத்‌ திருவு ஈல்‌ச்‌ சொன்னவா றறிவார்‌ பாதத்‌ 

தாழுமா தரவின்‌ மீட்டுஞ்‌ சார்க்கனன்‌ வணக்கஞ்‌ செய்வான்‌ ௧௩ 


-இன்னண மொழுகு நாளி லெம்பிரான்‌ காட்டி நல்கி 

யன்னவன்‌ வேட்ட வெல்லா மருளினான்‌ முனிவ னாதி 

யென்னரு பணிந்து போற்றி யெண்ணிய வனைத்தும்‌ பெற்றார்‌ 
தன்னம ரிருக்கை புக்கான்‌ றராதிபன்‌ சுற்றத்‌ தோடும்‌ ௧௪ 


வினமரை யாதி யாக மேதகை யினர்பல்‌ லோரு 

மனககற்‌ இருத்தி மேவி யருச்சித்த விதந்தெ ரித்தா 

மனனமர்‌ கைமி சத்து வாழ்முனி வரர்பல்‌ லோரும்‌ 

தனகுறத்‌ அருத்தி சார்க்து வாழ்ந்தமை சாற்ற லுற்றும்‌ ௧௫ 

்‌ ௩௯வது விநமரைழதலியோர்பூசைப்படலம்‌ ழற்றியது. 
ஆகப்படலம்‌ ௩௯க்குத்‌ திருவிருத்தம்‌ ௧௬௧௭, 


௩கூவது விதமரைமுதலியோர்பூசைப்படலம்‌. 

தருத்துருத்தியின்‌ கண்ணுள்ள பதம தீர்த்தம்‌ சுந்திர இிர்த்த 
மான வரலாற்றைக்‌ கேட்ட விஈமரை, தன்‌ நாயகராயெ தருமசன்ம 
ரிடம்‌ கூவகைச்‌ சிறப்பும்பெற்ற திருத்‌ துருத்தியை & யான்‌ அடைந்து 
ஆங்குள்ள தாமரைக்‌ குளத்தில்‌ மூழ்கிப்‌ பரம்பொருளாகிய சொன்ன 
வாறறிவாரைக்‌ கண்ணுற்றப்‌ பரவ, அன்புள்ளம்‌ என்பால்‌ உயர்இன்‌ 
றது?! என்று விண்ணப்பஞ்‌ செய்யவே தருமசன்மன்‌ தனக்கும்‌ ௮ஃ 
அண்டென்ற சொல்லி எழுந்தனன்‌. இருவரும்‌ ஒன்று கூடித்‌ திருத்‌ 
அருத்தியை அடைந்து துணைவத்த கணபதியைத்‌ தொழுது திருக்‌ 
கோயிலுள்ளே இருக்கும்‌ தாமரைத்‌ தடாகத்தில்‌ மூழ்‌ மணவாள 
நாதர்‌, அம்பிகை, சொன்னவாறறிவார்‌ அரும்பன்ன வனமுலையா 
ளா எல்லாரையும்‌ பணிந்து ஆங்கே மிக விருப்பத்துடன்‌ தங்கர்‌, 


விதமரைப்பூ சைப்படலம்‌ ௬௩௭ 


ஒரு ஆண்டு சென்ற பின்னர்‌ _அரும்பன்னவனமுலையரனாஇய 
உமையம்மையின்‌ திருவருளால்‌ விமரை கருப்பமுற்று ஒரு ஆண்‌ 
மகவு பெற்றனள்‌; தருமசன்மன்‌ அப்புதல்வனுக்கு உத்தாலகனென்‌ 
னும்‌ பெயரிட்டுக்‌ குழந்தை மனைவியுடன்‌ சொன்னவாறநிவாமை 
வணங்கிப்‌ பீரியாவிடைபெற்றுத்‌ தனது இருப்பிடஞ்‌ சேர்ந்து இணி 
தாக வாழ்ர்தனன்‌. இவ்வரலாற்றைச்‌ செளதரிசன முனிவர்‌ சொல்லச்‌ 
சுமதி யரசன்‌ : கேட்டு விரைந்தெழுந்து அம்‌ முனிவனை வணக்‌இ 
யானும்‌ அத்தலஞ்‌ சார்ந்து உத்தாலத்‌ தருவைப்‌ போத்றுதத்குச்‌ சம 
பங்‌ கூறுக '* வென்றுகேட்க அம்முனிவரும்‌ தமக்கும்‌ அவ்விருப்பாம்‌ 
உண்டென்று உடன்‌ எழுந்திட அம்முனிவருடன்‌ . சுமதியரசன்ட 
அமைச்சர்‌, சுற்றத்தார்‌ முதலியோர்‌ சூழ்ந்துவாத்‌ தருத்துருத்தியை 
அடைந்து திருக்கோயிலுள்ளே சென்று வட குளத்தில்‌ மூழ்ூச்‌. 
சொன்னவாறறிவார்‌ திருமுன்னே வந்து வணக்கி உத்தால நீழலிலுள்ன 
மணவாள நாதரையும்‌, அம்பிகையையும்‌ துதித்து வணக்கச்‌ சொன்ன 
வாறறிவாரை மலராலும்‌ நீராலும்‌ வழிபட்டுச்‌ இன்னாள்‌ அங்கேயே 
தங்க அப்பன்‌ அம்மை யிருவருக்குர்‌ திருப்பணிகள்‌ பல செய்து விளை 
நிலம்‌, மாணிக்க அணிகள்‌ , பரிவட்டம்‌ முதலிய திருவங்கள்‌ பலவற்றை 
யும்‌ அமைத்து அபிடேகம்‌, நிவேதனம்‌, முறையாக ஈடைபெற கிச்‌ 
நியமாயெ காட்‌ பூசையும்‌, திருவிழாக்களும்‌. செய்வித்து அன்னதான 
முதலிய பல அறங்களும்‌ இபற்றினன்‌, அதன்‌ பின்னர்‌ அச்ஒனீச்‌ 
சுரம்‌ முதலிய இடங்களிற்‌ சென்று ஆக்காக்கு எழுக்தருனிய 
எம்பெருமானைப்‌ போற்றி அவ்விடத்தில்‌ வழிபாட்டிற்கு வேண்டிய 
திருவங்களும்‌ அமைத்து மீட்டும்‌ வந்து சொன்னவ றறிவார்‌ திரு 
வடியைப்‌ போற்றிச்‌ சின்னாள்‌ அங்கேயே தங்னென்‌. இவ்வாறு அச்‌ 
ஈமதி இங்குத்‌ தல்‌ யெபோது சொன்னவாறறிவார்‌ காட்சி கொடுத 
தருளத்‌ தான்‌ விரும்‌ ன எல்லா நலங்களையும்‌ பெற்று மூழ்க்தனண்‌. 
முனிவன்‌ முதலிய பலரும்‌ எம்பெருமானை வணகிகி வேண்டிய 
வேண்டியவாறே :பெற்று மஒழ்க்சனர்‌. பின்னர்ச்‌ சுமதி யாசன்‌ 
அமைச்சர்‌ ர க்‌ தனதிருப்பிடஞ்‌ சேர்க்தின்புற்றனன்‌.. ட 
௩௯-வது விரமரைழதலியோர்புசைப்படலம்‌ ல்‌ 


49. 


௩௩௮ திருத்அருத்திப்புராணம்‌ 
௪0-வது தைமிசமுனிவர்பூசைப்படலம்‌. 


சூதமுனி வரன்றருத்தி மான்மியத்தை யிவ்வாறு தொகுத்துக்‌ கூற 
வேதமுனி வரர்கேட்டு மிகம௫ழ்க்து சிவானந்த வெள்ளத்‌ தாழ்ந்து 
நாதமகன்றொளிர்பரவாழ்வெளிதினுறற்‌ குபாயமிதே நவில்வே றின்றென்‌ 
ருதரவி னவன்பாதம்‌ பன்முறைதாம்க்‌ தெழுந்தவச௪ ராயினாரால்‌ ௧ 


ஆற்றுமக முடித்தடைந்தார்க்‌ காற்றுமுக மன்பலவு மடைவே யாற்றிச்‌ 
சாற்றுபுரா ணந்தெரித்த முனிவரற்கும்‌ பேருவகைத்‌ தழையச்‌ செய்தே 
யேற்றுமிசை வருவாரைத்‌ தரிசிக்க வேண்டுமெனு மெண்ணங்‌ கொண்டு 
“போற்றுமவ னொடுந்துருத்தி மாத்தலத்தி லனைவோரும்‌ புக்கா ரன்றே, 


புக்கமுனி வரர்பலருந்‌ துணைவந்த களிற்றினடி போற்றி யேத்தி 
கெக்கமனத்‌ தனரா யாலயமுற்‌ கோபுரத்தை நிரம்பத்‌ தாழ்ந்து 
தொக்கவள த்‌ தளிபுகுக்து சுந்தரத்தீர்த்‌ தத்தினிய தூநீ ராடித்‌ 
திச்சவிபூ இயுல்கண்ம ணியும்புனைந்தைந்‌ தெழுத்‌ தமெண்ணித்‌ தகச்குழ்ர்தாரே. 


சூழ்ந்துதிருமுன்‌னடைந்தோரெட்டுறுப்புகிக்தோயத்தொழுதெழுந்து 
வாழ்க்து சொன்ன வாறறியும்‌ பெருமான்‌ முன்‌ குறுநறுமலர்தூய்ப்‌ போற்றி 
வீழ்ந்‌ துஞிமி ௮க்குகுழலரும்பன்ன வனமுலையாள்‌ விரைமென்‌ பூந்தா 
ளாழ்ந்தபெரு கன்பொடுபோற்‌ நினர்‌ தழைவுத்‌ தாலநிழ லடைந்தார்‌ மன்னோ. 


ஆங்குவளர்‌ பெருமானை யவனெதிர்வா ழம்பிகையை யன்பிற்‌ போற்றி 
வீங்குதிற லாவரண வானவரை யாங்காங்கு விருப்பி னேத்திப்‌ 
பாங்குபுன யழலீ௪ முதலாய பற்பலவும்‌ பரவிக்‌ கும்பிட்‌ 
டோகங்குபுகழ்க்கேத்திரஞ்சூழ்க்‌ தம்பர்பிரான்‌ முனமீட்டு முற்றா ரன்றே, 


மன்னவா றறியந்த ணாளரா யினுகின்னை மறந்தா சென்னி 

லென்னவா நறிபவர்மற்‌ றென்னாவ ருன்னடிக ளெந்த ஞான்றும்‌ 
பன்னவா றறிக்துய்ய.வெமக்களித்த பெருங்கருணைப்‌ பரமா னந்தா 
சொன்னவா நறிவோய்வண்‌ டுருத்திகா யகவென்று துதித்‌ அப்‌ போற்றி, 


இரும்பன்ன மனங்குழைத்தெய்‌ களையாண்ட பெருங்கருணை யிமையச்‌ செல்வி 
பரும்பன்ன வனமுலையா யருள்புரிய வேண்டுமென வன்பித்‌ போற்றிச்‌ 
சுரும்பன்ன கண்மணிமா லையரிருவர்‌ பா ஓம்விடை தொழுது: வாக்குப்‌ 
pie no வல்ல ப பட்ட பமல்‌ வாழ்ந்தார்‌, 


விநமரைப்பூசைப்படலம்‌ ௩௫௯ 


இந்தநல மலிஅருத்திப்‌ புராணத்தை யெழுதுவோ ரெழுஅ விப்போர்‌ - 
சந்தமுற வாசிப்போர்‌ பொருடெரிவோர்‌ பொருடெரிந்து சாற்ற லுற்றோர்‌ 
பந்தவினை முழுதமறப்‌ பூசிப்போர்‌ நே௫ிப்போர்‌ பலர்க்கு கூறு 
சிர்தவுறுபொருளளிப்போர்‌ வியந்திடுவோர்‌ யாவர்களுஞ்‌ சிறப்பினோங்க. 


மண்ணுலகப்‌ பெரும்போக மனைமக்கண்‌ முதலியோர்‌ மருவத்‌ துய்த்து 
விண்‌ ணுலக போகமெலா முறையின னு பவித்தெவரும்‌ விழைந்து சோக்‌ 
கண்‌ ணுலக மாயசிவ லோகமடைர்‌ தின்பங்கள்‌ கலந்து வாழ்வா 


செண்ணுலகத்‌ தினையபுரா ணம்புகுமி லிடராதி யிரிந்தோங்கும்மே. 


ருத்திரர்‌ வாழ்கவத்தா லகம்வாழ்க மணக்கோல சுந்த ரேச 

னருத்திகொளம்‌ பிகைவாழ்க வரும்பன்ன வனமுலைப்பே ரம்மை வாழ்த 

விருத்தியருட்‌ சொன்னவா றறிபரமர்‌ வாழ்கவவர்‌ மேன்மே வன்பு 

பொருத்தியெமை யாளமணி மன்றெடுத்த குஞ்சிதச்செம்‌ பொற்றாள்‌ வாழ்க, 
௪௦ -வது நைமிசழனிவர்பூசைப்படலம்‌ ழற்றியது, 


ஆகப்படலம்‌ ௫0க்குத்‌ திருவிருத்தம்‌ ௧௬௨௭.. 


இ வ்‌ 


௪0-வ.து தைமிசமுனிவர்பூசைப்படலம்‌. 


சூதமுனிவர்‌ நைமிசவனத்தில்‌ முனி கணங்களை கோக்இத்‌. திருத்‌ 
அருத்திப்‌ புராணத்தைச்‌ சுருக்கிக்‌ கூறியருள அம்முனிவர்‌ எல்லோ . 
ரும்‌ மிகமகிழ்ந்து சிவானந்த வெள்ளத்தில்‌ மூழ்க நாதங்கடர்த நல்‌ ' 
வாழ்வை எளிதிலுறச்‌ செய்வது இதுவேயன்றி வேறு உபாயமில்லை . 
என்று அறிந்து அச்சூதமுனிவர்‌ திருவடிகளில்‌ விழுந்து வணங்கெர்‌, 
அதன்‌ பின்னர்‌ அம்முனிவர்கள்‌ தொடங்கிய வேள்வி ழுற்ற்வும்‌ 
முடித்துவிட்டுச்‌ சூதமுனிவர்முதலாக அங்கு வந்தவர்‌ அனைவர்களுக்‌ 
கும்‌ முகமன்‌ மொழிந்து விடுத்துச்‌ சொன்னவாறறிவாரைத்‌ தரிசித்து 
மழ எண்ணித்‌ திகுத்துருத்தி ஈகரை அடைந்தனர்‌, அங்கு வந்த 
்‌ முனிவர்‌ அனைவரும்‌ அணை வந்த விநாயகரைப்‌ பணிந்து ஆலயத்தின்‌ 
கோபுரத்தின்‌ முன்வந்து வணங்கச்‌ சுந்தரப்‌ புனிதநீரிற்‌ படிந்து திரு 
நீறு, திருக்கண்மணிபூண்டு ஐந்தெழுத்தோதி எம்பெருமானை வலம்‌ 
வந்து திருமுன்‌ ஐந்துப்பும்‌, எட்டுறுப்பும்‌ மண்ணில்‌ தாழப்பணிக்து . : 
சொன்னவாறறிவாரையும்‌, அரும்பன்னவனமுலை அம்மையையும்‌ நீசா 
அம்‌ மலராலும்‌ வழிபட்டு உத்தால நீழல்‌ அடைந்தனர்‌. பின்னர்‌ 


௩௪0. இருத்துருத்திப்புராணம்‌ 


ஆங்கெழுந்தருளிய மணவாள நாதரையும்‌ அம்பிகை இருவரையும்‌. 
அன்பால்‌: அம்முறையே வழிபட்டு அக்னி சம்‌ முதலிய திருக்கோயில்‌ 
களையும்‌ வணக மீட்டும்‌ சொன்னவாறறிவார்‌ திருமூன்வந்து, அரும்‌ 
பன்னவனமுலையாளோடு மேவிய சொன்னவாறறிவீர்‌ ! அருள்செய்ய 
வேண்டுமென்று அன்பால்‌ போற்றி செய்தனர்‌. அதன்‌ பின்னர்‌ 
அம்முனிவர்‌ அனைவரும்‌ பிரியாவிடை பெற்று நைமிசக்காட்டை 
அடைந்து இன்புற்று வாழ்ந்தனர்‌. இப்புராணத்தை எழுதுவோர்‌, 
சழுஅவிப்போர்‌, வாசிப்போர்‌, பொருளறிவோர்‌, அறிந்து சொல்லு 
வோர்‌, : பூசிப்போர்‌, நே௫ப்போர்‌, இவர்‌ அனைவர்க்கும்‌ பொருள்‌ 
அளிப்போர்‌, புகழ்ந்திடுவோர்‌ : எல்லோரும்‌ இவ்வுல௫ல்‌ மனைவிமக்களு 
டன்‌ பெரும்‌ போகந்துய்த்துப்‌ பின்னர்‌ விண்ணுலகத்தில்‌ சென்று 
போகம்‌ அனைத்தும்‌ நுகர்ந்து அதனின்‌ மேலான சிவனார்‌ உலகஞ்‌ 
சேர்ந்து பேரின்பம்‌ உறுவார்‌, இப்புராணம்‌ இருர்ச இல்லம்‌ எல்லா 
இடரும்‌ நீங்கி எல்லாச்‌ செல்வத்தோடும்‌ இனிதாச வீளங்கும்‌, 
'“நைமிசமுனிவர்பூசைப்படலம்முற்றியது. 


திருத்அருத்திப்புராணம்‌ முற்றியது. 
அரும்பன்‌னவன முலையா ள்மேவியசொன்னவாறறிவார்‌ திருவடி. வாழ்க, 
திருச்சிற்றம்பலம்‌. 








உ. 
கணபதி துணை, 
இந்நூலாசிரியரால்‌ இயற்றப்பேற்ற பதிகங்கள்‌ 


திருத்துருத்‌ ர சப்த. திகம்‌. 
மாமேவு பவளா சலக்குவட்‌ டுதயமெழு மழவிளல்‌ கதிர்நிகர்த்‌ த 
மணிமெளவி பொவியவவ்‌ வரை முடியி னிருபாலு மணிகொழித்‌ திதியருவியிற்‌ 
பாமேவு கருஞிமி றிரைப்பக்‌ கபோலம்‌ பகுச்‌அவீடு தானமொ முகப்‌ 
பணிமதிப்‌ பிறையொன்‌ றடுத்தமர்க்‌ தாலெனப்‌ பகரொரு மருப்பிலங்கத்‌ . 
தேமேவு மலரிறைத்‌ தடியர்சய சயவென்‌ று திசைதொறு முழக்கெடுப்பச்‌ 
செறவலிக்‌ கருகூடி கத்‌ திவர்ம்‌ தியாங்கண்ம௫ம்‌ தேக்கவர்‌ தருள்புரிகுவாய்‌ 
காமேவு தண்ணளி யமைர்தடையு ஈர்பாது காத்தறம்‌ வள௱ாத்திடுதலாற்‌ 
கற்பத்‌ தலத்தினும்‌ விருத்திச்‌ அருத்தியமர்‌ கச்சிக்‌. களிற்றுழுகனே. (£) 
குலவுதவ முனிவரர்‌ எளமரும்‌ தவச்சாலை குவலயம்‌ படிதராமே 
கூறுமச்‌ சாலையுட்‌ சைவா கமந்தீட்டு கோசக்கள்‌ சைத ராமே 
நிலவுசழல்‌ படுகுண்டம்‌ வேதிமே கலையொடு நிதம்புதி தியற்றுறாமே 
நித்தியமுன்‌ னாயகரு மம்பலவு மதத்தவர்‌ நிகழ்த்தலிற்‌ குறைவராமே 
புலவுகம ழங்குசம்‌ பாசசமை யேவியது போதுமென்‌ அவகை மலியப்‌. '' 
பொங்குஞ்‌ செனத்துலவு கருமூடி கச்துப்‌ பொருக்கென விவர்க்துபலவாச்‌ 
கலவுபல வண்டு லாவருந்‌ திறலுடைக்‌ கருணையா மறியவலமோ 
கற்பத்‌ தலச்இனும்‌ விருத்தித்‌ அருத்தியமர்‌ கச்சிக்‌ களிற்றுமுகனே.' : “(ஓ 


AGES: 


ஏதியென வெவ்வள விருப்பன வவற்றா விறுத்சல்செய்‌ யாகவரமு 
மிமையவ ருடம்புமுத லெத்துணை யுடம்பவை யிரிந்திடற்‌ காயவரமும்‌. .. 
நீதிதரு மட்டாலக பஞ்சாங்க முதலிய நிகழ்த்துவர்‌ தனைவிலக்கும்‌ 
நிகழுமற்‌ அள்ளவு நினைம்‌தமிச்‌ சரவுருவ நிலவமற்‌ ரறொன்‌ தமைந்து 
சோதிதரு கோடொன்று கொண்டுகய முகன்வவி தொலைத்‌ தவிற. லூர்‌ இயாக்கில்‌ 
சோர்விலவனம்ரர்பாத்பெற்றலையுமேற்றறாள்‌ சுரர்‌ த பல்‌ ஓயீர்செய்வினையைச்‌.  : 
காதில மேயுதவு நின அபெரு மாண்பெவர்‌ கருத்தமைத்‌ தோதவல்லார்‌ 
கற்பகச்‌ தலத்தினும்‌ விருத்தித்‌ அருத்தியமர்‌ கச்சிக்‌ களிற்று முகனே, 








ஏற்றமிகு மொருமுனிவ ஜேம்பழற்‌ குழிநாப்ப ணிரியாத கிரியைஞான 
மென்னுமிரு சத்தி ளொடுந்தோன்றி யம்முனியோ டேற்றமர்‌ புரிச்‌ துபலருஞ்‌' 
சாற்றவொளிர்‌ புமவுமணி, கைக்கொண்ட. மாற்றலன்‌ றன்வலி யடல்சாப்பெருர்‌. 
தானைவலி யொடுகவர்ர்‌ தம்மணியும்‌ வாக்யெத்‌ தாபதற்‌ இனிதளிக்கத்‌ 

தேற்றமத னால்வச லுணர்ந்தனைய. தவனுஞ்‌ ெந்தமார்‌ பித்தரித்துச்‌ -. . 5, 
சிந்தா மணிக்குஞ்‌ சரப்பிரா னென்றேத்தல்‌ செய்யவவன்‌ வினையனை த்தல்‌. 
காத்தவெழு மருள்பொழிக்‌ தினிதமரு மாடலைக்‌ கண்டுவிண்‌ டிடவல்லசார்‌... ்‌ 
கற்பத்‌ தலச்தினும்‌ விருத்தித்‌ அருத்தியமர்‌ கச்சிக்‌ களிற்றுமுகனே. ,. a 





௩௪௨ தஇருத்துருத்திக்கச்சிவிதாயகர்பதிகம்‌ 


தெள்ளமுத மயமாக வுமையம்மை ஈல்யெ தஇிருந்துமோத கநஞ்சமாய்த்‌ 
தியகொடு ஈஞ்சமய. மாகவொரு பேசைதரு செழுகாவ லங்கணிகடா 
மெள்ளலரு மழதமாய்க்‌ தாம்புரித றவறா தஇியற்றிடக்‌ சண்டோமினு 

மியலுத்த மாங்கம்வே மாகவும்‌ பார்க்கவு மிருசெவிக ளாத்கேட்கவு 

முள்ள பொரு ளிதுவென்று வாய்பேசவும்‌ பிறவுஞற்‌ றவுமியல்‌ கல்செயவு 
முண்மையிற்‌. சண்டுளே மென்னிலெவர்‌ நின்னாட லுட்கொண்ட ளக்கவல்லார்‌ 
கள்ளமசன்‌ மாதவர்க்‌ கானந்தமாய்ப்‌ பரவு கற்பனை கடந்சவா ழ்வே 

கற்பத்‌ தலத்தினும்‌ விருத்தித்‌ அருத்தியமர்‌ ௪ச்சிக்‌ களிற்று முகனே. [௫) 


எந்தவா னவாருள்‌ பெறக்கருதி னாலுமுனை யேத்திவழி படுவரெழுவா 
யேத்திவழி படல்செயா ரென்னிலவ ரெண்ணிய தஇழக்துமிடை பூறுமுறுவார்‌ 
முந்த வார்வம்‌ பெருகு மாறுநி னடிப்பூசை முற்றும்‌ டரிக்துபோற்றின்‌ 
முன்னிய வனைத்துமு£ற்‌ ருததல வேயிந்த முறைமைநா னுணர்த லாலே 
பந்தமா மலகன்ம மாயையொரு மூன்றையும்‌ பாற்றிநின்‌ னறிவு சொழிலாம்‌ 
பாதநிழல்‌ புச்சன்ப முறுமா று நின்னையே பற்றித்‌ துதித்தல்‌ செய்வேன்‌ 
கந்தமா மலறிடுக செய்ப்பில்வைப்‌ பேபுகழ்கர்‌ களை கணே யமலவாழ்வே 

கற்பத்‌ தலத்தினும்‌ விருத்தித்‌ அருத்தியமர்‌ கச்சிக்‌ களிற்றுமுகனே. - (௬) 


மருவுபல புவனத்து மெக்தவா னவர்வடிவு மண்லெ வடுத்‌ தார்மொண்‌ 

மாசைக ஸிவற்றுளொன்‌ றாற்செய்து வயிறளவின்‌ மருவாம லஃகுமென்னில்‌ 
வெருவுமிக வாய்ந்தந்த வடிவருச்‌ சனைசெயார்‌ விடுவரவ்‌ வா றுதேர்தல்‌ 
வேண்டாது பேருதரம்‌ வாய்ந்தநின்‌ நிருவுருவ மேதகப்‌ பூசைபுரித 
லொருவுதல்‌ செயாதவர்கள்‌ யாவரே யேனுமவ ரும்பர்மக வான்‌ மலரின்மே [ன்‌ 
லொருவன்‌ முதலோர்களினும.இிகரென்‌ றருமறையுரைத்தல்‌லரெண்ணாாம யெ 
கருவுதவிர்‌ மாதவர்‌ கஜந்தேத்‌ தெடுக்கவொளிர்‌ கருணையானந்த வாழ்வே 
கற்பத்‌ தலத்தினும்‌ விருத்தித்‌ அருத்தியமர்‌ கச்சிக்‌ களிற்றுமுகனே, (ஏ) 


பொக்குக்‌ கருங்கடல்‌ பரந்ததென்‌ னென்‌ அபல புவன முமொ ரையமெய்தப்‌ 

. புக்ககட ணின்றுமலை யின்‌ றெழுக்‌ சஃ்செஞப்பொருசொழில்‌ வலாரியெண்ணிச்‌ 
தங்குர்‌ திறற்கொடிய சதகோடி யொல்லைச்‌ சடற்றுநின்‌ ரறொருவல்செய்யச்‌ 
சக முழுவ அம்புதை படச்சிறை விரிக்குமொரு தறுகட்‌ கலாப மயின்மே 

. லெக்குல்‌ கதிர்க்குமொரு பவளா சலம்பொச விவர்ந்துபல படையொடுமெதி. 
சே.ற்துமாகறலனாக வப்பா ரிடைச்சவிழ வெழுகாக மோடுகழுகுல்‌ 
சங்கும்‌ புகழ்ந்தடை விறற்படை கைதொட்டறின்‌ சாமர்விறல்‌ யாவர்‌-புகழ்வார்‌ 
கற்பத்‌ தலத்தினும்‌ விருத்திச்‌ அருத்திடமர்‌ கச்சிக்‌ களிற்றுமுகனே, (௮) 


அதிக்கையோ டி.ருசெவியி னீன்‌ ஐமொரு மூவரை த்தோற்றினா யண்‌ட மணுவாத்‌ 

தோற்றிட அயர்க்சாயோர்‌ சன கணிடு முணவெலாந்‌ அய்த்‌அமிகு பசிதெரித்‌த 

மதிக்கைகொ டவன்பணீய முப்பொருளினுண்மையைவகுத்தவற் குறாவின்றாய்‌ 
- ல்‌ பரவுமோ 2௮ சளவுபோதாத வண்ணக்‌ தெரித்தல்செய்தாம்‌. ்‌ 


இருத்‌.துருத்‌ இக்கச்சிவி நாயகர்ப திகம்‌” ௩௪௩. 


விதிக்கைபுரி வானுநிக ராதபுரு சுண்டி முதல்‌ மேலோர்கள்‌ பலரிறைஞ்ச 
விழையுமா னந்தமய மேயாய்‌ விளக்கனாய்‌ வெய்யேனின்‌ னுண்மைதேதர்க்து 
கதிக்கையுறு மாறுபே ரருள்புரிவ தென்‌ றுகலை காணா வதிதமுதலே 

கற்பத்‌ தலத்தினும்‌ விருத்தித்‌ துருக்தியமர்‌ கச்சிக்‌ களிற்றுமுகனே. (௯) 


மலையுமொரு பொருளன்‌ தெனச்கறிக்‌ குக்‌ திறல்‌ வயங்குநின்‌ லூர்‌ திவாழ்ச 
மலர்பொருவு கைத்தலப்‌ பாசாங்குசப்படை வயங்கியெர்காளும்‌ வாழ்க 
நிலைமருவுஞான முல்‌ இரியையு மெனக்கலை நிரம்பினரெடுத்துரைக்கு 

கேயமிகு சத்திபுத்திகளெனுஞ்‌ சக்க ணிரம்பு£ ரோங்கிவாழ்க 

வலைகட ஓடுத்சபுவி முழுதுகின தருளடைச்‌ தாதரம்‌ பெருவொழ்க 

வற்புதம்‌ விராவுநின்‌ னணியல்பூ ணாயெவருந்‌ தவத்‌ தெயையும்வாழ்க 

கலைவதி நினைப்பாவு செய்குந்தர்‌ மரபுக்‌ கதித்துநீ டழிவாழ்க 

கற்பத்‌ தலத்தினும்‌ விருத்தித்‌ அருத்தியமர்‌ கச்சிக்‌ களிற்றுமுகனே. (௧0) 


திருத்துருத்திக்கச்சிவிநாயகர்‌ பதிகம்‌ முற்றிற்று, 


_—-_— வய 


திருத்‌ துருத்‌ இச்சுப்பிரமணியசுவாமிப திகம்‌. 
பூமேவு சமயங்க ளோராறினுக்கும்‌ புலல்கொளுல்‌ காட்‌ நல்கப்‌ [௮ 
பொலிக சனவெனச்சொலுக்திருமுகமொ ரா அம்பொலன்‌ செய்மணிமுடியொரா 
பாமேவு செங்கதி ரிராறுகிக ராமெனப்‌ பகர்மணிக்‌ குழையிராறும்‌ 
பன்னிரு தடம்புயப்‌ பெருவரையி னருவியிற்‌ பசுநற வொழுக்குதொடையு 
மாமேவு கானவர்‌ குலக்கோதை யொடுமேலை வானவர்‌ குலக்கோதையும்‌ ' 
வளரொளிய வடிவேலு மார்பினூ லும்பொலிய மயில்வா கனத்துவருவாய்‌ 
தேமேவுசோலைபுடை குழுந்துறாத்‌ இத்‌ திருத்தணியி லமாண்ணலே 
£ றுவெம்பகையோவு மா அவன்‌ பொடுகூவு சேவலங்‌ கொடியாளனே. (௪) 


நீடுமக மேருவைத்‌ இசைவரை யொடுங்கொண்டு நிலவுபர்‌ தரடல்செயவு 
நேமிமால்‌ வசையையொரு கைக்சடக மாக்கொண்டு நிகரமற்‌ ரளொன்றாயவு 
மோடுகதி ைச்சிறு மதாணியென மார்பிடை யுறப்புனைய வுஞ்சலதஇிக 
ளோசெழு மொருவிரத்கொடுதெறித்திலயெனவொழிக்சவுக்‌ திசையெட்டினுல்‌ 
கூடுகளி நெட்டுர்‌ அதிக்கைகண்‌ முடிந்தொருகை கொண்டிமுத்‌ இடவும்வல்ல 
குலவீர வாகுவைத்‌ தம்பியென மூழுகின்‌ கொற்றபெவர்‌ முற்ற. வுணர்வார்‌ 
சேடுமலி காவிரித்‌ தென்பாற்‌ றுருத்இித்‌ இருத்தளியு எமரண்ணலே 

 றவெம்‌ பகையோவு மாறுவன்‌ பொடுகூவு சேவலங்‌ கொடிமாளனே, (௨) 


பொருவசிய மாதவத்‌ தொருகா ரதப்பெயர்ப்புல்கமுணி புரிதவத்தப்‌ 
போந்துபல வண்ட முமிடித்‌ துத்‌ தகர்‌ தீது துண்‌ புழுதிசெய்‌ தலாவகின்‌ ற 
வெருவரிய செறிமயிர்த்‌ இருகுகோட்‌ டுத்தகரின்‌ விறல்கண்டு £டுகடுக்‌கி 
மேலைவா னவரடைநர்‌ தோலமென வருகுபொலி வீரவா.குலைரோகயப்‌ : : 


௩௪௪ திருத்துருத்திச்சுப்பிரமணியசவாமிபதிகம்‌ 


பருவயிகு தகறினைப்‌ பற்றிவரு கென்னப்‌ பணிப்பவவ னுதவவேறிப்‌ 

பாரிடம்‌ போதாமை தெரிதரச்‌ செண்டாடு பண்பெவ செடுச்‌ துமொழிவார்‌ 
இருவமிகு கல்விச்‌ சிறப்புயர்‌ அருத்தித்‌ இருத்தளியு எமாண்ணலே 

சீறுவெம்‌ பகையோவு மாறுவன்‌ பெரடுகூவு சேவலங்‌ கொடியாளனே. (௩) 


வெள்ளியல்‌ கயிலையீன்‌ மு.தற்கெரி வாய்தவின்‌ விநோதப்‌ பொருட்ட மருநாள்‌ 
வித்தகற்‌ சேவைசெய்‌ தஞ்சலிசெ யாசேகும்‌ விதியின தி யாமையுள்ளத்‌ 
துள்ளி யிவனைப்பற்றி வம்மென வுரைக்கவால்‌ கொருகுறண்மு னுய்ப்பநோக்கி 
யொழியா வகக்தையுளை யெத்தொழில்‌ வலாயெனவுஞற்றுதவில்வல்லேனேன 
வெள்ளியொ ரிருக்குசையெனக்குடிலைமுன்‌ சொலவியம்பியதனுட்பொருளெவ 
ணியம்புதி யெனத்செரி தராமையாற்‌ சென்னியி ணிரல்‌ஃப்‌ புடைத்தடைத்தாய்‌ 
தெள்ளியருமென்‌ னுணர்வர்‌ நின்புகழ்‌ துருத்திக்‌ திருச்களியு எமரண்ணலே 
ச றுவெம்‌ பகையோவு மாறுவன்‌ பொடுகூவு சேவலல்கொடியாளனே. (௪) 


பெருகுகொடு வஞ்சகவில்‌ குருகுவரை நிலைதபப்‌ பெருவான்‌ கரக்குமாறு 
பேரமரு ஞற்துமள வில்லா விறற்றகுவர்‌ பிணவரை யுயர்்ததோன்‌ றக்‌ 

. கருகுநிதம்‌ வாய்க்தகரைகொன்றிரங்கும்பெருங்கடன் முழுதும்‌ வற்றவனையார்‌ 
சாயத்து நின்‌ தும்வெளி வந்தரநெய்த்‌ தோரெனுவ்‌ கடறிரை யெறிந்துபெருக 
முறுகுமலிமாலைப்‌ புயத்தனையர்‌ குடிகொண்ட முதுககர மதுபாழ்பட 
முன்னித்‌ததிக்கும்வா னவர்குடிகொணகர்களி முகர்துமேன்‌ மேற்றழைதரச்‌ 
இருகுதவி ரயிரொடுநின்‌ விரலென்‌ நருத்தித்‌ திருத்தளியு எமரண்ணலே 

£ றவெம்பகையோவு மாறுவன்‌ பொடுகூவு சேவலக்கொடியாளனே. (இ) 


பொருக்திய தமிழ்க்கெல்லை யாகும்வட வேக்கடப்‌ பூதரமு மாதரவினாற்‌ 
போதுமூன்‌ றும்போதுஞூன்றுதவு வெற்பும்‌ பொலிர்‌ அயர்‌ ப.ரங்குன்‌ றமு. 

மருந்‌ தியநறும்பழ முதிர்க்கும்‌ பொழிற்திரியு மவிர்சந்த னசலமுமெல்‌ 
லலர்பொருஞ்‌ செக்கையிற்றண்டுகொடுமழவடிவமைகர்‌ ருள்‌ கொழிக்கும்வரையு 
மருர்கியவுண்மார்‌ த.தலெனப்பிரானொருமொழிவயப்பொருண்மனக்கொ ள்ளுவா 
வாய்மலர்ச்‌ தருளியமர்‌ மால்வரையு மத்துநீ மருவுமருள்‌ யாவருணர்வரர்‌ [ன்‌ 
திருந்திய _வளம்பல விராவுக்‌ அருத்திப்‌ திருத்தளியு எமரண்ணவே 
சீறுவெம்பகையோவு மாறுவன்‌ பொடுகூவு சேவலல்‌ கொடியாளனே. (௬) 


சளிமருவு வேட்டுவர்‌ குலக்கொடி, படர்க்‌துமகிழ்‌ சலவச்‌ தழைக்‌த.தருவே 
கற்பகப்‌ பொழிலாடு தெய்வதப்‌ பிடியைக்‌ கலந்துவிலை யாடுகளிறே 

பளிமருவு மாதவ ருளக்கமல மலர்நரப்ப ண்ள்ளுத வறுசேனே 

யாயிரல்‌ சதிரொருல்‌ குதயமெழ லெனவடி யடைந்தவர்க்‌ காங்காட்டுயே 
வளிமருவு புடவியி னயர்ந்தோ தினுங்கருணை மழைபொழிசெழுக்சகொண்டலே 
வச்தித்‌ தளாகையெவ்‌ வானவரு மெஞ்ஞான்றும்‌ வந்திக்க வைக்குநிதியே 
செனிமருவு நின்னடிக்‌ கன்பரு டுருத்தித்‌ இருத்தளியு எமரண்ணலே - 
£ஓலெம்‌ புகையோவு மா துவன்‌ பொடுகூவு சேலல்க்சொடியாளனே, : (௭) 


திருத்‌ துருத்‌ திச்சுப்பிரமணியசுவாமிபதிகம்‌ ௩௪௫ 


மூவர்‌ முத லாயபர சிவன்மேனி யிற்பாதி முனிவரிய தாக்கவர்ந்து 

மூதண்ட புவனப்‌ பரப்பில்‌ சராசர முடிழ்த்திடக்‌ கருணைசெய்தும்‌ 

யாவரெது கருதினார்‌ கருதிய படிக்கவர்த மிதயத்‌ தமர்ந்தளித்து 

மிச்சைஞா னக்கிரியை பரையா இயைவர்முத லெண்ணில்சத்‌ திகளாகயும்‌[னும்‌ 
பூவர்முதலோர்தொழிலனை ததமொருதன்றெொழிற்‌ பொலிவெனச்‌ செய்யின்‌ 
புகலளவில்‌ ௪த்தியுள ஐன அசைச்‌ சத்தியே புகன்றள விடப்படுவதோ 
தேவர்பல மூணிவர்க டுஇக்குந்‌ துருத்தித்‌ திருத்தளியு எமரண்ணலே 
சீறுவெம்‌ பகையோவு மாறுவன்‌ பொடுகூவு சேவலல்‌ கொடியா ளனே. (௮) 


அத்தசொரு மொழியுண்மை யிற்றெனத்‌ தெளியுமா நருளுகின்‌ குரவுபுகழ்கோ 
வழிய குறக்கோதை பாற்போருளி னியல்பறிய வர.த்றியரி னாடல்புகழ்கோ 
முத்தர்‌ கருதச்கு ரெறிந்தமார்‌ சிறைமீட்ட, முனிவினின்‌ வாகைபுகழ்கோ 
மூகையென வையெறி வோங்குநா வலர்கலக முழுதறுத்‌ தருளல்புகழ்கோ 
பத்தர்பல பெண்ணிய படிக்கவர்முனஞ்சென்‌ று பரிவினீ யருளல்புகழ்கோ 
பயனுறு நாயினேன்‌ யாதினை யறிந்தொரு பயன்படப்‌ புகழவல்லேன்‌ 
இத்தர்பல முனிவர்க டுதிக்கும்‌ அருத்தித்‌ இருத்தளியு எமரண்ணலே 
சீறுவெம்‌ பகையோவு மாறுவன்‌ பொடுகூவு சேவலல்‌ கொடியாளனே (௧) 


ஓங்குநின்‌ பான்‌ மருவு சத்திமா ரிருவரு முவந்தபெொழி கருணேவாழ்க 
வுயர்தம்பி மார்வீர வாகுமுத லாயதிற லொன்பதின்மர்‌ வாகைவாழ்க 
வாங்குகடல்‌ வைப்புமறை யச்சிறை விரிக்குநின்‌ மாமயிற்‌ றோகைவாழ்க 
வருமிறு தி நானாருத்திரனிலும்‌ பொலீநின்கை வடிகொளொண்‌ சத்திவாழ்ச 
வீல்குபுக ழமைநிற்‌ புகழ்க்‌ துபா டும்புலவர்‌ வேற்றியின்‌ விளவ்கிவாழ்க 
விருப்பொடு நினைப்போற்று செங்குந்தர்‌ தம்மரபு மேன்மேலு மோங்கிவாழ்க 
தேங்குபல்‌ வளம்‌ பொலி விருத்தித்‌ தருத்தித்‌ திருத்தளியு எமசண்ணலே 
சிறுவெம்‌ பகையோவுமாறுவன்‌ பொடுகூவு சேவலங்‌ கொடியாளனே. (௧0) 


திருத்‌ துருத்திச்சுப்பிரமணியசுவாமிபதிகம்முற்றிற்று. 
திருச்சிற்றம்பலம்‌, 


44 


உ 
கணபதி துணை, 
ப்‌. சிங்காரவேற்பிள்ளை:பவர்கள்‌ செய்த 
அரும்ப்ன்னவனமுலையம்மை ப்திகம்‌: 
பூமருவு மமரர்களும்‌ புகலறிய வகமாஇப்‌ புண்ணியம்‌ பழுத்த முதலாய்ப்‌ 
புகழ்மறையுல்‌ தெரியாத பொருளாத நின்‌ நநீ புகழ்பரத னென்ற பெரியான்‌ 
மாமருவு மாலவன முறமருவித்‌ தவஞ்செய ம௫ஏழுமிறை வன்னுருவிலே 
வந்ததொத்‌ இடவேள்வி யாரழலின்‌ பிள்ளையாய்‌ வந்தவம்‌ பிகையென்னவே 
நாமருவும்‌ பேர்பூண்டு மக்களைப்போன்‌ றுநீ மண்ணீல்விளை மாடல்செய்தே 
நலந்தருமுன்‌ னிறைவனைமறுமணம்பூண்டனைநாளுமுன்‌ னருள்வேண்டினேன்‌ 
ஆமருவு முன தமல ரடிப.ரவ வழியெஞ்சா தகந்தூய்மை சந்சருளுவாய்‌ 
அருத்தித்‌ துருத்தியரும்‌ பன்னவன முலையம்மை யருள்பெருக வந்தவுமையே. 
காலமுத ஐத்‌தவ நெறியெலாக்‌ கடந்தெல்கள்‌ கண்ணுதல்‌ கருத்தினொளிரும்‌ 
கரணரிய வருளாகும்‌ பல்கோடி சத்தியே கருதரிய தக்கன்மகளாய்‌ 
ஏலவொரு வீரபத்‌ திரனனை முகனோட மிருபுதல்வர்‌ வரவருளினாய்‌ 
இமயறற்‌ புதல்வியாய்‌ இமையவர்க்‌ கரசருள வெழின்‌ முருக னை தீதந்தனை 
சோலமுறு தென்னவன்‌ பெண்மக வாஇவளர்‌ கோவுக்‌ சனையீந்தனை 
குலவுநீன்‌ காவேரி சரைப்பரதன்‌ புதல்வியே குலமகன்‌ றனைப்பிரிந்தே 
யாலமுறு மரவுமணி யிழந்தென்ன வலமருவே னடியனேற்‌ கருளுகண்டாய்‌ 
அருத்தித்‌ அருத்தியரும்‌ பன்னவன முலையம்மை யருள்பெருக வந்தவுமையே. 
எண்ணலரு மன்னை நீ யெத்திற மாயினை யியலுமத்‌ திறமாகவுன்‌ 
இறைவனு மாயின னென்றதனை யறியாத எழின்முனிவ னொருவனறிய 
விண்ணவரு மறிவரிய விமலன்செம்‌ பா தியென வீளங்குநின்‌ னருளென்ன வே 
மேலவ னெனத்தகு மாலவனுமறியாமல்‌ மேன்மகனை யிழந்தயர்ந்தான்‌ 
ண்ணலரு மெய்ப்பொரு ஞனையலா இல்லையென நாடுவா ரகத்துவளரும்‌ 
நயமான கற்பக முனைவிடுவனல்லனே நரயினேற்‌ ிரக்கியருள்வாய்‌ 
அ௮ண்ணலருக்‌ துணையா யரியவுயிர்க்‌ குயிராகி யருள்புரிய நின்‌ நவன்னாய்‌ 
அருத்தித்‌ அருத்தியரும்‌ பன்னவன முலையம்மை யருள்பெருக வந்தவுமையே, 
தாயுரீ தந்தை யுத்றவர்‌ பெற்றவர்‌ தயைமிக்க யுன்னையல்லால்‌ 
தமைமுதலா மெவ்வுலகு மியாவ ௬ளரோசொற்‌ றஞ்சமென வடையவம்மா 
தோயுமரு ளூடையபல கடவுளரி வியாவருனைத்‌ தொழுதுநின்‌ தருள்பெருதார்‌ 
தொக்கவிராக்‌ கதரசுரர்‌ முதலான சொடியவரும்‌ தூயவன்‌ னருள்பெறாரோ 
காயுமோர்‌ புல்லனைய பேதையேன்‌ நிதமுமே கணக்ூலொப்‌ பீழைமூழ்ச்‌ 
கண்டுகொள்‌ வாசொருவ ரிலையென்ன வன்னையே சருதியனை வந்தடைந்தேன்‌ 
ஆயுமறை வறிவரிய வருணீரா லாட்டியெனை யகம$ழச்‌ செய்தருளுவாய்‌ 
௮ருத்தித்‌ தருத்தியரும்‌ பன்னவன முலையம்மை யருள்பெருக வந்தவுமையே. 


அரும்ப்ன்னவன்முலையம்மை பதிகம்‌ ௩௪௭ 


எண்டிசைக்‌ கெண்டோனாம்‌ அறுதிசைக்‌ ௧ அுமுகமும்‌ எழில்பெறக்கொண்டவெம்மான்‌ 
இயத்தியிடு மைந்தொ ழிற்‌ கொரு தணையாய்‌ நின்று தவும்‌ எண்ணரிய சத்தியா 
கொண்டலெனகின்‌ றலகைக்கா த்தருள்செய்வித்தகனால்கோனவன்‌ தங்கையாடக்‌ 
கொள்ளைகொள வருளுநின்‌ னருளினுக்‌ காகாத கொடியனே னெனினுமம்மா 
பண்டையுள வினையினாற்‌ பகுத்தறி விலாதபெரும்‌ பாவியே னாகிநின்றேன்‌ 
பரையுன்னையல்லாமலொருதெய்வயில்லையெனப்பார்‌ த தன்‌னைவந்தடைந்தேன்‌ 
அண்டபூ ரண்டமுத லுயிரெலாம்‌ பெற்றவருள்‌ அன்னையே வழியருளுவாய்‌ 
அருத்தித்‌ துருத்தியரும்‌ பன்னவன முலையம்மை யருள்பெருக வந்தவுமையே. 


எக்காலு முனையன்‌ றி நினையாத பெருமக்க ஸிதயத்து ளொளிருமணியே 
இரவுபக லுயிரசெலா மாட்டிமே லாடியரு ளெம்பீரா னளக்களிப்பே 
முக்காலும்‌ வழிபடுவா ரிருளெலா யிரிந்தோட முன்னியரு ளொளிவிளக்கே 
மூடனேன்வினையென்னும்வெயிலுச்கோர்கிழல்செய்யுமொட்டலர்‌ தழைந்த தருவே 
இக்காலும்‌ பேதையேன்‌ மனநிறைவு வொருசிறிது மில்லாமல்‌ வாழ்சறகுமோ 
வேழைக்‌ கிரல்யெரு ளென்னம்மை நின்னாமம்‌ எண்ணாமலேயிறுர்த 

அக்காலு மறிவிலார்ச்‌ கருள்செய்யு மன்னையா யரன்‌ றுணை யானவெந்தரய்‌ 
அருத்தித்‌ துருத்தியரும்‌ பன்னவன முலையம்மை யருள்பெருக வந்தவுமையே, 


உலகெலா மாஇயே யுடலா8 யவ்வுடலு ளூயிரா இ யெவ்வயிர்க்கும்‌ 
ஊழ்முறையி லூட்டியரு டாயா) நின்‌ றநீ யொருக்குவைத்‌ சன்னமிடுவோன்‌ 
விலகாம லன்னமிடு காலையி லொருவற்கு விரும்பியுண விட்டவ தனை 
வேண்டாம லேகருணை யண்டாம லேயயர மீளப்‌ பறித்தன்‌ முறையோ 
நலகலைக எறிவிவே னெனினுமுயி சானவெனை ஈடுங்குறச்‌ செய்தறகுமோ 
கவிலுமுக்‌ கண்ணொடு நாலுமுக்‌ கண்ணனையு ஈலமுறத்‌ சழுவியருள்வாய்‌ 
அலகிலா வினையினே னெனினுமுன்‌ னருளினா லடியேற்கும்‌ வழியீகுவாய்‌ 
அருத்திச்‌ அருத்தியறாம்‌ பன்னவன முலையம்மை யருள்பெருக வர்தவுமையே. 


மாயாத கலையைந்து மீராறு கலைகளும்‌ மருவுமிட மாக வாழ்வாய்‌ 

மந்திர்‌ தந்திர மருந்துமாய்‌ யாவர்க்கும்‌ வருபிணியை மாத்றியறாள்வாய்‌ 
ஓயாத மாயைக்கு வித்தாக யவ்வித்தி னொளிர்‌சன்ற விளைவுமாவாய்‌ 
உணர்வரிய பொருளாஇ யொருவனாய்‌ நின்‌ றசிவ னொறுபாக மாஇநின்றாய்‌ 
வீயாத வினையினுக்‌ கொரு திணை யா௫நீ வினையெலால்‌ கடர்துநின்றாய்‌ [சம்மா! 
வெள்ளறிவி னேன்வினையோ வென்னம்மை நின்ன ருளோ வெலற்கரியவலிய 
ஆயாத மனமுளே னெனினுமுன்‌, னருணோக்கு மடியேற்கும்‌ வழியீகுவாம்‌ 
அருத்தித்‌ அருத்தியரும்‌ பன்னவன முலையம்மை யருள்பெருக வர்தவுமையே 


ஒழியாத வொலியெலா மடல்இயிடு மமயத்தி லுணர்வரிய வொளியதாகி 
உண்மையா யுணர்சன்ற வறிவனா ருள்ளத்தி லூதியிடு மின்பவுருவே 
கழியாத காலமே வடிவான வெண்ணரிய கண்ணுதல்‌ சுண்களிக்குவ்‌ ப்‌ 
சலைமகளு மலைமகளுங்‌ கரண்பரிய மலை.மகளாய்க்‌ கட்டழகி யென்னவந்தாய்‌ 


௩௪௮  அரும்பன்னவனமுலையம்மை பதிகம்‌ 


பழியாத வுன்னருளுண்டென்ன நம்பியே பாவியே னுனையடைந்தேன்‌ 
பகரறிய தயரெலார்‌ தொகுதியா யெனைவாட்டப்‌ பார்த்த லுன தருளாகுமோ 
அழியாத மனமுளே. னெனினுமுன்‌ னருளினா லடியேற்கும்‌ வழிமிகுவாய்‌ 
அருத்தித்‌ அருத்தியரும்‌ பன்னவன முலையம்மை யருள்பெருக வந்தவுமையே. 


மன்பெரு நரயகர்‌ இரலை றறிவரென மாண்புபெற யாருமறிய 
மூழவே மணங்சொண்டு வணக்கொண்டு வுத்தால வனங்கொண்டுவாழுமணியே 
இன்பமுற வந்தெவரும்‌ வேண்டுவார்‌ வேண்டுவன வெளி திலுற வருள்புரிந்தாய்‌ 
எளியனே னளியவன இனியதல மருவியுன இயைந்தபுகழ்‌ மறவாமலே [மோ 
அன்பமுறமுயன்‌ றுமென்கையின அம்பொய்யதாய்‌ த்தொலைவு று தன்‌ முறையதா 
தூயவுன்‌ திருவருளின்‌ வழியெஞ்சா அயர்ந்தொளிர த்தொன்‌ மகன்‌ றனையளிப்பாய்‌ 
அன்பின்வழி வந்தசில்‌ காரவே லவன்புனையு மரியசொன்‌ மாலைமகிழ்வாய்‌ 
அருத்தித்‌ துருத்தியரும்‌ பன்னவன முலையம்மை யருள்பெருக வந்தவுமையே. 
ப அழல 
அரும்பன்ன வனமுலையாள்‌ சொன்னவா றறிவர்திரு வடி.கள்வாழ்க 
கரும்பன்ன தோளிருக்த நா.அசாந்‌ திளமுலையாள்‌ கருணை யாளி 


இரும்பன்ன மனங்குழைத்தென்‌ இருவினையின்‌ வலியதனை எரிமுன்னான 
அரும்பன்ன.வெனவாக்கும்‌ என்னம்மை இன்னருளின்‌ தூய்மைலாழ்க, 


முற்றிற்று, 


ஆ. 





Printed at The India Printing Works, Mera} Madras. 


திருத்‌ துருத்திப்புராணம்‌। 


பிழை திருத்தம்‌, 


முகவுரை. 


பிழை 


தலங்களின்‌ 
பாலி 

பாடி 

ப. சதன்‌ 


மெஞ்‌ 


திருத்தம்‌, 
தலத்‌ தன்‌ 
பாடி 
பாலி 


பரத 
மெய்ஞ்‌ 


வைப்பு 
படுகா 
ளுறந்த 
MALTS 
சம்பை 
காலைக்‌ 
ஆகப்‌ 
வொரசா . 
தந 
மெய்ஞ்‌ 
தழீஇ 
குரியவர்‌ 
மறுமை . 


டனி 


மூசிக்குமூழக்கு 


பனைய 
வேறு 
மொன்றோ 
மலசா 
நகரி 

வெ 


சக்கரப்‌ 


[க்‌ 


றழ்க்தா 
மறையி 
திரிய . 
இரண்டு 
நாளின 
தான்‌ 
மீன்றான்‌ 
தது 
தங்கை 
கிருமு 
இறைஞ 
வள்‌ 
சிவபிரான்‌ 
யாரும்‌ 
அற 
வுஅ 
மறை 
மற்து 
முதற்கு 
மான்‌ 
குழிஇ 
தறை 
யின்றென 
விப 
னினன்‌ 
தூயய 
பவன்‌ 
சத்த 
ளினர்‌ 
னார்‌ 
மெத்தன 
லழிர்‌ 
சழந்‌ 

ஏங்‌ 
பான்‌ 


வெளை 


“செய்தனர்‌ , 


டன 
மங்கைசெ 
ம 

i 
மெய்த 
மிட்டுப்‌. 
மூடல்‌ 
அூவண 
ளன்றே 
(0ல்‌. 
சென்னு 
ணு 
முள்‌ 

முள்‌ 
கினள்‌ 
பெரு 
தோ ழி 
செய்து 
பெருமானை 
வேண்டும்‌ 
னிவே 
ப்‌ 
காளில்‌ 


அணு 


4 


பிழை, 


பயங்‌ 
ண்ணு 
ருளுயே 
னழலி 
தண்ப 
மிவா்‌ 
சானை 
அதனை 
தாய 
வவ 
கள்‌ 


. யவனை 


வேய்‌ 


மனபி 
கேலக்‌ 
வவனே 
னடை 
மா 
வனைக்‌ 


பண்‌ 


ந்து. 


மைய 
அருத்தி 
செய்யும்‌ 
க்க 
பிகரு 
நின்‌ 
படக்‌ 
டோள்க 


ட குகு 


வீ ங்‌ 
யூசா 
வ 
கையி 
கமி 
இப்‌ 


கோட்‌ 


ம” வரி. பிழை, திருத்தம்‌, 
328 8 பெரு பெருமா 
ம்‌ 19 ஆரூச அரூசரு . 
380 18 இப்‌ இ 
9௦1 35 ளாள்‌ ளால்‌ 
282 138 கோதி கோத்தி 
16 கேதி கேத 
934 13 சுந்திர சுந்தர 
வ்‌ 24 விநமறை விநமரை 
335 13 குழைவு குழைதரு 
9௦06 12 யென்னரு யென்னரும்‌. 
பதிகம்‌. 
346 5 யுங்‌ யூக 
2 6 செய செய்ய 
ப்‌ 28 யுன்னை வன்னே 
246 34 வறி யறி 
4 8 மண்ணில்‌ தண்ணி 
347 1 அன்னை அன்னை 
348 6 பெரு பெருகு 





பிரதிபேதத்தால்‌ வந்த பிழை திருத்தங்களும்‌ இதில்‌ 


சோக்கப்பட்டன, $ 


~ ஆனச்த ஸாகர பிரஸ்‌, மாயவரம்‌, 


